


எஜமானை சந்தியுங்கள்‌ 


டேவிட்‌ ரோப்பர்‌ 


போதகர்கள்‌ மற்றும்‌ ஊழியர்களுக்கான ஒரு குறிப்பு 


1. இயேசுவே பதில்‌ (மாற்கு 2:1-12) 
2. ஓவ்வொருவரும்‌ முக்கியமானவர்களே 
(யோவான்‌ 4: 1-42) 
3. “மெய்யாகவே நீங்கள்‌ குணமடைய 
விரும்புகிநீர்களா? (யோவான்‌ 5:1-16) 
4. இயேசுவும்‌, “மன்னிக்க முடியாத பாவமும்‌” 
(மத்தேயு 12:22-35) 
5. “தனக்குண்டான எல்லாவற்றையும்‌” 
(மத்தேயு 13:44-46) 
6. ஓவ்வொருவருக்கும்‌ சிஸ்‌ தேவை 
(மத்தேயு 16:13-19) 
7. “ஏழு எழுபது தரம்‌” (மத்தேயு 18:21-35) 
ஓவ்வொருவருக்கம்‌ அவ்வப்பொழுது 
8. மோசமான நாள்‌ அமைவதுண்டு (லூக்கா 19:1-10) 
9. “மற்ற ஒன்பது பேர்‌ எங்கே?” (லூக்கா 17: 11-19) 
10. சின்னஞ்‌ சிறு பாவி (லூக்கா 19:1-10) 
11. மேல்துண்டில்‌ இருந்து பாடங்கள்‌ 
(யோவான்‌ 13:1-17) 
12. சேவல்‌ கூவிய பொழுது (மத்தேயு 26:31-75) 
13. பிரசங்க மேடைக்கான ஓரு சிலுவை (மத்தேயு 27:46: லூக்‌. 23:43-46: 
யோவான்‌ 19:25-30) 
14. ஏம்மாவுக்கு செல்லும்‌ சாலை (லூக்கா 24:13-36) 
15. சுவிசேஷங்களின்‌ ஒற்றுமை : வருடம்‌ 
முழுவதற்குமான வேத வாசிப்புக்கான 
ஓரு அட்டவணை 





பாதகர்கள்‌ மற்றும்‌ 
ஊழியர்களுக்கான ஒரு 
குறிப்பு 


“ஓராண்டில்‌ வேதம்‌ முழுவதும்‌” படித்துமுடிக்கும்‌ வகை 
யில்‌ சிறப்பு வேதவாசிப்புத்‌ திட்டத்தை சில ஆண்டுகளுக்கு 
முன்பு “(இன்றைக்கான சத்தியம்‌: வெளியிட்டது. 

இத்திட்டத்திற்கான விஷயங்கள்‌ இருபிரிவுகளாயிருந்தன: 
“பழைய ஏற்பாட்டு ஆராய்ச்சி (1993, ஜுன்‌) மற்றும்‌ “புதிய 
ஏற்பாட்டு ஆராய்ச்சி? (1993, ஜூலை). இன்றைக்கான 
சத்தியத்தின்‌ இந்த இதழில்‌ வேதத்தைக்‌ கற்கும்படியான 
இன்னொரு திட்டமான “எஜமானை சந்தியுங்கள்‌” என்ற 
திட்டத்தின்‌ கழ்‌ கருத்துக்களை நாம்‌ பகிர்ந்து கொள்வோம்‌. 
இது கிறிஸ்துவின்‌ வாழ்க்கைபற்றிய ஓராண்டுக்‌ கல்வித்‌ திட்ட 
மாகும்‌. “ஓராண்டில்‌ வேதம்‌ முழுவதும்‌” என்ற திட்டத்தின்‌ 
பின்தொடர்ச்சியாகவோ அல்லது இதைத்‌ தனியாகவோ பயன்‌ 
படுத்தமுடியும்‌. 

முந்தைய திட்டத்தைப்போன்றே, “எஜமானை சந்தியுங்‌ 
கள்‌” என்ற திட்டமும்‌ எல்லா ஞாயிறு வேதபாட வகுப்புகளி 
லும்‌ இளைஞர்‌ முதல்‌ முதியவர்‌ வரை யாவருக்கும்‌ பயன்படும்‌ 
படி வடிவமைக்கபட்டுள்ளது. ஞாயிறுகாலை பிரசங்கத்துடன்‌ 
இவை ஒருங்கிணைகின்றன. 

டெக்ஸாஸின்‌ கிலிபர்ன்னில்‌ உள்ள மத்தியபகுது கிறிஸ்து 
வின்‌ சபையாரால்‌ இத்திட்டம்‌ உருவாக்கம்‌ பெற்றது. எங்களது 
இளைஞர்‌ மற்றம்‌ முதியோர்‌ வகுப்புகளில்‌ வேதம்‌ முழுவதிலும்‌ 
ஓராண்டு பாடம்‌ கற்றபின்‌, அடுத்த ஆண்டை கிறிஸ்துவின்‌ 
ஜீவியம்‌ பற்றி அறிய அர்ப்பணித்தோம்‌. அநேக விஷயங்களில்‌ 
மறுகண்ணோட்டம்‌ செலுத்தியபோது, இயேசு முன்னிருந்த 
நிலைமுதல்‌ அவர்‌ பரத்துக்கேறுவது வரை வரிசை முறைப்படி 
இதை அணுகக்‌ தீர்மானித்தோம்‌. எங்கள்‌ படிப்புக்கு அடிப்‌ 
படையாக ஜே. டபிள்யூ. மெக்கார்வியின்‌ “நான்கு மடங்கு 
சுவிசேஷம்‌” என்ற நூலைப்‌ பயன்படுத்தினோம்‌. இத்தொகுதி 
யில்‌ வசனப்பகுதிக்கான விமர்சன வரிகளோடு நான்கு 








சுவிசேஷங்களின்‌ ஒப்பீடு இணைந்துள்ளது. 

சுவிசேஷங்களின்‌ ஒப்பீடு என்ற பகுதியில்‌, மத்தேயு, மாற்கு, 
லூக்கா, யோவான்‌ ஆகிய சுவிசேஷங்களில்‌ உள்ள 
அனைத்தையும்‌ அவை நடந்த வரிசையில்‌ தர முயற்சி செய்துள்‌ 
ளோம்‌. ஒரு சில அம்சங்களில்‌ இது முடியாத விஷயமாகும்‌; 
ஏனென்றால்‌ சுவிசேஷ ஆசிரியர்கள்‌ யாரும்‌ இயேசுவின்‌ 
வாழ்க்கையைப்பற்றி வரிசைமுறைப்படி எழுதுவதை நோக்க 
மாகக்‌ கொள்ளாமல்‌, அவர்‌ தேவனுடையகுமாரன்‌ என்பதை 
யும்‌, அவரே இரட்சிப்பின்‌ ஒரே நம்பிக்கை என்பதையும்‌ 
வலியுறுத்தவே சம்பவங்களைத்‌ தொகுத்துள்ளனர்‌. எந்த ஒரு 
ஒப்பீடும்‌ நூறு சதவிதம்‌ முழுமையானதாக முடியாது. 
இருப்பினும்‌, 'நான்கு மடங்கு சுவிசேஷம்‌: என்ற நூல்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளும்‌ விதத்தில்‌ சம்பவங்களை வரிசைப்படுத்தி, சிறந்த 
விளக்கங்களையும்‌ உடையதாயிருக்கின்றது. நாங்கள்‌ ஓவ்‌ 
வொருவரையும்‌ தங்கள்‌ சொந்தப்‌ பிரதியை வாங்கும்படி 
உற்சாகப்படுத்தினோம்‌. 

இப்படிப்பட்ட திட்டங்களின்‌ முக்கிய நோக்கம்‌, தனிப்‌ 
பட்ட முறையில்‌ வேதத்தைப்‌ படிக்கவும்‌, கற்கவும்‌ ஊக்குவிப்‌ 





பதேயாகும்‌. “நான்கு மடங்கு சுவிசேஷம்‌: என்ற நூலில்‌ உள்ள 
தலைப்புக்களில்‌ சில மாற்றங்களைச்‌ செய்து அவைகளைக்‌ 
கொண்டு கிறிஸ்துவின்‌ ஜீவிய வரலாற்றின்‌ புறக்குறிப்பைத்‌ 
குயார்‌ செய்தேன்‌. பின்பு, வசனங்கள்‌ ஏறக்குறைய சம எண்ணிக்‌ 
கையில்‌ வரும்படி, வாராந்திரப்‌ பாடங்களாகப்‌ பிரித்தேன்‌. 
இந்தப்‌ பாட அட்டவணை 256-ம்‌ பக்கத்தில்‌ துவங்குகிறது. 
இந்த அட்டவணையைச்சில நிமிடங்கள்‌ பாருங்கள்‌. அதில்‌ 





நாற்பத்தெட்டு வாரங்களுக்கு மட்டுமே பாடங்கள்‌ உள்ளன. 
சுவிசேஷக்‌ கூட்டங்களுக்கும்‌, விசேஷ அழைப்பாளர்களுக்கும்‌ 
நான்கு வாரங்கள்‌ ஒதுக்கப்பட்டுள்ளன. மேலும்‌,வருடத்தில்‌ 
அநேகமுறை விசேஷக்‌ தலைப்பு உள்ளது; வேத வாசிப்புக்‌ 
கென்று புதிய பகுதி எதுவும்‌ இல்லை. கிறிஸ்துவின்‌ ஜீவியம்‌ 
பற்றிய படிப்பு தடையின்றி நடக்கவும்‌, அதேவேளையில்‌ மற்ற 
சில தலைப்புகளை விவாதிக்கவும்‌ இந்த ஏற்பாட்டை மத்திய 





சபையின்‌ மூப்பர்கள்‌ வேண்டிக்‌ கேட்டனர்‌. கொடுத்துள்ள 
வேதவாசிப்புக்கு ஓரிரு வாரங்கள்‌ முன்னதாக அல்லது பின்ன 
தாக தலைப்புகள்‌ விவாதிக்கப்படுகின்றன; எனவே உக்கி 


ராணத்துவத்தின்‌ மைய நோக்கத்தை இவை நிறைவேற்று 
கின்றன. சில வேளைகளில்‌, மூப்பர்கள்‌, அறிவிக்கப்பட்ட 
இந்தப்பாடங்களை நிறுத்திவைத்து, தாங்கள்‌ விரும்புகின்ற சில 
பாடங்களை நடத்தும்படி ஆசிரியர்களிடம்‌ கூறினர்‌. 





பாடங்களைத்‌ தாமதமாகக்‌ கற்கும்‌ மாணவர்கள்‌ இப்படிப்‌ 
பட்ட விசேஷித்த வாரங்களில்‌ பயன்படுத்தும்படி ஊற்சாகப்‌ 
படுத்தப்பட்டனர்‌. நீங்கள்‌ உங்கள்‌ சொந்தப்‌ பாடங்களை 
இதன்‌ அடிப்படையில்‌ தயாரிக்கும்போது இந்த விசேஷித்த 
வாரங்களைத்‌ தவிர்த்து, நாற்பத்தெட்டு வாரங்களுக்கும்‌ 
பாடங்களை மறுபடி பிரித்து நடத்த விரும்பக்கூடும்‌. 

பாடக்குறிப்புக்கான இன்னொரு விஷயம்‌: 38 மற்றும்‌ 39 ம்‌ 
வாரத்திற்கான வேதபாட வாசிப்பு இணைந்துள்ளது. இந்த 
வேதபாடப்பகுதியில்‌ பிரிக்கும்‌ பகுதி ஒன்றை நான்‌ காண 
முடியாததால்‌ இப்படிச்‌ செய்தேன்‌. இதில்‌ முதல்‌ பாதியை ஒரு 
வாரத்திலும்‌, இரண்டாம்‌ பாதியை அடுத்த வாரத்திலும்‌ நடத்த 
வேண்டும்‌. 





வகுப்பில்‌ இருந்த மாணவர்கள்‌ சுயமாகக்‌ கற்றலை ஊக்கு 
விக்க, நான்‌ தயாரித்த பணித்தாள்களைப்‌ பிரதிகள்‌ எடுத்து, 
அவர்கள்‌ படிக்கும்‌ போது பயன்படுத்தக்‌ கொடுத்தேன்‌. இத்‌ 
தாள்களில்‌ பின்‌ வரும்‌ தலைப்புகள்‌ இருந்தன. (1) “வேத வச 
னம்‌: இவ்வாரத்தில்‌ நான்‌ படித்த பகுதிகள்‌”; (2) “வினாக்கள்‌: 
இப்பகுதிகளில்‌ நான்‌ புரிந்து கொள்ளாத விஷயங்கள்‌?” 





(3) “நான்‌ படித்த வசனங்கள்‌ “எஜமானைச்‌ சந்திக்க” எனக்கு 
எவ்விதம்‌ உதவின? எஜமானைப்பற்றி இவ்வசனப்பகுதிகள்‌ 
எனக்குப்‌ போதித்தது என்ன”? மற்றும்‌ (4) “பயன்பாடு: 
(இவ்வசனப்பகுதி போதித்தபடி) இன்னும்‌ அதிகமாய்‌ நான்‌ 
எஜமானை போல்‌ ஆக என்ன செய்ய வேண்டும்‌.” ஒவ்வொரு 
தலைப்பிற்கும்‌ கழ்‌ மாணவர்கள்‌ எழுத இடம்‌ இருந்தது. 
இப்பணித்தாளை படிக்கும்படியும்‌, அதிலுள்ளவற்றை சிந்தித்‌ 
துப்‌ பார்க்கும்படியும்‌, வினாக்களுக்குப்‌ பதில்‌ எழுதும்படியும்‌, 
வகுப்புக்கு அகைக்‌ கொண்டு வரும்படியும்‌, மாணவர்களை 
உற்சாகப்படுத்தினேன்‌ (குடும்பங்கள்‌ தங்கள்‌ இனசரி தியா 
னத்தில்‌ ஒரு பகுதியாக இப்பணித்தாள்களை படித்து அனை 
வரும்‌ சேர்ந்து எழுதும்படி உற்சாகப்படுத்தினேன்‌). 

வசன ரீதியாக நடத்தி முடிக்க ஆசிரியர்களுக்கு திரளான 


பாடக்‌ கருத்துக்கள்‌ இருந்தன. எனவே, ஒவ்வொரு வாரமும்‌ 
பாடங்களை விரைவான ஆராய்ச்சி செய்யும்படியும்‌, அவ்‌ 
வாரத்திற்குறிய வசனங்களில்‌ சிலவற்றை எடுத்து, அவற்றில்‌ 
அதிக நேரத்தை செலவிடும்படியும்‌ ஆலோசனை கொடுத்தேன்‌. 
இளம்‌ தம்பதிகளுக்கான என்னுடைய வகுப்பில்‌ கற்கும்‌ தாள்‌ 
களில்‌ என்ன இருக்கிறது என்பதை (அவர்களுக்கு எழும்பும்‌ 
வினாக்களையும்‌ சேர்த்து) பகிர்ந்து கொள்ளும்‌ வாய்ப்பை 
கொடுத்தேன்‌. இதன்‌ விளைவாக வகுப்பு நேரத்தில்‌ பெரும்‌ 
பாலும்‌ அருமையான கலந்துரையாடல்கள்‌ நடைபெற்றன. 
ஒவ்வொரு வாரமும்‌ குறிக்கப்பட்ட வேத வசனப்‌ 
பகுதிகளைக்‌ கொண்டே எனது அவ்வாரத்திய ஞாயிறு பிரசங்‌ 
கங்கள்‌ (மாலை பிரசங்கங்கள்‌ உட்பட) அமைந்தன. (சில 
சமயங்களில்‌ ஞாயிறு காலை பிரசங்கங்களின்‌ தொடர்ச்சியாக 
மாலை பிரசங்கங்கள்‌ அமையும்‌). ஆண்டு முழுவதுக்குமான 
இத்திட்டத்தின்‌ தொடர்பான கருத்துக்களே புதன்கிழமை 
மாலை வகுப்புகளிலும்‌ பகிர்ந்து கொள்ளப்பட்டன. எடுத்துக்‌ 
காட்டாக, ஒரு புதன்கிழமை மாலை வகுப்பு மலைப்‌ 
பிரசங்கம்பற்றி அமைந்தது. இன்னொரு வகுப்பில்‌ வேறோரு 
மனிதர்‌ ஒவ்வொரு புதன்கிழமை இரவிலும்‌ இயேசுவின்‌ 
உவமைகளில்‌ ஒன்றைக்‌ குறித்து பேசினார்‌. 
நாம்‌ ஒவ்வொருவரும்‌ இன்னும்‌ அதிகமாய்‌ இயேசுவைப்‌ 
போல்‌ ஆவதே, சடையின்‌ மாபெரும்‌ தேவைகளில்‌ ஒன்றாகும்‌. 
அவரது வாழ்க்கையைப்பற்றிய இந்த ஓராண்டு படிப்பானது 
குறைந்தபட்சம்‌ இதற்கு ஒரு தொடக்கமாக இருக்கிறது. 
இந்த குறிப்பிட்ட திட்டத்தை பயன்படுத்தினாலும்‌, பயன்‌ 
படுத்தாவிட்டாலும்‌, இந்த இதழ்‌ எஜமானை சந்திக்க 
உங்களுக்கு உதவும்‌, என்று நாங்கள்‌ நம்புகிறோம்‌. மற்றவர்‌ 
களும்‌, எஜமானைச்‌ சந்திக்க உதவும்படி உங்களை ஊக்கு 
விக்கிறோம்‌. இதை வேத வகுப்பு மற்றும்‌, பிரசங்கங்கள்‌ 
வழியாக நிறை வேற்றுங்கள்‌. இந்நூல்‌ உங்களுக்கு இவ்விஷயத்‌ 
தில்‌ உதவியாய்‌ இருந்தால்‌ எங்களுக்கு அதை அறிவியுங்கள்‌. 
டேவிட்‌ ரோப்பர்‌, இணை ஆசிரியர்‌, இ. ௪. 


குறிப்புகள்‌ 


118. மெக்கார்வி மற்றும்‌ பிலிப்‌ ஒய்‌. பென்டல்டன்‌, நான்குமடங்கு 





சுவிசேஷம்‌ (சின்சினாட்டி, ஓஹியோ: ஸ்டான்டர்டு பப்ளிசிங்‌. கோ). 


இயேசுவே ராகுல்‌ 


(மாற்கு 2:1-72] 


உங்களைப்பற்றிய எல்லா விஷயங்களும்‌ எனக்குத்‌ 
தெரியாது, ஆனால்‌, ஒன்று தெரியும்‌, நீங்கள்‌ சில பிரச்சனை 
களினால்‌ உபத்திரவப்பட்டுக்‌ கொண்டிருக்கிறீர்கள்‌. அந்தப்‌ 
பிரச்சனை ஆவிக்குரியகாகவோ, ஆரோக்கியத்திற்குரியதா 
கவோ, பொருளாதார ரீதியானதாகவோ, குடும்பப்‌ பிரச்சனை 
யாகவோ, அல்லது, உணர்வு ரீதியான பிரச்சனையாகவோ 
இருக்கலாம்‌. எப்படியும்‌, ஒரு பிரச்சனையோடு நீங்கள்‌ போரா 
டுகிறீர்கள்‌. நாம்‌ எல்லோருமே ஏதோ சில விஷயங்களோடு 
போராடிக்கொண்டு தான்‌ இருக்கிறோம்‌, நமது பிரச்சனை 
எதுவாக இருப்பினும்‌, இயேசு அதற்கு பதிலாக இருக்கிறார்‌, 
என்பதை இப்பாடத்தில்‌ நான்‌ வலியுறுத்த விரும்புகிறேன்‌. 

புதிய ஏற்பாடு முழுவதும்‌ இந்த மாபெரும்‌ சத்தியத்தையே 
அறிவிக்கிறது. ஆனால்‌, நமது பாடத்திற்கென்று மாற்கு 2:1-12 ல்‌ 
காணப்படும்‌, கிறிஸ்துவின்‌ வாழ்வில்‌ நடந்த ஒரு சிறிய சம்‌ 
பவத்தை எடுத்துக்கொள்வோம்‌. 


நான்கு நண்பர்களும்‌ வியாதிப்பட்ட 
மனிதனும்‌ (மாற்கு 2:1-4) 

“சில நாட்களுக்குப்‌ பின்பு, அவர்‌ மறுபடியும்‌ கப்பர்‌ 
நகூமுக்கு போனார்‌, ...?” (வ. 1௮) என்று இந்தப்பகுதி 
தொடங்குகிறது. கலிலேயாவில்‌ இயேசுவின்‌ ஊழியங்களின்‌ 
மையப்‌ பகுதியாக கப்பர்நகூம்‌ விளங்கெது. மாற்கு முதல்‌ 
அதிகாரத்தில்‌ அவருடைய முந்திய பயணத்தைப்‌ பற்றி நாம்‌ 
படிக்கிறோம்‌ (1:2114). அச்சமயத்தில்‌ அவர்‌ அசுத்த ஆவியுள்ள 
ஒரு மனுஷனையும்‌ (1:23-27) பேதுருவின்‌ மாமியையும்‌ 
(1:29-31) குணப்படுத்தினார்‌. அந்த நாள்‌ ஒரு மாபெரும்‌ 





குணப்படுத்தும்‌ ஊழியத்தில்‌ முடிந்தது (1:32-34). இப்பொழுது, 
இயேசு மறுபடியும்‌ கப்பர்நகூமுக்கு வந்தார்‌. 

கலிலேய ஊழியத்தின்‌ முடிவில்‌ அவர்‌ அமைதியாக ஓரிடத்‌ 
திற்கு செல்ல விரும்பியிருக்கக்கூடும்‌ (1:35, 45 கவனிக்கவும்‌). 
ஆனால்‌ “அவர்‌ வீட்டில்‌ இருக்கிறார்‌” என்று கேள்விப்பட்டார்‌ 
கள்‌ (வ. 1ஆ).' “இயேசு திரும்பிவிட்டார்‌,” என்ற பேச்சு ஜனங்‌ 
களிடையே பரவிற்று. 

“உடனே வாசலுக்கு முன்னும்‌ நிற்க இடம்‌ போதாதபடிக்கு 
அநேகர்‌ கூடிவந்தார்கள்‌” (வ. 2௮). அந்நாட்களில்‌ உபசரிப்பு 
என்பது வாழ்வின்‌ ஒரு அம்சமாக இருந்தது. பகல்‌ நேரத்தில்‌ 
சாதாரணமாக கதவுகள்‌ திறந்தே இருக்கும்‌. ஜனங்கள்‌ தங்கள்‌ 
விருப்பத்திற்கு போக வர முடியும்‌. இயேசு தங்கியிருந்த வீடு 
விரைவிலேயே நிரம்பிற்று. ஜனக்‌ கூட்டம்‌ கதவு வரை அலை 
மோதிற்று. 

2ம்‌ வசனத்தின்‌ முடிவில்‌ “அவர்களுக்கு வசனத்தைப்‌ 
போதித்தார்‌” என்று இருப்பதைக்‌ கவனியுங்கள்‌. இயேசு 
இழந்து போனதைத்‌ தேடவும்‌ இரட்சிக்கவுமே வந்தார்‌ (லூக்‌. 
19:10). அவருடைய திட்டத்தில்‌ இதுவே முதன்மையாக 
விளங்கிற்று. இவ்வாறாக, அவர்‌ அந்த வாய்ப்பை வசனத்தைப்‌ 





போதிக்க பயன்படுத்தினர்‌. 
நான்கு நண்பர்களின்‌ சம்பவம்‌ இவ்விதமாய்‌ தொடங்கு 
கிறது. அப்பொழுது நாலு பேர்‌ ஒரு திமிர்வாதக்காரனை,” 
சுமந்துகொண்டு அவரிடத்தில்‌ வந்தார்கள்‌ (வ. 3). இந்தக்‌ 
காட்சியை சற்று நாம்‌ கற்பனை செய்து பார்ப்போம்‌. இந்த 
நான்கு மனிதர்களுக்கு வாத நோயாளியான ஒரு நண்பன்‌ 
இருந்தான்‌. அவன்‌ நகர முடியாதவனாக இருந்தான்‌. ஆனால்‌, 
இது நமக்கு முழுமையானதாக இல்லை. அதிகாரம்‌ உள்ளவர்‌ 
கள்‌ அவனுக்கு வாத நோயோடு காக்கை வலிப்பு போன்ற 
வியாதியும்‌, வாய்க்குளறும்‌ வியாதியும்‌, இருந்தது என்கிறார்கள்‌. 
தசைகளின்‌ கட்டுப்பாடு இழக்கப்பட்டது; ஆனால்‌ திடீரென்று 
வலி ஏற்பட்டு வியாதியஸ்தன்‌ கீழே விழுவான்‌, உதவியற்று 
திமிருவான்‌. இப்படிப்பட்ட பாதிப்பு அடிக்கடி நேரும்‌, 
மரணம்‌ ஒன்றே இதிலிருந்து விடுதலை அளிக்கும்‌.” 
இந்த மனிதன்‌ உடல்‌ நிலை மிகப்‌ பயங்கரமாக இருந்தது! 
இயேசுவின்‌ முந்தைய கப்பர்நகூம்‌ ஊழியத்தில்‌ இந்த 


10 


மனிதன்‌ ஏன்‌ கொண்டு வரப்படவில்லை, என்பது நமக்குத்‌ 
தெரியாது. ஒருவேளை அவனோ, அவனுடைய நண்பர்களோ 
அந்த சமயம்‌ பட்டணத்தில்‌ இல்லாமல்‌ இருந்திருக்கலாம்‌. 
அல்லது, கடைசி நேரத்தில்‌ கொண்டு வரலாம்‌ என்று காத்திருக்‌ 
கலாம்‌. எப்படியிருப்பினும்‌, இந்த சமயத்தில்‌ நான்கு நண்பார்‌ 
களும்‌ சந்தர்ப்பத்தை இழக்க விரும்பவில்லை. அவர்கள்‌ 
அவனை இயேசுவிடம்‌ கொண்டு வந்தார்கள்‌. தரையில்‌ 
விரித்துப்படுக்கும்‌ படுக்கையோடு மூலைக்கு ஒருவராக 
அவனைத்‌ தூக்கி வந்தார்கள்‌. 

இங்கே இயேசுவே பதில்‌- உண்மையில்‌ தங்களுடைய 
நண்பனின்‌ பிரச்சனைக்கு அவர்‌ மாத்திரமே தீர்வளிக்க 
முடியும்‌, என்பதை உணர்ந்த நான்கு கனி நபர்களை காண்கி 
றோம்‌. வ. 5 அவர்கள்‌ விசுவாசத்தைக்‌ குறிப்பிடுகிறது. அவர்கள்‌ 
இயேசுவின்‌ மேல்‌ எப்படிப்பட்ட விசுவாசம்‌ வைத்திருந்‌ 
கார்கள்‌? 


இழயசுளின்‌ உதவி செய்யும்‌ வல்லமையில்‌ விசுவாசம்‌ 
முதலாவது, அந்த நான்கு நண்பர்களும்‌ இயேசு உதவி 
செய்யும்‌ வல்லமையை பெற்றிருந்தார்‌, என்று விசுவாசம்‌ 
கொண்டனர்‌.* அந்த வல்லமை கப்பர்நகூமில்‌ முன்பு இயேசு 
இருந்தபோது, காண்பிக்கப்பட்டது. அப்போதுதான்‌ அவர்‌ 
முடித்திருந்த மாபெரும்‌ கலிலேய பயணத்திலும்‌, அந்த 


வல்லமை விளங்கப்பட்டது. 








நாம்‌ உணர வேண்டிய முக்கியமான ஒன்று உள்ளது. நம்‌ 
எல்லோருக்கும்‌ பிரச்சனைகள்‌ உண்டு. சில வேளைகளில்‌ நமது 
பிரச்சனையைப்‌ போல வேறு யாருக்குமே இதுவரை ஏற்‌ 
பட்டி ராது என்று நம்புகிறோம்‌. அவைகளுக்குத்‌ தீர்வு இல்லை 
என்றும்‌, ஒருவருமே நமக்கு உதவ முடியாது என்றும்‌ நினைக்‌ 
கின்றோம்‌. “தேவனாலே கூடாத காரியம்‌ ஒன்றுமில்லை.” 
லூக்‌. 1:37) என்பதை உணர்வது மிகவும்‌ முக்கியம்‌. 


இயேசுவின்‌ உதவி செய்யும்‌ விருப்பத்தில்‌ விசுவாசம்‌ 


இந்த மனிதர்களுடைய விசுவாசம்‌, இதை விட இன்னும்‌ 
அதிகமாய்‌ இருந்தது. இயேசு தன்னுடைய வல்லமையை 


11 


உபயோகிப்பதை விரும்பினார்‌, என்றும்‌ விசுவாசித்தார்கள்‌. 
இதற்கு பல காரணங்கள்‌ உள்ளன. கடந்த முறை கப்பர்நகூ 
முக்கு இயேசு வந்தபோது ஜனங்கள்மேல்‌ தாம்‌ கொண்டிருந்த 
பரிவை பல வகையில்‌ காட்டினார்‌. ஆனாலும்‌, சமீபத்தில்‌ 
கலிலேயாவில்‌ அவர்‌ செய்த ஒரு அற்புகம்‌, அவருடைய இரக்கக்‌ 
குணத்தை நன்றாய்‌ விளக்கிற்று. 

அந்த பயணத்தில்‌ நடந்த அற்புதம்‌ ஒன்று விளக்கிக்‌ 
கூறப்படுகிறது: குஷ்டரோகி சொஸ்தமடைதல்‌. அப்பொழுது 
குஷ்டரோகி ஒருவன்‌ அவரிடத்தில்‌ வந்து, அவர்‌ முன்பாக 
முழங்கால்படியிட்டு; “உமக்குச்‌ சித்தமானால்‌ என்னைச்‌ சுத்த 
மாக்க உம்மால்‌ ஆகும்‌,” என்று வேண்டிக்கொண்டான்‌ (மாற்கு 
1:40). இயேசுவின்‌ பதில்‌ செயலாக, இதற்கடுத்து கூறுகிற 
வசனத்திலே நாம்‌ சுலபமாக தவறவிடுகிற வார்த்தை ஒன்று 
இருக்கிறது. இயேசு மனதுருகி, கையை நீட்டி, அவனைத்‌ 
தொட்டு: “எனக்குச்‌ சித்தமுண்டு சுத்தமாகு” என்றார்‌ (வ. 41). 

அநேக வருடங்களுக்கு முன்‌, பெல்‌ தொலைபேசி கம்பெ 
னியார்‌: “யாரேனும்‌ சிலரை அடைந்து அணுகுதல்‌, ”” என்ற கருத்‌ 
தோடு விளம்பர முகாம்‌ ஒன்றை நடத்தினர்‌. விளம்பரத்தில்‌ 
“யாரேனும்‌ சிலா” என்பது, எப்பொழுதுமே ஒரு குடும்பம்‌, ஒரு 
நண்பர்‌, அன்பு செய்கிற ஒருவராகவே இருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
எதையேனும்‌ இழந்தவர்களாகவோ, அழுக்கான அல்லது 
வியாதிப்பட்டவர்களாகவோ இல்லை. எப்படி இருப்பினும்‌ 
இயேசு ஒரு குஷ்டரோகியை அணுகி அவனைத்‌ தொட்டார்‌. 

அந்த நாட்களில்‌ குஷ்டரோகம்‌ என்பது, பயங்கரமான 
தொற்று நோயாகவும்‌, நரம்பு நோயாகவும்‌ கருதப்பட்டது. 
குஷ்டரோகிகள்‌ சமுதாயத்தின்‌ மற்றவர்களிடம்‌ இருந்து, 
விலகியிருக்க வேண்டும்‌ எனப்பட்டது. குஷ்டரோகியை 
ஒருவரும்‌ ஒருக்காலும்‌ தொடமாட்டார்கள்‌, இருப்பினும்‌ 
இயேசு “கையை நீட்டி அவனைத்‌ தொட்டார்‌.” 

இயேசு அவனை ஏன்‌ தொட்டார்‌? குணப்படுத்தும்‌ 
காரியத்தில்‌ அது அவசியமாய்‌ இருந்ததா? நான்‌ சந்தேகப்‌ 
படுகிறேன்‌.” துன்பப்படுகிற ஒருவரை நாம்‌ தட்டிக்‌ கொடுப்பது 
போல, ஏகேனும்‌ இழந்தவரது முதுகிலே நாம்‌ கை வைத்து 
அணைப்பது போலத்தான்‌ இயேசுவும்‌ அவனைக்‌ தொட்டிருப்‌ 
பார்‌ என்று எண்ணுகிறேன்‌. மறுபடியும்‌ இந்த வசனத்தைக்‌ 





12 


கவனியுங்கள்‌: “இயேசு மனதுருகி, கையை நீட்டி அவனைக்‌ 
தொட்டு.” 

இயேசு மனதுருக்கம்‌ உள்ளவர்‌ என்று நம்பாத பட்சத்தில்‌ 
இந்த நான்கு நண்பர்கள்‌ ஒன்றும்‌ செய்திருக்கமாட்டார்கள்‌. 
இந்த உண்மையை நாம்‌ உணர வேண்டும்‌. இயேசு பிரச்சனை 
களுக்குத்‌ தீர்வாக மாத்திரமல்ல; நம்மேல்‌ மனதுருக்கமாயும்‌ 
இருக்கிறார்‌. அவர்‌ நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார்‌. 





அந்த மனிதர்கள்‌ தங்களுடைய நண்பனை இயேசுவிடம்‌ 
கொண்டு வந்தபோது ஒரு தடை ஏற்பட்டது. “ஜனக்கூட்டத்‌ 
தின்‌ நிமித்தம்‌ அவருக்குச்‌ சமீபமாய்‌ சேரக்கூடாமல்‌” (வ. 4௮). 
அந்த வீடு நிறைந்திருந்தது. வாசலுக்கு முன்‌ நிறைய ஜனங்கள்‌ 
கூடியிருந்தார்கள்‌ என்பதை ஞாபகத்தில்‌ வையுங்கள்‌ (வ. 2). 
அந்த நான்கு பேரில்‌ ஒருவனாக நான்‌ இருந்திருந்தால்‌, “நம்மால்‌ 
ஆனதை நாம்‌ செய்தோம்‌. இப்பொழுது வீட்டுக்கு போகலாம்‌” 





என்று சொல்லியிருப்பேன்‌. அல்லது குறைந்த பட்சம்‌, கூட்டம்‌ 
குறையும்‌ வரைக்கும்‌ நமது நண்பனை ஒரு மர நிழலில்‌ 
வைக்கலாம்‌. என்றாவது சொல்லி இருப்பேன்‌.” அந்த நான்கு 
நண்பார்கள்‌ இவைகளில்‌ எதையும்‌ செய்யவில்லை. தங்களின்‌ 
நண்பரின்‌ பிரச்சனைக்கு இயேசு ஒருவரே தீர்வு என்று அறிந்த 
அவர்கள்‌ கீழ்க்கண்ட மூன்று காரியங்களை செய்தார்கள்‌. 

1) அவர்கள்‌ கடினமானதை செய்தார்கள்‌:' அவர்கள்‌ 
தங்களது நண்பனை கூரையின்மேல்‌ கொண்டு சென்றார்கள்‌. 
நான்‌ ஒரு பையனாக இருந்தபோது, வேதவகுப்பில்‌, நாம்‌ 
பயன்படுத்துகின்ற சிறு பட அட்டைகள்‌ வெளிப்புறம்‌ 
மாடிப்படி உள்ள ஒரு வீட்டை காண்பிக்கும்‌. ஒருவேளை இந்த 
வீடு அப்படி படிகளை உடையதாக இருக்கலாம்‌. அப்படி இருந் 
தாலும்‌, திமிர்வாதம்‌ கொண்ட ஒரு மனிதனை படுக்கையில்‌ 
கிடத்தி, படியின்மேல்‌ கொண்டு செல்லுவது என்பது மிகக்‌ 
கடினமானதுதான்‌.'' எப்படியிருப்பினும்‌, அந்த வீடு இவ்‌ 
விதமான படிகளைக்‌ கொண்டிருந்தது என்று நம்ப ஆதாரம்‌ 
இல்லை. உலகின்‌ அப்பகுதியில்‌ அப்பொழுது வீடுகள்‌ பக்கம்‌ 
பக்கமாக கட்டப்பட்டன. வெளிப்புறமான படிக்கட்டு இருப்‌ 
பினும்‌ அது இரண்டு வீடுகளுக்கு அப்பால்தான்‌ இருந்‌ 
திருக்கும்‌. அந்த நான்கு மனிதர்கள்‌ அப்படி சென்றிருந்தால்‌ 
இரண்டு கட்டிடங்களின்‌ கூரைகளின்‌ மேல்‌ தாவித்தாவி 


13 


சென்றிருக்க வேண்டும்‌. நான்‌ நினைப்பது என்னவென்றால்‌ 
அவர்கள்‌ ஒரு பழைய ஏணியை அங்கு கண்டு, வீட்டின்‌ மேல்‌ 
அசைச்‌ சார்த்தி அந்த ஏணியின்‌ மேல்‌ தங்கள்‌ நண்பனை வலித்து 
இழுத்திருக்க வேண்டும்‌. எப்படியும்‌ தங்கள்‌ நண்பனை மேற்‌ 
கூரையின்‌ மேல்‌ கொண்டு செல்வதற்காக இவ்வித கடினமான 





காரியத்தை அவர்கள்‌ மேற்கொண்டனர்‌. 

2) எதிர்பாராதககை அவர்கள்‌ செய்தனர்‌: “அவர்கள்‌ 
மேற்கூரையை பிரித்தனர்‌” (வ. 4ஆ) என்று வசனம்‌ கூறுகிறது. 
அந்நாட்களில்‌ சுவர்களின்‌ குறுக்கே, அறுத்த மரங்களை 
போட்டு கூரை வேய்ந்தனர்‌. அம்மரங்களின்‌ மேல்‌ கிளைகளும்‌, 
மெருகு பொருட்களும்‌ போடப்படும்‌ அப்பொருளின்‌ மேல்‌ 








சேரும்‌, வைக்கோலும்‌ போடப்படும்‌. அந்த சேற்று மண்‌ 
சமப்படுத்தப்பட்டு சூரிய வெயிலில்‌ காயவைக்கப்படும்‌. இந்த 
நான்கு மனிதர்கள்‌ மேல்‌ கூரையை பிரித்து “திறப்பாக்கினா்‌” 
(வ. 4இ).”2 

3) அவர்கள்‌ விலையேற்றப்பெற்ற செயலை செய்தனர்‌: ஒரு 
நிமிடம்‌ அந்த வீட்டின்‌ உரிமையாளருடைய நிலையில்‌ நீங்கள்‌ 
உங்களை வைத்துப்‌ பாருங்கள்‌. நீங்கள்‌ இயேசுவின்‌ 





போதனையை கவனித்துக்‌ கேட்டு கொண்டிருக்கிறீர்கள்‌. 
திடீரென்று கூரையின்‌ மேல்‌ ஒரு சத்தத்தை கேட்கிறீர்கள்‌, 
தூசியும்‌, மண்‌ கட்டியும்‌, கூரையில்‌ உள்ள மற்ற பொருட்களும்‌ 
விழத்‌ தொடங்குகின்றன. நீங்கள்‌ மேலே பார்க்கிறீர்கள்‌, 
உங்கள்‌ வீட்டுக்கூரை இடிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள்‌ 
என்ன நினைப்பீர்கள்‌? ஒரு வேளை “யார்‌ இந்தக்‌ கூரையை 
அந்த நான்கு பேர்‌ தான்‌” என்பதே அதற்கு 
பதிலாக இருக்கலாம்‌. ஒன்று அவர்கள்‌ கூரையை சரிசெய்ய 
வேண்டும்‌ அல்லது அதற்குரிய தொகையை செலுத்த 
வேண்டும்‌, அவர்கள்‌ செய்தது ஒரு விலையேறப்பெற்ற ஒரு 
காரியம்‌. இருப்பினும்‌, தங்கள்‌ நண்பனை இயேசுவினிடத்தில்‌ 
கொண்டு வருவதற்காக இதை அவர்கள்‌ தயங்காமல்‌ செய்தனர்‌. 

குழந்தையின்‌ வகுப்பில்‌ நட்பைக்‌ குறித்து விளக்குவதற்காக 
இச்சம்பவம்‌ பயன்படுத்தப்படுகிறது. என்ன ஒரு அற்புதமான 
நண்பர்கள்‌ இந்த நான்கு பேரும்‌ - நமக்கு இது என்ன ஒரு நல்ல 
முன்‌ மாதிரி! நாம்‌ எல்லோருமே யாருக்கெல்லாம்‌ கர்த்தார்‌ 


சரி பார்ப்பது?” 





தேவை என்பதை அறிவோம்‌. ஒரு வேளை அவர்கள்‌ துன்பப்‌ 


14 


படலாம்‌. ஒரு வேளை அவர்கள்‌ வாழ்க்கை சிக்கலாகி இருக்க 
லாம்‌. ஒரு வேளை அவர்களுக்கு இரட்சிப்பு தேவை என்பதை 
அவர்கள்‌ உணராமல்‌ கூட இருக்கலாம்‌. இப்படிப்பட்டவர்‌ 
களை இயேசுவினிடத்தில்‌ கொண்டு வர எப்படிப்பட்ட 
முயற்சிகளை நாம்‌ எடுக்கின்றோம்‌? ஒரு முறை அவர்களை 
அழைத்து அவர்கள்‌ அதை மறுத்தவுடனே நல்லது நாம்‌ முயற்சி 
பண்ணினோம்‌ என்று கூறிவிட்டு மறுமுயற்சி செய்யாமல்‌ 
இருப்பது சாத்தியமா? கூட்டம்‌ கலைந்து போய்‌ அதிக 
வசதியாய்‌ இருக்கின்றவரை காத்திருப்பது சாத்தியமா? 

நாம்‌ இதை சந்திப்போம்‌: நம்மில்‌ அநேகர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
ஜனங்களைக்‌ கொண்டுவருவது மிகக்‌ கடினம்‌, என்பதை 
உணர்கிறோம்‌. வழியில்‌ “கூட்டம்‌” இருக்கிறது, நம்முடைய 
நண்பர்களுடைய அவசர செயல்பாடுகள்‌, நமது அவசர செயல்‌ 
பாடுகள்‌, நமது நண்பார்களுடைய அக்கறையின்மை மற்றும்‌, 
நமது அக்கறையின்மை ஆகியவை வழியில்‌ நிற்கின்றன. 
எப்படியிருப்பினும்‌, நாம்‌ நேசிப்பவர்களின்‌ பிரச்சனைகளுக்கு 
இயேசு ஒருவரே கீர்வாயிருக்கிறார்‌, என்று நமது இருதயங்கள்‌ 
முழுமையாக நம்பிவிட்டால்‌, அவர்களை இயேசுவினிடத்தில்‌ 
கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு வழி காணும்வரை நாம்‌ ஓய 
மாட்டோம்‌. கடினமானதை, எதிர்பாராததை, விலையேறப்‌ 
பெற்றதை நாம்‌ விருப்பத்தோடு செய்வோம்‌.” 


இயேசுவும்‌ வியாதிப்பட்ட 
மனுஷனும்‌ (மாற்கு 2:5-12) 
இப்பொழுது நாம்‌ இச்சம்பவத்தின்‌ நிறைவுப்‌ பகுதிக்குத்‌ 
திரும்புவோம்‌. இயேசுவும்‌ வியாதிப்பட்ட மனுஷனும்‌- 
இயேசுவே எந்த ஒரு பிரச்சனைக்கும்‌ தீர்வாக இருக்கிறார்‌, 
என்பதைக்‌ காணுங்கள்‌. கவனம்‌ நான்கு மனிதர்களைவிட்டு 
இயேசுவுடன்‌ திரும்பட்டும்‌. 
... அவர்‌ இருந்த வீட்டின்‌ மேற்கூரையைப்பிரித்துத்‌ திறப்பாக்கி, 
திமிர்வாதக்காரன்‌ கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள்‌. 
இயேசு அவர்கள்‌ விசுவாசத்தைக்‌ கண்டு, திமிர்வாதக்காரனை 


நோக்கி; “மகனே, உன்‌ பாவங்கள்‌ உனக்கு மன்னிக்கப்பட்டது” 


15 


என்றார்‌ (வ. 4ஆ-5). 


அந்த அறையில்‌ இருந்த கூட்டத்தாரின்‌ முன்னிலையில்‌ 
இயேசு நிற்பதைக்‌ கற்பனை செய்து பாருங்கள்‌. தேவனுக்குரிய 
வைகளை அவர்‌ ஊக்கமாய்‌ பிரசங்கித்துக்‌ கொண்டிருந்தார்‌. 
திடீரென்று மண்‌ துகளும்‌, கட்டிகளும்‌, கூளங்களும்‌ அவரைச்‌ 
சுற்றிலும்‌ விழத்தொடங்கின. அவர்‌ மேலே பார்க்கும்‌ போது 
கூரை இடிக்கப்படுவகைக்‌ கண்டார்‌. ஒரு தோண்டப்பட்ட 
துளை தோன்றியது, அந்தத்‌ துளையின்‌ விளிம்பில்‌ நான்கு 
முகங்கள்‌ உற்றுப்‌ பார்த்தன, எட்டுக்‌ கைகள்‌ அத்துளையின்‌ 
விளிம்பைப்‌ போர்த்துக்‌ கொண்டிருந்தன. இறுதியாக, துளை 
வேண்டிய அளவு பெரியதாயிற்று. அம்மனிதர்கள்‌ மிகவும்‌ 
ஜாக்கிரதையாக தங்கள்‌ நண்பனை அத்துளை வழியே, 
தரையின்‌ மேல்‌ இயேசுவுக்கு முன்பாக இறக்கினர்‌. இயேசுவின்‌ 
பதில்செயல்‌ எப்படியிருந்தது? நீங்களோ அல்லது நானோ 
இதற்கு எவ்விதம்‌ பதில்‌ செயலாற்றியிருப்போம்‌? 

ஞாயிறு காலை ஆராதித்துக்‌ கொண்டிருக்கும்‌ ஒரு 
சபையாரைக்‌ கற்பனை செய்து கொள்ளுங்கள்‌. வசனத்‌ 
இலிருந்து மிகத்திறமையாக ஒரு ஊழியர்‌ பிரசங்கிப்பதை 
அவர்கள்‌ கவனித்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. திடீரென்று 
மேற்கூரையின்‌ மேல்‌ ஜனங்கள்‌ நடப்பதை அவர்கள்‌ 
கேட்கின்றனர்‌. கட்டிட வேலையாட்கள்‌ கூரையின்‌ மேல்‌ 
அடித்து இடிப்பது, ரம்பங்கள்‌ அறுப்பதுமாகிய ஓசை 
கேட்கின்றது. '” கூரையில்‌ ஒருபகுதி வட்டமாக வெட்டப்‌ 
பட்டு, கூரையின்‌ அப்பகுதி கீழே பெருத்த ஓசையுடன்‌ 
விழுகிறது. அவர்கள்‌ கவனித்துப்‌ பார்க்கையில்‌, ஒரு 
படுக்கையின்‌” நாலு முனைகளிலும்‌ கயிறு கட்டப்பட்டு, அதில்‌ 
ஒரு மனிதன்‌ பிரசங்க மேடைக்கு முன்பாக இறக்கப்படுகிறான்‌. 
அவர்களுடைய பதில்செயல்‌ எப்படியிருக்கும்‌? “ஏய்‌! 
எல்லோரும்‌ போல நீங்களும்‌ ஏன்‌ முன்வாசல்‌ வழியாக 
வரக்கூடாது?” என்று கேட்கலாம்‌. பெரும்பாலும்‌, “என்ன 
தைரியம்‌ இருந்தால்‌ கூரையை இடிப்பிர்கள்‌!” “என்ன தைரியம்‌ 
இருந்தால்‌ ஆராதனைக்கு இடையூறு செய்வீர்கள்‌! இங்கு 
முக்கியமான காரியம்‌ நடப்பது உங்களுக்குத்‌ தெரியாதா?” 
என்ற ஆவேசமான கூச்சலே இதற்குப்‌ பதில்‌ செய்கையாக 


16 


இருக்கும்‌. 

இயேசுவும்‌ கூட, “இது என்ன முரட்டுத்தனம்‌! நீங்கள்‌ என்‌ 
பிரசங்கத்தை இடைமறித்து விட்டீர்கள்‌! அது மட்டுமல்ல, 
இக்கூட்டத்தைக்‌ கூட்ட தனது வீட்டைத்‌ தாராளமாக அனு 
மதித்த இந்த வீட்டின்‌ உரிமையாளரின்‌ உபசரிப்புத்‌ தன்மை 
யையும்‌, நீங்கள்‌ தவறாகப்‌ பயன்படுத்தினீர்கள்‌”” என்று 
கூறியிருக்கலாம்‌. இருப்பினும்‌ இயேசு இம்மாதிரியாகப்‌ பதில்‌ 
செய்யவில்லை. நாம்‌ இடைமறிக்கக்கூடிய ஒரு கர்த்தரைப்‌ 
பெற்றுள்ளோம்‌, என்று உணர்வது நமக்கு வியப்பே. அவர்‌ 
பல்வேறு முக்கியமான பணிகளில்‌ ஈடுபட்டுள்ளார்‌. “.. சர்வத்‌ 
தையும்‌ தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே 
தாங்குறெவராய்‌ ...” இருக்கிறார்‌ (எபிரேயர்‌ 1:3). ஆனாலும்‌ 
நாம்‌ நமது பலவீனங்களுடன்‌ அவரிடத்தில்‌ சேர முடியும்‌, அவர்‌ 
நாம்‌ சொல்வதைக்‌ கவனித்துக்‌ கேட்க நேரம்‌ ஒதுக்குகிறார்‌. 

இயேசு எவ்விதம்‌ பதில்செயல்‌ செய்தார்‌? அவர்‌ தமது 
பாதத்தினருகில்‌ கிடந்த அந்த மனிதனை உற்று நோக்கினார்‌. 
அவனது சரீரத்திலிருந்த வியாதியை மட்டுமல்ல, அவனது 
இருதயத்தின்‌ சோர்வையும்‌ அவர்‌ கண்டார்‌. அவனுடைய 
கடந்த காலப்‌ பாவங்களில்‌ சில அவனது ஆத்துமாவை அரித்துக்‌ 
கொண்டிருந்திருக்க வேண்டும்‌, எனவே இயேசு திமிர்வாதக்‌ 
காரனை நோக்கி, “மகனே, உன்‌ பாவங்கள்‌ உனக்கு மன்னிக்கப்‌ 
”” என்ற இந்த 
வார்த்தைக்கு, பாசத்துடன்‌ கூறப்படும்‌, “குழந்தை” என்ற 
அர்த்தமுள்ள வார்த்தை காணப்படுகிறது. அத்துடன்‌ 
“மன்னிக்கப்பட்டன” என்ற வார்த்தை அதன்‌ வல்லமையைக்‌ 


பட்டன” என்றார்‌. மூல பாஷையில்‌ “மகன்‌ 


காண்பிக்கும்படியாக, வாக்கியத்தின்‌ முதலில்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளது. '” இந்த வாக்கியம்‌ இலக்கண ரீதியாக, “குழந்தை, 
மன்னிக்கப்பட்டன உன்‌ பாவங்கள்‌” என்றுள்ளது. 





திமிர்வாதக்காரனின்‌ ஆவிக்குரிய பிரச்சனையின்‌ நேரடி 
விளைவு அவனது சரீரத்தில்‌ உள்ள பிரச்சனை என்று இவ்‌ 
வசனம்‌ நமக்கு போதிக்கிறகில்லை.'” யோவான்‌ 9ம்‌ அதிகாரத்‌ 
இல்‌, நமது சொந்த பாவங்களுக்கும்‌, நமது சரீரத்தில்‌ உண்‌ 
டாகும்‌ பிரச்சனைகளுக்கும்‌ எல்லா நேரத்திலும்‌ நேரடித்‌ 
தொடர்ப்பு இருப்பது கிடையாது (சில வேளைகளில்‌ இது 





17 


சாத்தியம்‌) என்பதை இயேசு வலியுறுத்துறொர்‌ (வ. 219. இயேசு 
அவனுடைய சுரீரப்பிரச்சனைக்கு மேலாக அவனது ஆவிக்குரிய 
பிரச்சனையில்‌ அதிக அக்கறை காண்பித்தார்‌. மிக முக்கியமான 
பிரச்சனையின்‌ மீதுதான்‌ இயேசுவின்‌ அக்கறை முதலாவது 
வெளிப்பட்டது. 


பாவம்‌ என்ற 1ரச்சனைக்குத்‌ தீர்வு 

ஒவ்வொரு பிரச்சனைக்கும்‌ இயேசுவே தீர்வாயிருக்றொர்‌ 
என்று கூறும்பொழுது, பாவம்‌ என்ற பிரச்சனைக்கு அவரே 
முதலாவது மற்றும்‌ முக்கியமான தீர்வாக இருக்கிறார்‌, 
என்பதைப்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌. வியாதியஸ்தர்களைக்‌ 
குணப்படுத்த மட்டுமே அல்லது நமது வாழ்க்கைப்‌ பிரச்சனை 
களுக்குத்‌ தீர்வு காணக்கூடிய புதிய உளவியல்‌ அல்லது தத்து 
வத்தைத்‌ தரமட்டுமே இயேசு இவ்வுலகிற்கு வரவில்லை, 
தேவன்‌ இதற்காக ஒரு சிறந்த ஆசிரியரை அனுப்பியிருந்தாலே 
போதும்‌. பரலோகத்தின்‌ மிகப்‌ பெரிய பொக்கிஷமான 
இயேசுவை, தமது ஒரே பேரான குமாரனான அவரை சிலுவை 
யில்‌ மரிக்க அனுப்பியிருக்கத்‌ தேவையில்லை! ஆனால்‌ இயேசு, 
பாவம்‌ என்ற பிரச்சனையைக்‌ கையாள வந்தார்‌. அவரால்‌ 
மட்டுமே அது முடியும்‌. “இழந்து போனதைத்‌ தேடவும்‌ இரட்‌ 
சிக்கவுமே மனுஷ குமாரன்‌ வந்தார்‌” லூக்கா 19:10) என்று 
அவர்‌ வலியுறுத்தினார்‌. 

இந்த கணத்தில்‌, உங்கள்‌ உள்ளாக நீங்கள்‌ வேதனைப்பட 
லாம்‌, வலி நிறைந்து இருக்கலாம்‌. உங்கள்‌ உடலும்‌, மனமும்‌ 
விடுதலைக்காக கதறிக்‌ கொண்டு இருக்கலாம்‌, அந்த விடுதலை 
யை நீங்கள்‌ பெற வேண்டுமென்றால்‌, “என்னுடைய ஆவிக்‌ 
குரிய நிலை என்ன? தேவனோடு எனது உறவு என்னவாயிருக்கி 
றது,” என்று நீங்கள்‌ உங்களையே கேட்டுக்‌ கொள்ள வேண்டும்‌. 

தாங்கள்‌ தர வேண்டிய முன்னுரிமையை தலை கீழாய்‌ 
செய்துள்ள ஒரு உலகத்தில்‌ நாம்‌ வாழுகிறோம்‌. உதாரணத்‌ 
திற்கு, உயிர்ச்சூழல்‌ மற்றும்‌ சுற்றுச்சுழல்‌ பற்றி இன்றைய 
நாட்களில்‌ நாம்‌ அதிகமாய்க்‌ கேள்விப்படுகின்றோம்‌. நாம்‌ 
இவ்வுலகம்‌ பற்றி அக்கறை கொள்ள வேண்டும்‌ என்பதை நான்‌ 
ஒத்துக்‌ கொள்கிறேன்‌. தேவன்‌, மனிதனை இந்த பூமிக்குப்‌ 


18 


பொறுப்பாளியாய்‌ நியமித்து, நம்மிடத்தில்‌ நல்ல உக்கிராணக்‌ 
துவத்தைக்‌ கொடுத்துள்ளார்‌ (அதி. 1:28; 2:15). இருப்பினும்‌ சில 
மனிதர்கள்‌ மறுபடி மறுபடி, “மனித இனத்திற்கென்றுள்ள ஒரே 
வீடு இப்பூமி மட்டுமே” என சொல்லுவதைக்‌ கேட்டுள்ளேன்‌. 
அவர்களைப்‌ பற்றி நான்‌ ஒன்றும்‌ அறியேன்‌. ஆனால்‌ எனக்கு 
இதைக்‌ காட்டிலும்‌ சிறந்த வீடு ஒன்று உண்டு (யோவான்‌ 
14:1-3). தொலைக்காட்சி மற்றும்‌ திரைப்பட நடிகர்கள்‌, 
பாடகர்கள்‌ ஆகியோர்‌ காற்று மற்றும்‌ தண்ணீர்‌ மாசுபடுதலைப்‌ 
பற்றிக்‌ கதறுகன்றனர்‌. அதே வேளையில்‌ அவர்கள்‌ இளைஞர்‌ 
களின்‌ எண்ணங்கள்‌, ஆத்துமாக்களை மாசு படுத்துகின்றனர்‌.” 
இந்த கிரகத்தின்‌ மாசு படிதலில்‌ நம்மில்‌ யாரும்‌ பங்கேற்க 
வில்லை என்று நான்‌ நம்புகிறேன்‌, ஆனால்‌ இந்த பூமியானது 
என்றென்றும்‌ உள்ள ஒரு வசிப்பிடமாகக்‌ கருதப்படவில்லை 
(2 பேதுரு 3:10-13). இதை நம்பாதபோது, அழியாத ஆத்துமாக்‌ 
கள்‌ ஆக்கினைக்குள்ளாகும்‌ விளைவை ஏற்படுத்துகிறது. 

ஆவிக்குரியவைகள்‌ சரீரத்துக்குரியவைகளைக்‌ காட்டிலும்‌ 
மிகவும்‌ முக்கியமானவை என்பது வேதத்தில்‌ தெளிவாய்‌ 
போதிக்கப்பட்டுள்ளது. மாற்கு 2ல்‌, இம்மனிதனின்‌ சரீரத்தில்‌ 
உள்ள பிரச்சனையைப்‌ பற்றிக்‌ கூறுமுன்‌, இவனுடைய ஆவிக்‌ 
குரிய பிரச்சனை பற்றி இயேசு அக்கறை காண்பித்தார்‌. நீங்கள்‌ 
எவ்விதப்‌ பிரச்சனையினால்‌ துன்பப்பட்டாலும்‌, இயேசு முத 
லில்‌ உங்கள்‌ ஆவிக்குரிய பிரச்சனைபற்றி அக்கறை காட்ட அனு 
மதியுங்கள்‌. 


வாற்க்கையின்‌ எவ்விதர்‌ 1ரச்சனைக்கும்‌ தீர்வு 

அம்மனிதனின்‌ அடிப்படைப்‌ பிரச்சனைபற்றி அக்கறை 
காட்டின பின்பு, அவனுடைய அடுத்த பிரச்சனையிலும்‌ அக்‌ 
கறை காட்ட முடியும்‌, என்று தெளிவாக்க இயேசு தொடர்ந்து 


செயல்பட்டார்‌. 








இயேசு பேசிய வேளையில்‌ அங்கு அவரைக்‌ குறை 
கூறுவோரும்‌, இருந்தனர்‌ என்பதை அடுத்த வசனம்‌ குறிப்பிடு 
கிறது.” “அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில்‌ சிலர்‌... தங்கள்‌ 
இருதயங்களில்‌ சிந்தித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌” (வ. 6-7). 
“வேதபாரகர்‌” என்றால்‌ மோசேயின்‌ பிரமாணத்தைப்‌ பிரதி 


19 


எடுக்கும்‌ பொறுப்புள்ளவர்கள்‌, என்று பொருள்‌.” வேதபாரகார்‌ 
கள்‌, நியாயப்பிரமாணத்தில்‌ வல்லவர்களாகக்‌ கருதப்பட்டனர்‌. 
அவர்கள்‌ பழமையைக்‌ காப்பவர்களாய்‌, இயேசுவைச்‌ 
சோதனை செய்ய அங்கு வந்திருந்தனர்‌.” எல்லாரும்‌ இவர்களு 
டன்‌ இணங்கிப்‌ போவதால்‌, இவர்கள்‌ முன்‌ வரிசை ஆசனங்‌ 
களில்‌ இருந்தனர்‌. 

அவர்கள்‌ தங்கள்‌ இருதயங்களில்‌, “இவன்‌ இப்படி 
தேவதூஷணம்‌ சொல்லுகிறதென்ன? தேவன்‌ ஒருவரேயன்றிப்‌ 
பாவங்களை மன்னிக்கத்தக்கவர்‌ யார்‌?” என்று சிந்தித்துக்‌ 
கொண்டிருந்தனர்‌ (வ. 79. ஒருவகையில்‌ இது சரியானதே. சிலர்‌, 
இயேசு நல்ல மனிதர்தான்‌ ஆனால்‌ தெய்வீகமுள்ளவரல்ல 
என்று இன்றைய நாட்களில்‌ கூறுகின்றார்கள்‌. ஆனால்‌ இயேசு, 
தேவனில்லையென்றால்‌, அவர்‌ ஒரு தேவதூஷணம்‌ கூறுபவ 
ராகவும்‌, மரணத்துக்கு ஏதுவானவராகவும்‌ இருப்பார்‌.” 
வேதபாரகரின்‌ சிந்தனையில்‌ அடுத்து வரவேண்டிய 
தர்க்கரீதியான வினா, “இயேசு தேவனாயிருக்க முடியுமா?” 
என்பதே. துரதிர்ஷ்டவசமாக, அவர்களுடைய தப்பெண்ண 
மானது அவர்கள்‌ இப்படிச்‌ சிந்திக்க அனுமதிக்கவில்லை. 

அவர்கள்‌ தங்களுக்குள்ளே இப்படிச்‌ சிந்திக்கிறார்‌ 
களென்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில்‌ அறிந்து, அவர்‌ 
களை நோக்கி: “நீங்கள்‌ உங்கள்‌ இருதயங்களில்‌ இப்படிச்‌ 
சிந்திக்றெதென்ன?” என்றார்‌ (வ. 8). இயேசு அவர்களைக்‌ 
கலங்கப்‌ பண்ணியிருக்க வேண்டும்‌!” “உன்‌ பாவங்கள்‌ உனக்கு 
மன்னிக்கப்பட்டதென்று சொல்லுவதோ, எழுந்து உன்‌ 
படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்லுவதோ, 
எது எளிது?” (வ. 9). “உன்‌ பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டன” 
என்று கூறுவது மிகவும்‌ சுலபம்‌. 

“பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷ குமாரனுக்கு 
அதிகாரம்‌ உண்டென்பதை நீங்கள்‌ அறிய வேண்டும்‌ ...” (வ. 
10) என்று தொடர்ந்து கூறினார்‌ இயேசு. “மனுஷகுமாரன்‌” 
என்ற வார்த்தை மேசியாவைக்‌ குறிக்க தானியேல்‌ தீர்க்க 
குரிசியால்‌ பயன்படுத்தப்பட்டது.” இயேசு அவரது தனித்‌ 
தன்மையை வெளிப்படுத்தினார்‌! பூமியிலே பாவங்களை 





மன்னிக்க இயேசு ஒருவருக்கு மட்டுமே அதிகாரம்‌ உண்டு.” 
ஏவப்பட்ட எழுத்துக்களின்படியாக, இவ்வதிகாரத்தை இயேசு 


20 


மூன்று முறை மட்டுமே பயன்படுத்தினார்‌.” அவருடைய 
அதிகாரத்தை உறுதி செய்ய, இயேசு திமிர்வாதக்காரனை 
நோக்கி, “நீ உன்‌ படுக்கையை எடுத்துக்கொண்டு, உன்‌ 
வீட்டுக்குப்‌ போ என்று உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌” (வ. 11) 
என்றார்‌. 

இயேசு, இம்மனிதனின்‌ அடிப்படைப்‌ பிரச்சனையான 
பாவத்தின்‌ மீது தனக்குள்ள அக்கறையை நிரூபிக்க, அவனது 
அடுத்த பிரச்சனையான சுகவீனத்தின்‌ மீது அக்கறை காண்‌ 
பித்தார்‌. பவுல்‌, ரோமருக்கு எழுதின நிருபத்தில்‌ இதே வகை 
யான சிந்தனையைச்‌ சுற்றி வளைத்துப்பேசுகிறார்‌. “தம்முடைய 
சொந்தக்‌ குமாரனென்றும்‌ பாராமல்‌ நம்மெல்லாருக்காகவும்‌ 
அவரை ஓஒப்புக்கொடுத்தவர்‌, அவரோடே கூட மற்ற எல்லா 
வற்றையும்‌ நமக்கு அருளாதிருப்பதெப்படி” (ரோமர்‌ 8:32). 
அதாவது, கர்த்தர்‌ நமது அடிப்படைப்‌ பிரச்சனையான 
பாவத்தைத்‌ தீர்க்கவல்லவராயிருப்பதால்‌, அவர்‌ நமது அடுத்த 
பிரச்சனைகளையும்‌ தீர்க்க முடியும்‌ என்பதே இதன்‌ 
பொருளாகும்‌. 











“எழுந்து உன்‌ படுக்கையை எடுத்துக்கொண்டு உன்‌ 
வீட்டிக்குப்‌ போ” என்று இயேசு சொன்ன பிறகு அங்கு நிலவிய 
நிச்சயமற்ற தன்மையைக்‌ கற்பனை செய்து பாருங்கள்‌! எல்லாக்‌ 
கண்களும்‌ திமிர்வாதக்காரன்‌ மேல்‌ கவனமாயிருந்தன. ஒரு 
வேளை அவன்‌ அப்படியே படுத்திருந்தால்‌, “மேசியா வந்து 
விட்டார்‌, என்று நாம்‌ நினைத்தோம்‌, ஆனால்‌ மறுபடியும்‌ நாம்‌ 
ஒரு தவறு செய்து விட்டோம்‌” என்று கூறி, அங்கிருந்த ஓவ்‌ 
வொருவரும்‌ வெட்கத்துடனும்‌, அவநம்பிக்கையுடனும்‌ 
கலைந்து சென்றிருக்கக்‌ கூடும்‌. இதற்கு மாறாக, அவன்‌ எழுந்து, 
குன்‌ படுக்கையைச்‌ சுருட்டிக்‌ கொண்டு, தன்‌ கைகளில்‌ அதை 
எடுத்துக்‌ கொண்டு கதவுக்கு வெளியே நடந்தபோது என்ன 
வாயிருக்கும்‌? இயேசு இந்த வாழ்க்கையில்‌ உள்ள எந்த ஒரு 





பிரச்சனைக்கும்‌ பதிலாயிருக்கிறார்‌, என்று நிரூபித்தார்‌. 
“உடனே, அவன்‌ எழுந்து, தன்‌ படுக்கையை எடுத்துக்‌ 
கொண்டு எல்லாருக்கு முன்பாகப்‌ போனான்‌” (வ. 12௮)! 
புதிய ஏற்பாட்டின்‌ மற்ற எல்லா அற்புதங்களைப்‌ போலவே, 
இதுவும்‌ முழுமையாக, உடனடியாக, ஏற்றுக்கொள்ளக்‌ 


21 


கூடியதாக (இன்றைய நாட்களின்‌ “அற்புதங்கள்‌” போல்‌ 
இல்லாமல்‌) இருந்தது. சுவிசேஷங்களை எழுதியவர்கள்‌, 
அற்புதங்களைக்‌ கண்டவர்களின்‌ பதில்செயலை தங்கள்‌ முழு 
சொல்திறமையையும்‌ பயன்படுத்தி வெளியாக்குகின்றனர்‌. 
மாற்கு, “அப்போது எல்லாரும்‌ ஆச்சரியப்பட்டு: நாம்‌ 
ஒருக்காலும்‌ இப்படிக்‌ கண்டதில்லை, என்று சொல்லி தேவனை 
மகிமைப்படுத்தினார்கள்‌” (வ. 12ஆ) என்று கூறினார்‌. மத்தேயு, 
“ஜனங்கள்‌ அதைக்கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு 
இப்படிப்பட்ட அதிகாரத்தைக்‌ கொடுத்தவராகிய தேவனை 
மகிமைப்படுத்தினார்கள்‌” (மத்தேயு 9:8) என்று குறிப்பிட்டார்‌; 
லூக்கா, “அதனாலே எல்லோரும்‌ ஆச்சரியப்பட்டு, தேவனை 
மகிமைப்படுத்தினார்கள்‌; அல்லாமலும்‌, அவர்கள்‌ பயம்‌ 





நிறைந்தவர்களாகி, அதிசயமான காரியங்களை இன்று 
கண்டோம்‌ என்றார்கள்‌” (லூக்கா 5:26) என்றார்‌.” 

இயேசு, இந்த வாழ்க்கையின்‌ எந்த ஒரு பிரச்சனைக்கும்‌ 
தூர்வாய்‌ இருந்ததை - இருப்பதை - நிரூபித்துக்‌ காட்டியுள்ளார்‌. 


முடிவுரை 

தற்சமயம்‌ நீங்கள்‌ எந்த ஒரு பிரச்சனையில்‌ துன்பப்‌ 
பட்டாலும்‌, இயேசு அதில்‌ உங்களுக்கு உதவ முடியும்‌. சில 
பிரச்சனைகளில்‌, திமிர்வாதக்காரனைக்‌ குணமாக்கியது போல, 
அவர்‌ உங்களை விட்டு பிரச்சனைகளை நீக்கக்‌ கூடும்‌. ஆனால்‌ 
அது போன்ற அற்புதங்கள்‌ அவரால்‌ இன்றைய நாட்களில்‌ 
செய்யப்படுவதில்லை. ஆனால்‌ அவரது பணி இன்றும்‌ உலகில்‌ 
தெய்வீகமான முறையில்‌ நடக்றெது.”' அநேக சமயங்களில்‌ 
அவர்‌ உங்கள்‌ பாவங்களைச்‌ சுமந்து ஜெயங்கொள்ள வேண்டிய 
பலத்தை உங்களுக்குத்‌ தருகிறார்‌. 

கர்த்தருடைய உதவியை நீங்கள்‌ விரும்பினால்‌, அவரோடு 
உங்களுக்குள்ள உறவை நீங்கள்‌ நேர்மையாய்‌ பரிசீலனை 
செய்ய வேண்டும்‌. இயேசு, உங்கள்‌ அவிக்குரிய ஆரோக்கியத்‌ 
இல்‌ முதலாவது மிகுந்த அக்கறையாய்‌ இருக்கிறார்‌. நீங்கள்‌ 
கிறிஸ்தவராக இல்லையென்றால்‌, உங்கள்‌ பாவங்களிலிருந்து 
மனந்திரும்பி, இயேசுவை அறிக்கை செய்து, உங்கள்‌ பாவ 
மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம்‌ (குண்ணீரில்‌ முழுகுதல்‌) 





22 


பெறவேண்டியது அவசியம்‌ (மாற்கு 16:16; அப்‌. 2:38). நீங்கள்‌, 
தேவனுடைய பிள்ளையாய்‌ இருந்தும்‌, நன்றியில்லாம 
லிருந்தால்‌, மனம்‌ வருந்தி, இப்பொழுதே ஜெபித்து, கர்த்தரிட 
மும்‌ அவர்‌ சபையிடமும்‌ திரும்ப வேண்டும்‌ (அப்‌. 8:22; 
யாக்கோபு 5:16). 

தேவனோடு உங்கள்‌ உறவு சரியாகும்போது, இதற்கு முன்‌ 
னிராத அநேக உதவி ஆதாரங்கள்‌ உங்களுக்கு உண்டாகும்‌; 
உங்கள்‌ மீது உண்மையான அக்கறை செலுத்துபவர்‌ ஒருவர்‌ 
இருப்பார்‌. இதற்கு முன்‌ இராத பலம்‌ உங்களுக்கு இருக்கும்‌. 
உங்கள்‌ பிரச்சனைகளைத்‌ தீர்க்க தேவையான ஞானத்தைத்‌ 
தருவதாக தேவன்‌ வாக்குத்தத்தம்‌ செய்துள்ளார்‌ (யாக்‌. 1:5). 
உங்களுக்கு உதவி செய்து, தாங்கக்‌ கூடிய ஆவிக்குரிய குடும்‌ 
பமாக இருக்கும்‌ சபையார்‌ உங்களுக்குக்‌ கிடைப்பார்கள்‌. 








இயேசுவே - அவர்‌ ஒருவரே நமக்கு தீர்வாயிருக்கறொர்‌ 
(யோவா. 14:6). நீங்கள்‌ அவரை மறுகலித்தால்‌, உறுதியான, 


இருப்தியான தீர்வு உங்களுக்கில்லை, மாறாக இருளும்‌, 
குழப்பமும்‌ மிஞ்சும்‌. இப்பொழுதே இயேசுவிடம்‌ வாருங்கள்‌! 


குறிப்புகள்‌ 

“வீடு” என்பது பேதுருவின்‌ மாமியுடைய வீடாயிருக்கலாம்‌. “நான்‌ 
ஓக்லஹாமாவில்‌ வளர்ந்த பொழுது, நடுங்கும்‌ கைகளுடையவர்கள்‌ 
குங்களுக்கு வாத நோய்‌ ஏற்பட்டதாகக்‌ கூறுவகைக்‌ கேட்டுள்ளேன்‌. இந்த 
எளிய மனிதன்‌ அவ்வகை வியாதியுள்ளவன்‌ அல்ல. “சார்லஸ்‌ கே. எர்ட்மேன்‌, 
மாற்கு எழுதின சுவிசேஷம்‌ (பிலதெல்பியா வெஸ்ட்மினிஸ்டர்‌ பிரெஸ்‌, 
1964), 20. “வசனம்‌ 10ல்‌ “அதிகாரம்‌” என்றுள்ளது. “என்‌ குடும்பம்‌ முழுவதும்‌ 
இவ்விளம்பரத்தை உண்மையில்‌ நம்பிற்று! ஆஸ்திரேலியாவிலிருந்து 
நாங்கள்‌ திரும்பின சில வருடங்களுக்குப்‌ பின்பு, எனது நடுமகள்‌ மறுபடியும்‌ 
ஆஸ்திரேலியா சென்று மூன்றாண்டுகள்‌ அங்கு இருந்தாள்‌. பின்பு என்‌ 
மூத்த மகள்‌ மணமுடித்து, மேய்ன்‌ நகர்‌ சென்றாள்‌. எனது இளைய மகள்‌ 
பல்கலைக்கழகப்‌ பட்டம்‌ பெற்ற பின்பு, இளையோர்‌ 
உயர்நிலைப்பள்ளியில்‌ ஆங்கிலம்‌ கற்பிக்க ஜப்பான்‌ சென்றாள்‌. இப்போது 
என்‌ மூத்த மகள்‌, அவள்‌ குடும்பம்‌ முழுவதும்‌ ரோமானியாவில்‌ உள்ளனர்‌. 
இவர்களை தொடர்பு கொள்ளுவதும்‌ ஒருவகையில்‌ தேடுவது தான்‌. “அநேக 
அமெரிக்‌ கர்கள்‌ “யாரேனும்‌ சிலரை அடைந்து அணுகுதல்‌” என்ற 
இப்பதத்தின்‌ பொருள்‌, நல்லவர்களை மட்டுமேயன்றி, மோசமான, 
அழகற்றவர்களை அணுகுதல்‌ அல்ல என்று நன்றாய்‌ அறிவார்கள்‌. 
இவ்விஷயத்தில்‌ சிலர்‌ நான்‌ சொல்வதை மறுக்கக்கூடும்‌. ஆனாலும்‌, 
மரித்தவனை ஒரு வார்த்தையால்‌ எழுப்பின இயேசு, குஷ்ட ரோகியை ஒரு 


23 


வார்த்தையால்‌ குணமாக்கின இயேசு, இவனையும்‌ ஒரு வார்த்தையால்‌ 
குணமாக்கியிருக்க முடியும்‌. “நாம்‌ இயேசுவினிடத்தில்‌ உதவிபெற வரும்‌ 
போதெல்லாம்‌, வழியில்‌ ஒரு கூட்டம்‌ இருக்கிறது. ஏதாவதொன்று நம்மை 
இடைமரறிக்கும்படி சாத்தான்‌ தூண்டி விடுகிறான்‌. நாம்‌ படித்த வேத 
பகுதியில்‌ உள்ள அந்த நான்கு பேரைப்‌ போலவே நாமும்‌ இயேசுவை 
அடைய ஏதாவது செய்ய வேண்டியவர்‌ களாயிருக்கிறோம்‌. “ஒரு வேளை 
இது சபையில்‌ நடந்திருந்தால்‌, “இதைச்‌ செய்து முடிக்க ஒரு குழுவை 
நியமிப்போம்‌... பின்பு அக்குழு தனது திட்ட அறிக்கையைச்‌ 
சமர்ப்பிக்கட்டும்‌... பின்‌ மூன்று வாரங்களில்‌ அத்திட்டத்தை மஇப்பிட 
மறுபடி கூட்டம்‌ கூடலாம்‌” என்று நான்‌ ஆலோசனை கூறியிருப்பேன்‌. 
இந்த பாடப்‌ பகுதியின்‌ மூன்று முக்கிய கருத்துக்களும்‌ வில்லியம்‌ 
பார்க்லேயின்‌ மத்தேயு சுவிஷேம்‌ பாகம்‌ 1, அன்றாட வேதவாசிப்பு தொகுதி 
(பிலதெல்பியா; வெஸ்ட்‌ மினிஸ்ட்டர்‌ பிரெஸ்‌, 1956) என்ற நூலிலிருந்து 
குழுவப்பட்டை யாகும்‌. 

"அறு குடும்பங்கள்‌ கொண்ட குழுவோடு நான்‌ ஆஸ்திரேலியா 
சென்றிருந்தேன்‌, துவக்கத்தில்‌, ஆறு மாத ஒப்பந்த அடிப்படையில்‌, 
வசதிகளுள்ள வீடுகளைப்‌ பெற்றோம்‌. அதாவது, சராசரியாக ஒவ்வொரு 
மாதமும்‌ ஒரு குடும்பமாவது வீட்டை மாற்றிக்‌ கொண்டிருக்கும்‌. அந்த 
வீடுகளில்‌ துணி வைக்கும்‌ அலமாரிகள்‌ இல்லை, எனவே நாங்கள்‌ (மிக 
கனமுள்ள) துணி வைக்கும்‌ அலமாரிகள்‌ வாங்க நேர்ந்தது. ஒவ்வொரு 
முறையும்‌ வீட்டை மாற்றும்‌ போது அவைகளைத்‌ தூக்கிச்‌ செல்ல வேண்டும்‌. 
சில சமயங்களில்‌ மாடியில்‌ அவற்றை தூக்கிச்‌ செல்ல வேண்டும்‌. இது மிகக்‌ 
கடினமான வேலை. "லூக்கா 5ல்‌ உள்ள இணை வசனத்தில்‌ “.. வீட்டின்‌ 
மேல்‌ ஏறி, தட்டோடுகள்‌ வழியாய்‌ ஜனங்களின்‌ மத்தியில்‌ இயேசுவுக்கு 
முன்பாக அவனைப்‌ படுக்கையோடே இறக்கினார்கள்‌” லூக்‌. 5:19) 
என்றுள்ளது. எனவே அந்த வீட்டின்‌ மேல்‌ கூரை வேறோரு பாணியில்‌ 
இருந்திருக்கும்‌. அது எப்பொருளாயிருப்பினும்‌, நான்கு பேரும்‌ அந்தக்‌ 
கூரையைப்‌ பிரித்து தங்களது நண்பனை இயேசுவினருகில்‌ இறக்கினர்‌. 
நானாக இருந்தால்‌, “எனது வீட்டு உரிமையாளரின்‌ காப்புறுதித்‌ 
தொகை இந்த வேலையைச்‌ செய்யப்‌ போதுமானதாகுமா”” என்று 
ஆச்சரியப்பட்டிருப்பேன்‌. '“சபையில்‌ ஒரு விசேஷித்த சுவிசேஷக்‌ கூட்டம்‌ 
நடக்கிறதென்றால்‌, சபையார்‌ முதலாவது ஒரு விருந்திற்கு தங்கள்‌ 
நண்பர்களைஅழைத்து அதன்‌ பின்‌ அந்த பிரசங்கத்தைக்‌ கேட்கச்‌ செய்ய 
லாம்‌. இது ஒருவேளை “விலையேறப்‌ பெற்றதாய்‌” இருக்கக்‌ கூடும்‌. இக்கதை 
யிலிருந்து ஒரு ஆலோசனையை நீங்கள்‌ பெறக்கூடும்‌. பின்வரும்‌ 
ஆலோசனையும்‌ சபை அங்கத்தினார்களுக்குத்‌ தரப்படலாம்‌: நான்கு போர்‌ 
(ஒரு வேளை இரண்டு தம்பதிகள்‌) இணைந்து, இழந்து போன ஒரு 
ஆத்துமாவை, இந்த சுவிசேஷக்‌ கூட்டத்தில்‌ இயேசுவினருகில்‌ அழைத்து 
வர முடியுமா? இயேசுவைக்‌ தேடுகிறவர்களில்‌ வெகு சிலரே இந்நால்வரின்‌ 
உடன்படிக்கையை எதிர்க்கக்‌ கூடும்‌. சபைக்‌ கூரையைப்‌ பிரிக்கும்‌ 
வகைப்பட்ட எவ்வித விளக்கமும்‌ இங்கு தரப்படலாம்‌. '“அமெரிக்கா்கள்‌ 
பெரும்பாலும்‌ தரையில்‌ பாய்‌ விரித்துப்‌ படுக்கும்‌ பழக்கமின்மையால்‌, 
படுக்கும்‌ பாய்க்குப்‌ பதிலாக உடற்பயிற்சி விரிப்பு என்ற உதாரணத்தை 
சுலபமாகப்புரிந்து கொள்வதற்காகப்‌ பயன்படுத்தியுள்ளேன்‌. எதுவா 


24 


யிருப்பினும்‌, கேட்பவர்கள்‌ புரிந்து கொள்ளும்‌ வண்ணம்‌ விளக்கம்‌ 
அமைவது அவசியம்‌. '”மூல பாஷையில்‌ ம என்றுள்ளது இங்கு “மகன்‌” 
என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. '£ஒரு வார்த்தைக்குரிய அழுத்தத்தைக்‌ 
காண்பிக்க நாம்‌ பயன்படுத்துகிற அடிக்கோடிடுதல்‌, விசேஷ வடிவமைப்பில்‌ 
எழுதுதல்‌ போன்றவற்றை கிரேக்கர்கள்‌ கையாளவில்லை ஆனால்‌ முக்கிய 
மான வார்த்தையை, வாக்கியத்தில்‌ முதலாவதாக அல்லது இரண்டாவதாக 
எழுதுவதன்‌ மூலம்‌ அதற்குரிய அழுத்தத்தை வெளிப்படுத்தினர்‌. 
வேதாகமத்தின்‌ நாட்களில்‌ இது ஒரு பொதுவான கருத்தாக இருந்தது 
(யோபு 4:7; 27:5-10; லூக்கா 13:4; யோவான்‌ 9:2). பால்வினை நோய்கள்‌ 
போன்ற சில விஷயங்களில்‌ பாவத்திற்கும்‌, சரீர துன்பத்திற்கும்‌ நேரடித்‌ 
தொடர்பு உள்ளது. ஆனால்‌ இங்குள்ள சம்பவத்தில்‌ இந்த மனிதனுடைய 
சரீர மற்றும்‌ ஆவிக்குரிய பிரச்சனைகளுக்கிடையே நேரடித்‌ தொடர்பு 
உண்டு, என்பதற்கான குறிப்பெதுவும்‌ காணப்படவில்லை. “அநேக சூப்பர்‌ 
ஸ்டார்கள்‌ தங்கள்‌ நடிப்பைக்‌ காணும்‌, கவனிக்கும்‌, அவர்களை ஆராதிக்கும்‌ 
எல்லோருடைய இருதயங்கள்‌ மற்றும்‌ ஆத்துமாக்களை மாசுபடுத்து 
கின்றனர்‌. 

இல சமயங்களில்‌ இத்துடன்‌ நான்‌ ஒரு நகைச்சுவையைக்‌ கூறுவதுண்டு: 
“நீங்கள்‌ நம்பினாலும்‌ நம்பாவிட்டாலும்‌, அநேகர்‌ இன்றைய நாட்களில்‌ 
குற்றம்‌ காணும்‌ காரணத்தோடு ஆராதனையில்‌ கலந்து கொள்கின்றனர்‌. 
ஏதாவது ஒரு விஷயத்தில்‌ குற்றம்‌ காணவே அவர்கள்‌ விரும்புகின்றனர்‌.” 
ஆங்கில வார்த்தைகளான "5௦140௦", "cribble" ஆகியவை ஒன்றுடன்‌ ஒன்று 
தொடர்புள்ள வார்த்தைகளாகும்‌. “லூக்கா 5:17ல்‌ கலிலேயா யூதேயா 
நாடுகளிலுள்ள சகல கிராமங்களிலும்‌, எருசலேம்‌ நகரத்திலுமிருந்து வந்த 
பரிசேயரும்‌, நியாய சாஸ்திரிகளும்‌, அங்கிருந்தனர்‌, என்று 
குறிப்பிடப்படுறெது (இணை வசனம்‌ லூக்கா 5:21). எந்த ஒரு 
போதகரையும்‌, சோதித்துப்பார்ப்பதில்‌ தவறேதும்‌ இல்லை (அப்‌. 17:11). 
முன்பிருந்தது போலவே இப்பொழுதும்கூட முகத்திரையை கிழிக்க 
வேண்டிய போதகர்கள்‌ அநேகர்‌ இருக்கின்றனர்‌ (1 யோவான்‌ 4:1). 
நேர்மையான இதயத்தோடு இவர்கள்‌ செயல்பட்டால்‌, அது நன்றாகவே 
இருக்கும்‌. இருப்பினும்‌, இவர்கள்‌ நேர்மையான இருதயம்‌ 
கொண்டிருப்பதில்லை. 2*லேவியராகமாம்‌ 24:16. “வேதாகம குறிப்புகள்‌ 
கூறுகிறபடி இயேசு ஒருவருக்கு மாத்திரமே ESP என்று சொல்லக்கூடிய 
இருதயங்களை படித்துணரக்கூடிய வல்லமை இருந்தது. ஜனங்கள்‌ 
நினைத்ததென்ன என்பதை உடனே அறியக்கூடியவர்‌ அவர்‌. இன்றைய 
நாட்களில்‌ இவ்வல்லமை தனக்கு இருப்பதாக கூறுகிற எவரும்‌, தன்னை 
கர்க்தருக்குச்‌ சமமாக ஆக்க முயற்சிக்கிறார்கள்‌. “மனுஷ குமாரன்‌” என்ற 
பதும்‌ சுவிசேஷங்களில்‌ சுமார்‌ எண்பது முறையும்‌, மாற்கு சுவிசேஷத்தில்‌ 
மாத்திரம்‌ பதினான்கு முறையும்‌ காணப்படுகிறது. இதுதான்‌ மாற்கு 
சுவிசேஷத்தில்‌ இப்பதம்‌ முதலாவது பயன்படும்‌ இடமாகும்‌. 
“எப்பொழுதும்‌ எந்த மனிதனுக்கும்‌ பாவங்களை மன்னிக்க அதிகாரம்‌ 
கொடுக்கப்படவில்லை. “மூன்று முறை என்பது இந்தச்‌ சம்பவத்திலும்‌, 











விபச்சாரத்தில்‌ அகப்பட்ட ஸ்இரீயிடமும்‌ (யோவான்‌ 8:11), சிலுவையில்‌ 


தொங்கின கள்ளனிடமும்‌ லூக்கா 23:43) ஆகும்‌. “எல்லாருக்கும்‌ 


23 


ஒவ்வொருவரும்‌ 
முக்க்யமானவர்களே 
(யாவான்‌ 4:1-42) 


சிறு பிள்ளைகளின்‌ மனவியல்‌ மருத்துவருக்கு, ஏழு வயதுச்‌ 
சிறுவன்‌ ஒருவன்‌ பின்‌ வரும்‌ குறிப்பை எழுதி அனுப்பினான்‌: 
அன்பான மருத்துவர்‌ கார்ட்னர்‌ அவர்களே, 
என்னை கவலைக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம்‌ அநேக 
நாட்களுக்கு முன்பு நடந்தது. ஒரு பெரிய பையன்‌, அவன்‌ வயது 
13 இருக்கலாம்‌. அவன்‌ என்னை ஆமை என்று அழைத்தான்‌; 
ஏனென்றால்‌ எனது முகத்தில்‌ பிளாஸ்டிக்‌ அறுவை சிகச்சை 
செய்து கொண்டுள்ளேன்‌. என்‌ உதட்டின்‌ அமைப்பைக்‌ 
கண்டால்‌ தேவன்‌ என்னை வெறுப்பார்‌, என்று எண்ணுகின்‌ 
றேன்‌. நான்‌ மரிக்கும்‌ போது அநேகமாக அவர்‌ என்னை 
நரகத்திற்கு அனுப்புவார்‌ என்றே நான்‌ நினைக்கிறேன்‌. 
அன்புடன்‌, கிறிஸ்‌' 
குன்னைப்‌ பற்றின தாழ்வான எண்ணத்தில்‌ இன்றைய 
நாட்களில்‌ அநேகர்‌ உபத்திரவப்பட்டுக்‌ கொண்டுள்ளனர்‌. 
இதை “தாழ்வு மனப்பான்மை” என்று நாம்‌ சொல்கிறோம்‌. எப்‌ 
படி இது அமைக்கப்பட்டாலும்‌, இதைக்‌ கொண்டுள்ளவர்கள்‌ 
தாங்கள்‌ மதிப்பிற்குறியவார்கள்‌ அல்ல என்றே எண்ணுகிறார்கள்‌. 
“ஒவ்வொருவரும்‌ முக்கியமாவனர்களே” என்று வலியுறுத்‌ 
தவே நாங்கள்‌ விரும்புகிறோம்‌. நமது வேதபாடப்‌ பகுதி 
யோவான்‌ 4ம்‌ அதிகாரம்‌ ஆகும்‌. புதிய ஏற்பாட்டின்‌ வேறு 
எந்தப்‌ பகுதியைக்‌ காட்டிலும்‌, யோவான்‌ 4 இயேசுவின்‌ 
குன்மைகளை அதிக மாகக்கூறுகிறது, என்று சொல்லப்பட்டு 


வருகிறது. 


புதுமையான ஒரு முடிவு (யோ. 4:1-4) 


நமது பாடத்திற்கான பின்னணியை யோவான்‌ 3 நமக்குத்‌ 


26 


குருகின்றது. இயேசு பஸ்கா பண்டிகைக்குச்‌ சென்றிருந்தார்‌. 
பண்டிகையின்‌ போது ஒரு இரவில்‌, யூதார்களின்‌ அதிகாரிகளில்‌ 
குறிப்பிடத்தக்க ஒருவரான நிக்கொதேமு என்பவரிடம்‌ 
உரையாடினார்‌. அவ்வுரையாடலில்‌ யோவான்‌ 3:16ல்‌ உள்ள 
அழகு மிக்க வார்த்தைகள்‌ வந்தன. பண்டிகைக்குப்‌ பின்பு 
இயேசு யூதேயாவிலேயே சில நாள்‌ தங்கி ஜெயமுள்ள ஊழியம்‌ 
செய்தார்‌. இந்த வெற்றியானது யோவான்‌ ஸ்நானனின்‌ 
சீஷர்கள்‌ சிலரிடம்‌ முரண்பாட்டைக்‌ கொண்டு வந்தது. 
இருப்பினும்‌ இயேசு மிகவும்‌ கவலைப்பட்ட ஒரு உண்மை 





4:1ல்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது: “யோவானைப்‌ பார்க்கிலும்‌ 
இயேசு அநேகம்‌ பேரைச்‌ சீஷராக்கி ஞானஸ்நானம்‌ கொடுக்‌ 
கிறாரென்று பரிசேயர்‌ கேள்விப்பட்டதாகக்‌ கர்த்தர்‌ அறிந்த 
போது.” பரிசேயர்களுடன்‌ நேருக்கு நேர்‌ மோதக்கூடிய சூழ்‌ 
நிலையானது, குறித்த காலத்துக்கு முன்பே தமக்கு மரணத்தைத்‌ 
குரும்‌ என்பதால்‌ இயேசு அதைத்‌ தவிர்க்க விரும்பினார்‌. 





எனவே, இயேசு யூதேயாவை விட்டு கலிலேயாவின்‌ வடக்குப்‌ 
பகுதிக்குச்‌ சென்றார்‌. 

இது நமக்கு பின்‌ வரும்‌ புதுமையான வசனத்தைக்‌ கொண்டு 
வருகிறது: “அவர்‌ சமாரியா நாட்டின்‌ வழியாகப்‌ போக 
வேண்டியதாயிருந்தபடியால்‌”” (வ. 4). பலஸ்தீனிய தேசம்‌ 
கீழிருந்து மேலாக சுமார்‌ 120 மைல்‌ நீளம்‌ இருந்தது. இந்த 120 
மைல்களுக்குள்‌ மூன்று திட்டவட்டமான எல்லைகள்‌ 
இருந்தன. வடக்குக்‌ கடைசியில்‌ கலிலேயாவும்‌, தெற்குக்‌ 
கடைசியில்‌ யூதேயாவும்‌, இவைகளின்‌ மத்தியில்‌ சமாரியாவும்‌ 
இருந்தன. சமாரியாவின்‌ நடுவாகப்‌ போவதைத்‌ தவிர்க்க 
சாதாரணமாக யூதர்கள்‌ எவ்வளவு தூரம்‌ வேண்டுமானாலும்‌ 
போவார்கள்‌. அவர்கள்‌ கிழக்கே சென்று யோர்தான்‌ நதியைக்‌ 
கடந்து, வடக்கே பெரேயா நோக்கிச்‌ சென்று கலிலேயாக்‌ கடல்‌ 
வரை சென்றிருக்க முடியும்‌. பின்பு அங்கிருந்து யோர்தான்‌ 
நதியைக்‌ கடந்து கலிலேயா தேசத்திற்குள்‌ சென்றிருக்க முடியும்‌. 
நேராக வடக்கே சென்றால்‌ மூன்று நாட்களும்‌, சுற்று வழியில்‌ 
சென்றால்‌ ஆறு முதல்‌ ஒன்பது நாட்களும்‌ பயணத்திற்குத்‌ 
தேவைப்படும்‌. இது தோராயமாக பெங்களூர்‌ நகரிலிருந்து 
மதுரை நகரின்‌ வழியாக சென்னை நகரத்திற்குச்‌ செல்லு 
வதற்குச்‌ சமமானதாகும்‌.” 


27 


இயேசு ஏன்‌ சமாரியா வழியாகச்‌ செல்ல வேண்டியிருந்தது? 
யோவான்‌ ஸ்நானன்‌ காவலில்‌ வைக்கப்பட்டதால்‌” இயேசு 
அவசரமாய்ச்‌ சென்றார்‌, என்று ஆலோிக்கப்படுகிறது. இதன்‌ 
மூலம்‌ யோவான்‌ ஸ்நானனின்‌ சீஷர்கள்‌ சிதறிப்போவகைகத்‌ 
குவிர்க்க அவர்‌ விரும்பினார்‌ எனலாம்‌. ஆனால்‌ இயேசு சீகார்‌ 
ஊரில்‌ இரண்டு நாட்கள்‌ தாமதித்திருந்த நிகழ்ச்சி இந்த 
ஆலோசனையைப்‌ புறம்பே கள்ளுவதாயுள்ளது. நான்‌ ஆலோ 
சிப்பது என்னவென்றால்‌, அவர்‌ சமாரியா நாட்டின்‌ வழியாய்ப்‌ 
போனதற்கு, அங்கிருந்த ஒரு விசேஷித்த ஸ்திரீயும்‌, ஒரு 
பட்டணம்‌ நிறைய இருந்த விலையேறப்‌ பெற்றுள்ள-ஆவிக்‌ 
குரிய அறுவடைக்காக பழுத்துக்‌ காத்திருந்த ஜனங்கள்‌-ஆத்து 
மாக்களுமேயாகும்‌. ஒவ்வொருவரும்‌ தேவனுடைய பார்‌ 








வையில்‌ முக்கியமானவர்கள்‌ என்பதால்‌ அவர்‌ சமாரியா நாட்‌ 
டின்‌ வழியாகப்‌ போக வேண்டியிருந்தது. 


பாவம்‌ நிறைந்த ஒரு ஸ்திரீ (யோ. 4:5-8) 

எனவே, “யாக்கோபு தன்‌ குமாரனாகிய யோசேப்புக்குக்‌ 
கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவிலுள்ள சீகார்‌ 
என்னப்பட்ட ஊருக்கு வந்தார்‌” (வ. 5). சீகார்‌ என்ற ஊர்‌ 
ஏறக்குறைய எல்லையிருந்து பாதி தூரம்‌ உள்ளதாகும்‌. “அங்கே 
யாக்கோபுடைய கிணறு இருந்தது” (வ. 6௮). “இதுதான்‌ அந்த 
இடம்‌” என்று உறுதியாகச்‌ சுட்டிக்காட்டும்‌ நிலையில்‌ உள்ள 
ஒரு சில (வேதாகம காலத்து) இடங்களில்‌ இந்தக்‌ கிணறும்‌ 
ஒன்றாகும்‌. இந்தக்‌ கிணறு இன்றும்‌ பழங்காலத்தில்‌ சீகார்‌ ஊர்‌ 
இருந்த இடத்திலிருந்து அரை மைல்‌ தொலைவில்‌ உள்ளது. 

“இயேசு பிரயாணத்தினால்‌ இளைப்படைந்தவராய்‌ அந்தக்‌ 
கிணற்றினருகே உட்கார்ந்தார்‌” (வ. 6ஆ). இயேசு தேவனுடைய 
குமாரன்‌ என்று ஜனங்கள்‌ ஏற்றுக்‌ கொள்வதற்காக சுவிசேஷம்‌ 
எழுதிய யோவான்‌ (யோவா. 20:30-31) மற்ற எந்த சுவிசேஷ 
கார்களைப்‌ பார்க்கிலும்‌ இயேசுவின்‌ மனிதத்தன்மையை அதிக 
மாய்க்‌ கூறியுள்ளார்‌. “தாகமாயிருக்கிறேன்‌” (யோவான்‌ 19:28) 
என்று இயேசு சிலுவையின்‌ மேலிருந்து கூறியதை யோவான்‌ 
தான்‌ எழுதினார்‌. நம்மைப்போலவே இயேசுவும்‌ களைப்பு, 
தாகம்‌, பசி, இளைப்பு ஆகியவைகளைப்‌ பெறக்‌ கூடியவரா 
யிருந்தார்‌. 


28 


யூதர்களின்‌ கணக்கின்படி” “அப்பொழுது ஏறக்குறைய 
ஆறாம்‌ மணி வேளையாயிருந்தது” (வ. 6இ). அதாவது ஏறக்‌ 
குறைய நண்பகல்‌ வேளையாகும்‌. வசனம்‌ 7ல்‌ “அவருடைய 
சீஷர்கள்‌ போஜன பதார்த்தங்களைக்‌ கொள்ளும்படி ஊருக்‌ 
குள்ளே போயிருந்தார்கள்‌” என்று குறிப்பிடுகிறது. முதல்‌ நூற்‌ 
றாண்டில்‌ இருந்திருக்கக்கூடிய ஒரு மளிகைக்‌ கடை அல்லது 
உணவுச்‌ சாலைக்கு அவர்களை உணவு வாங்கி வரும்படி 
இயேசு அனுப்பியிருந்தார்‌.” 

“அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ 
தண்ணீர்‌ மொள்ள வந்தாள்‌” (வ. 8௮). இந்த சில வார்த்தைகள்‌ 
அந்தப்‌ பெண்ணைப்‌ பற்றி ஏராளமாய்ப்‌ பேசுகின்றன. 
பெரும்பாலும்‌ மதிய வேளைகளில்‌ பெண்கள்‌ கண்ணீர்‌ எடுக்க 
வருவதில்லை. நாளின்‌ குளிர்ச்சியான வேளையாகிய காலை 
அல்லது மாலையில்தான்‌ அவர்கள்‌ தண்ணீர்‌ எடுப்பார்கள்‌. 
தண்ணீர்‌ எடுக்கச்‌ செல்வதென்பது ஒரு சமுதாய 
நிகழ்ச்சியாகவும்‌, சமூக விழாவாகவும்‌ இருந்தது. பெண்கள்‌ 
ஒருவரையொருவர்‌ சந்தித்து செய்திகளைப்‌ பெறுவார்கள்‌. 
இருப்பினும்‌ இந்தப்‌ பெண்‌ வெப்பமான மதிய வேளையில்‌ 
வந்தாள்‌. மேலும்‌, புதைபொருள்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ சீகார்‌ 
ஊரின்‌ அருகே இருந்த நீரூற்றுகளைக்‌ கண்டறிந்துள்ளனர்‌. 
இந்தப்‌ பெண்‌ தண்ணீர்‌ எடுக்க அரை மைல்‌ தூரம்‌ நடந்து 





வந்தாள்‌. இந்த ஊர்ப்‌ பெண்களைப்‌ பொறுத்த மட்டில்‌ இவள்‌ 
சமூகத்தால்‌ ஒதுக்கி வைக்கப்பட்டவளாக இருந்திருக்க 
வேண்டும்‌. இவள்‌ தன்னை மற்றவர்கள்‌ ஏசுவதையும்‌, கிசு 
கிசுப்பதையும்‌ தவிர்க்கவே இப்படிச்‌ செய்தாள்‌ என்று 
தோன்றுகிறது. 


வியப்பான ஒரு வேண்டுகோள்‌ 
(யோவான்‌ 4:7, 9) 
இயேசு அவளை நோக்கி, “தாகத்துக்குத்‌ தா” என்றார்‌. 
எனவே அந்த சமாரியப்‌ பெண்‌ அவரை நோக்கி, “நீர்‌ யூதனா 
யிருக்க, சமாரிய ஸ்இரீயாகிய என்னிடத்தில்‌, தாகத்துக்குத்‌ தா 








என்று எப்படிக்‌ கேட்கலாம்‌” என்றாள்‌ (வ. 8ஆ-9ஆ). 
இந்த உரையாடலைப்‌ புரிந்துகொள்ள, நாம்‌ யூதர்கள்‌ 


29 


மற்றும்‌ சமாரியர்களிடையே இருந்த உறவின்‌ தன்மையைப்‌ 
பற்றிச்‌ சிறிது அறிய வேண்டியது அவசியம்‌. நாம்‌ அனைவருமே 
இனப்பிரச்சனைகளைக்‌ கண்டுள்ளோம்‌-எவ்வித இனப்பாகு 
பாடும்‌ தேவனுடைய இருதயத்தைப்‌ பிளப்பதாயிருக்கிறது- 
ஆனாலும்‌ நம்மில்‌ ஒருவரும்‌ யூதர்கள்‌-சமாரியாகள்‌ இடையே 





நிலவிய வெறுப்புடன்‌ ஒப்பிடக்கூடிய எதையும்‌ கண்டதில்லை.” 
அநேக ஆண்டுகளாய்‌ இந்த வெறுப்புணர்வு தொடர்ந்து இருந்‌ 
துள்ளது. கி.மு. 727 -ல்‌” அசீரியாகள்‌ வடக்கிலிருந்த பத்து கோத்‌ 
கரங்களில்‌ பெரும்பாலான ஜனங்களை சிறைப்‌ பிடித்துச்‌ சென்‌ 
றனர்‌; இதன்‌ விளைவாக சமாரியர்கள்‌ கலப்பின மக்களாயினர்‌. 
வடபகுதியில்‌ எஞ்சியிருந்த யூதர்கள்‌, வடக்கு பலஸ்தனத்திற்கு 
அசீரியாகள்‌ அனுப்பிவைத்த புறஜாதியாரோடு' திருமண உறவு 
கொண்டனர்‌. இந்த கலப்புத்‌ திருமணங்களின்‌ விளைவாக 
பிறந்தவார்கள்தான்‌ சமாரியார்கள்‌ ஆவர்‌. யூதர்களுக்கு தாங்கள்‌ 
இனத்தூய்மையை அழிப்பதென்பது “மன்னிக்க முடியாத 
பாவம்‌” ஆகும்‌. இன்றைய நாள்வரைக்கும்‌, மிகக்‌ கண்டிப்பான 





யூதக்‌ குடும்பத்தில்‌, பிள்ளைகளில்‌ ஒருவன்‌ யூத நம்பிக்கைக்கு 
அப்பாற்பட்ட ஒருத்தியை திருமணம்‌ செய்தால்‌, அக்குடும்பம்‌ 
அவனுக்கு மரண அடக்கச்‌ சடங்கு நிறைவேற்றும்‌; அவர்களைப்‌ 
பொறுத்த அளவில்‌, அவன்‌ மரித்தவன்‌ ஆவான்‌. 

இயேசு இந்தப்‌ பெண்ணொடு பேசுவதில்‌, குறைந்த பட்சம்‌ 
மூன்று வியப்பான உண்மைகள்‌ காணப்படுகின்றன. (1) முன்பு 
குறிப்பிட்டபடி, இயேசு தாகத்துக்கு தா என்று கேட்டது, ஒரு 
சமாரியப்‌ பெண்ணிடம்‌. (2) இவள்‌ ஒரு பெண்‌, யூத ஆண்கள்‌ 
பொதுவிடத்தில்‌ பெண்களிடம்‌ எத்தொடர்பும்‌ கொள்ள 
மாட்டார்கள்‌ (வ. 27 ஐக்‌ கவனிக்கவும்‌). ஒரு யூத ரபீ பொது 
இடத்தில்‌ தன்‌ மனைவி அல்லது மகளுடன்கூடப்‌ பேசமாட்‌ 





டார்கள்‌. பரிசேயருக்குள்‌, “காயப்பட்டு இரத்தம்‌ சிந்தும்‌” குழு 
ஒன்று உண்டு. அவர்கள்‌ பெண்களைப்‌ பார்த்தால்‌ கண்களை 
மூடிக்கொண்டு நடந்து எதிரில்‌ உள்ள சுவர்கள்‌, மரங்களின்‌ மீது 
மோதிக்‌ கொள்வதால்‌ இந்தப்‌ பெயரால்‌ அழைக்கப்‌ பட்டனர்‌. 
(3) நாம்‌ இனி பார்க்கப்போவதுபோல்‌, இவள்‌ பெண்‌ மாத்திர 
மல்ல; அவளுடைய ஒழுக்கம்‌ கேள்விக்குரியதாயிருந்தது. 
யோவான்‌ மூன்று மற்றும்‌ நான்காம்‌ அதிகாரங்களில்‌ 


30 


இயேசு எதிர்கொள்ளும்‌ தனிநபர்கள்‌ இருவருக்கிடையே மிகத்‌ 
தெளிவான முரண்பாடு காணப்படுகிறது. யோவான்‌ 3ல்‌ 
சந்தித்த நிக்கொதேமு (1) ஒரு யூதர்‌, (2) ஒரு ஆண்‌, (3) உயர்ந்த 
ஒழுக்கமும்‌, நேர்மையுள்ள தனி நபர்‌. யோவான்‌ 4ல்‌ அவர்‌ 
கிணற்றண்டையில்‌ சந்தித்த ஸ்திரீ (1) ஒரு சமாரியப்‌ பெண்‌ 
(2) ஒரு பெண்‌ (3) ஒழுக்கவீனமுள்ளவள்‌. இருவருக்கு 
இரட்சிப்புத்‌ தேவையாயிருந்தது. நிக்கொதேமுவிடம்‌ 
காண்பித்த அதே அளவு இரக்கம்‌, மென்மை மற்றும்‌ மரியா 
தையை அந்தப்‌ பெண்ணிடமும்‌ இயேசு காண்பித்தது ஏன்‌? 





ஏனென்றால்‌ ஓவ்வொருவரும்‌ முக்கியமானவர்களே. 

நீங்கள்‌ பக்தியுள்ளவர்களோ, அல்லது பக்தியற்றவா்களோ, 
ஆணோ அல்லது பெண்ணோ, உயர்ந்த ஒழுக்கமுள்ள வாழ்க்‌ 
கை வாழ்பவரோ அல்லது வாழ்க்கையில்‌ பிரச்சனைகள்‌ உள்ள 
வரோ அல்லது “முக்யெமற்றவர்‌” எனக்‌ கருதப்படுபவரோ- 
தேவன்‌ உங்களை நேசிக்கிறார்‌. நீங்கள்‌ தேவசாயலாகப்‌ 
படைக்கப்பட்டீர்கள்‌ (ஆதி. 1:26). நீங்கள்‌ தேவனுக்கு விசே 
ஷித்த நபர்‌. இயேசு உங்களுக்காகச்‌ சிலுவையில்‌ மரித்தார்‌- 
அவர்‌ உங்களுக்குத்‌ தேவையாயிருந்திருப்பதாலேயே 
மரித்திருக்கிறார்‌. 

கிணற்றண்டையில்‌ இயேசு இப்பெண்ணோடு நடத்திய 


உரையாடலின்‌ இடையில்‌ யோவான்‌ சில விளக்க வார்த்‌ 





தைகளை நுழைத்துள்ளார்‌: “(யூதர்கள்‌ சமாரியருடனே சம்பந்‌ 





தங்கலவாதவர்களாபபடியால்‌)” (வ. 9௮). சமாரியர்களோடு 
யூதர்கள்‌ சற்றும்‌ தொடர்பு கொள்ளவில்லை என்று இதற்குப்‌ 
பொருள்படாது. அவர்களுக்குள்‌ பொருளாதார ஈடுபாடு 
இருந்தது. (அப்பொழுதுதான்‌ சமாரிய பட்டணத்தில்‌ உணவு 
கொள்ளும்படி சீஷர்கள்‌ சென்றிருந்தனர்‌). சாதாரணமாக சமூக 
விஷயங்களில்‌ யூதர்கள்‌, சமாரியருடன்‌ ஈடுபாடு கொள்வ 





தில்லை, என்றே யோவான்‌ வலியுறுத்துறொர்‌. புதிய ஆங்கில 
வேதாகமத்தில்‌ (NEB) “யூதர்கள்‌ மற்றும்‌ சமாரியர்கள்‌ 
பாத்திரங்களை பொதுவாய்‌ வைத்துப்‌ பயன்படுத்துவதில்லை” 
என்று ஒரு மாற்று மொழிபெயர்ப்பு தரப்பட்டுள்ளது. யூதர்கள்‌ 
சமாரியர்களைத்‌ தீட்டுள்ளவர்கள்‌ என்று கருதுவதால்‌, 





சமாரியார்களின்‌ பாத்திரங்களில்‌ அவர்கள்‌ புசிப்பதோ, குடிப்‌ 
பதோ கிடையாது. இருப்பினும்‌ தாகத்துக்குத்‌ தா என்று இயேசு 





31 





அவளிடம்‌ கேட்டபோது, அவளுடைய பாத்திரத்திலிருந்து 
குடிக்க அவர்‌ தயாராயிருந்தார்‌. இயேசு தமது ஜனங்களின்‌ பழக்‌ 
கத்திற்கு மாறான ஒன்றை செய்யத்‌ தயாராயிருந்தது ஏன்‌? 
ஏனென்றால்‌ அவருக்கு, இந்தப்‌ பெண்‌ விசேஷித்தவளாய்‌ 
இருந்தாள்‌. ஏனென்றால்‌, ஒவ்வொருவரும்‌ கர்த்தருக்கு, 
முக்கயமானவர்களே. 


திகைப்பூட்டும்‌ ஒரு விளக்கம்‌ 
(யோவா. 4:10-15) 


“இயேசு அவளுக்குப்‌ பிரதியுத்தரமாக, “நீ தேவனுடைய 
ஈவையும்‌ (யோவான்‌ 3:16 ன்படி இயேசுவே, இவ்வுலகத்திற்குத்‌ 
தேவனின்‌ ஈவாக உள்ளார்‌), “தாகத்துக்குத்‌ தா?” என்று 
உன்னிடத்தில்‌ கேட்கிறவர்‌ இன்னார்‌ என்பதையும்‌ அறிந்‌ 
இருந்தாயானால்‌, நீயே அவரிடத்தில்‌ கேட்டிருப்பாய்‌, அவர்‌ 
உனக்கு ஜீவத்‌ தண்ணீரைக்‌ கொடுத்திருப்பார்‌” என்றார்‌ (வ. 10). 
கிணற்று நீரைக்‌ காட்டிலும்‌ ஓடும்‌ நீரூற்றின்‌ தண்ணீரை யூதர்கள்‌ 
“ஜீவ தண்ணீர்‌” என்று நினைத்தனர்‌. மிக முக்கியமானது என்ன 
வென்றால்‌, தனி நபரின்‌ ஆவிக்குரிய தாகத்தைத்‌ தணிக்கக்‌ 
கூடிய” தேவ பிரசன்னம்‌ மற்றும்‌ வல்லமையை தீர்க்கதரிசிகள்‌ 
“ஜீவ தண்ணீர்‌” என்று அழைத்தனர்‌. இவ்விதமாய்‌, இயேசு 
அவிக்குரிய வல்லமையையும்‌, ஆவிக்குரிய வாழ்க்கையின்‌ பலத்‌ 
தையும்‌ குறிப்பிட்டார்‌. 

அடிக்கடி நடந்தது போலவே, இயேசுவின்‌ “மாணவி” 
இதைப்‌ புரிந்து கொள்ளவில்லை. 








அதற்கு அந்த ஸ்திரீ; “ஆண்டவரே, மொண்டு கொள்ள 
உம்மிடத்தில்‌ பாத்திரமில்லையே (அந்தக்‌ காலத்தில்‌ அக்ணெறு 


100 முதல்‌ 150 அடி ஆழம்‌ இருந்தது"); கிணறும்‌ 
ஆழமாயிருக்கிறதே, பின்னே எங்கேயிருந்து உமக்கு ஜீவ 
குண்ணீர்‌ உண்டாகும்‌. இந்தக்‌ கிணற்றை எங்களுக்குத்‌ தந்த 
நம்முடைய பிதாவாகிய யாக்கோபைப்‌ பார்க்கிலும்‌ நீர்‌ 
பெரியவரோ?2அவரும்‌ அவர்‌ பிள்ளைகளும்‌, அவர்‌ மிருக 
ஜீவன்களும்‌ இதிலே குடித்ததுண்டே” என்றாள்‌ (வ. 11-12). 
இது, இயேசு மற்றும்‌ அவரது போதனையைக்‌ கேட்பவர்‌ 
களிடையே நிலவும்‌ பொதுவான சூழ்நிலையாகும்‌. இயேசு 
திகைப்பூட்டும்‌ ஒரு விளக்கத்தை, புரியாத வண்ணம்‌ கொடுப்‌ 
பார்‌. அகைக்‌ கேட்பவர்கள்‌ புரிந்து கொள்ளாமல்‌, அவர்‌ பேசும்‌ 


32 


வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொள்வார்கள்‌. பின்பு 
இயேசு அவர்களை ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதலில்‌ வழி 
நடத்துவார்‌. இயேசு அவளுக்குப்‌ பிரதியுத்தரமாக: “இந்தத்‌ 
குண்ணீரைக்‌ குடிக்கிறவனுக்கு மறுபடியும்‌ தாகமுண்டாகும்‌” 
என்றார்‌ (வ. 13). வாழ்க்கையின்‌ ஒவ்வொரு விஷயத்தைப்‌ 
பொறுத்த மட்டிலும்‌ இது உண்மையாகும்‌. நாம்‌ குடிக்கிறோம்‌, 
மறுபடியும்‌ தாகம்‌ உண்டாகிறது. நாம்‌ புசிக்கிறோம்‌; மறுபடி 
யும்‌ பசியுண்டாடஇிறது. நாம்‌ சந்தோஷமாயிருக்கிறோம்‌; அவை 
மறைகின்றன; மறுபடியும்‌ சந்தோஷத்தைத்‌ தேடுகிறோம்‌. 
வெற்றி, புகழ்‌ அல்லது சந்தோஷம்‌ போன்ற வாழ்க்கையின்‌ ஒவ்‌ 
வொரு அம்சங்களும்‌ விரைவில்‌ மறைகின்றன. 

இயேசு தொடர்ந்து கூறினார்‌: “நான்‌ கொடுக்கும்‌ 
குண்ணீரைக்‌ குடிக்கிறவனுக்கோ ஒருக்காலும்‌ தாகமுண்டா 
காது; நான்‌ அவனுக்குக்‌ கொடுக்கும்‌ தண்ணீர்‌ அவனுக்குள்ளே 
நித்திய ஜீவ காலமாய்‌ ஊறுகிற நீரூற்றாயிருக்கும்‌” (வ. 14). 
கிறிஸ்தவ வழியில்‌ காணக்கூடிய பலம்‌, சந்தோஷம்‌ மற்றும்‌ 
வல்லமையைப்‌ பற்றி இயேசு பேசினார்‌. “மேசியாவின்‌ 








மூலமாய்‌ வரும்‌ என்று தீர்க்கதரிசிகள்‌ சொன்ன எல்லாவற்றை 
யும்‌ கொண்டு வந்துள்ளேன்‌, நீங்கள்‌ ஒரு அளவற்ற ஆனந்த 
முள்ள வாழ்க்கையைப்‌ பெற முடியும்‌” என்று இயேசு கூறினார்‌. 

இது அந்த பெண்ணுக்கு நல்லதென்று பட்டது; ஆனால்‌ 
இன்னும்‌ அவள்‌ இயேசு பேசுவதை தெளிவாய்‌ புரிந்து கொள்ள 
வில்லை. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி: “ஆண்ட வரே, எனக்குத்‌ 
தாகமுண்டாகாமலும்‌, நான்‌ இங்கே மொண்டு கொள்ள வராம 
லுமிருக்கும்படி அந்தத்‌ தண்ணீரை எனக்குத்‌ தரவேண்டும்‌” 
என்றாள்‌ (வ. 15). உண்மையாக அவள்‌, “இது மிகப்‌ பெரிய 
விஷயம்‌! கடும்‌ வெயிலில்‌ இனி அரை மைல்‌ தூரம்‌ நடந்து 
வந்து தண்ணீர்‌ எடுக்கத்‌ தேவையில்லை! இந்தக்‌ குடத்தைச்‌ 
சுமந்து நான்‌ களைத்துப்‌ போனேன்‌” என்றாள்‌. 


தெளிவான ஒரு கேள்வி 
(யோவா. 4:16-18) 
இப்பொழுது அந்தப்‌ பெண்‌ இயேசு கூறுவதைக்‌ கவனிக்கத்‌ 
தொடங்கினதால்‌, அவளுடைய இருதயத்கைச்‌ சீர்படுத்த அவர்‌ 





33 


தயாரானார்‌. இயேசு பயப்படுகிறவரல்ல; அவர்‌ அவளை 
நோக்கி: “நீ போய்‌ உன்‌ புருஷனை இங்கே அழைத்துக்‌ 
கொண்டு வா” என்றார்‌ (வ. 16). நாம்‌ இயேசுவண்டையில்‌ 
வரும்‌ முன்‌, சற்று நின்று நிதானித்து, நம்மையே ஒரு முறை 
நேர்மையாக, நாணயமாகப்‌ பரிசீலனை செய்வது அவசியாகும்‌ 
. தேவனுடைய வார்த்தையாகிய கண்ணாடியில்‌ நாம்‌ 

எப்படித்‌ தெரிகிறோம்‌ என்று பார்க்க வேண்டும்‌. இதைச்‌ 
செய்யும்படி இயேசு அப்பெண்ணை வலியுறுத்தினார்‌. 

அதற்கு அந்த ஸ்திர; “எனக்குப்‌ புருஷன்‌ இல்லை” என்றாள்‌ 
(வ. 17௮). உரையாடலின்‌ இந்தப்‌ பகுதிவரைக்கும்‌ அப்பெண்‌ 
சரளமாகவே பேசினாள்‌. அவள்‌ அழகாக, ஆனால்‌ மதிப்புத்‌ 
தராத தொனியில்‌ பேசிக்‌ கொண்டிருந்தாள்‌. ஆனால்‌ இந்த 
சமயத்தில்‌ அவள்‌ பேசியது சுருக்கமாயிருந்தது - ஆங்கிலத்தில்‌ 
நான்கு வார்த்தைகள்‌ இதுவே தமிழில்‌ மூன்று வார்த்தைகள்‌ 
கொண்ட (கிரேக்க மொழியிலும்‌ மூன்றே வார்த்தைகள்‌) ஒரு 
வாக்கியத்கைச்‌ சுருக்கமாய்‌ சொன்னாள்‌. அவளது அமைதியின்‌ 
மையை நாம்‌ நன்றாகவே உணர முடிறெது. 

இயேசு அவளை நோக்கி: “எனக்குப்‌ புருஷன்‌ இல்லை என்று 
நீ சொன்னது சரிதான்‌. எப்படியெனில்‌, ஐந்து புருஷர்‌ உனக்கி 
ருந்தார்கள்‌, இப்பொழுது உனக்கிருக்கெவன்‌ புருஷனல்ல, 
இதை உள்ளபடி சொன்னாய்‌” என்றார்‌ (வ. 177ஆ-18). 





இயேசுவிடம்‌ நேருக்கு நேராய்‌ வருவதென்பது துவக்கத்தில்‌ 
நம்மை அயரவைக்கும்‌ ஒரு அனுபவமாக இருக்கக்கூடும்‌. 
இச்சம்பம்‌ நடந்த உடனே இயேசு கலிலேயா சென்று மறு 
படியும்‌ கப்பார்நகூமுக்குத்‌ திரும்பினார்‌. பேதுரு மறுபடி மீன்‌ 
பிடிக்கச்‌ சென்றார்‌. லூக்கா 5ல்‌ திரளான மீன்களைப்‌ பிடித்த 
அற்புதம்‌ நடந்தது நமக்கு இருக்றெது. பேதுரு ஏற்கனவே 
இயேசுவோடு கூட அதிக தூரம்‌ பிரயாணம்‌ செய்திருந்தார்‌. 





இருப்பினும்‌ இயேசுவின்‌ மகிமை மற்றும்‌ வல்லமையைத்‌ 
தனது வாழ்க்கையில்‌ அப்போது தான்‌ முதன்‌ முதலாக உணர்ந்த 





பேதுரு, “ஆண்டவரே நான்‌ பாவியான மனுஷன்‌. நீர்‌ என்னை 
விட்டுப்‌ போக வேண்டும்‌” என்றான்‌ (லூக்‌. 5:8). 

சுவிசேஷ செய்தியில்‌, குற்ற உணர்வுக்கு இடமில்லை என்று 
சிலர்‌ கூறுகிறார்கள்‌. ஆனால்‌ சுவிசேஷம்‌ குற்ற உணர்வை 
உணர்த்துகிறது. நமது வாழ்க்கை முழுவதும்‌ நாம்‌ பாவ 





34 


உணர்வோடு இருக்க வேண்டும்‌ என்று தேவன்‌ விரும்பவில்லை. 
ஆனால்‌ நமது ஆவிக்குரிய தேவைகளைப்‌ புரிந்து கொள்ளும்‌ 
போது மாத்திரமே, தேவனுடைய இரக்கங்கள்‌, கிருபை 
வரங்களை நாம்‌ உணரக்‌ தொடங்க முடியும்‌. 

இந்தப்‌ பெண்‌ யார்‌ என்றும்‌, எப்படிப்பட்டவளென்றும்‌ 
இயேசு முழுமையாக அறிந்திருந்தார்‌, என்பதைக்‌ கவனி 
யுங்கள்‌. இதற்குப்‌ பின்பு இயேசு பாவியாகிய ஒரு ஸ்திரீ தனது 
கால்களில்‌ தைலம்‌ ஊற்றி அபிஷேகம்‌ செய்ய அனுமதித்த 
போது அவருடைய எதிரிகள்‌, அவர்‌ அந்த ஸ்திரீ எப்படிப்‌ 
பட்டவள்‌ என்று அறியாதிருந்ததாக நினைத்தனர்‌. '' அந்த ஸ்திரீ 
எப்படிப்பட்ட வள்‌ என்று இயேசு நன்றாகவே அறிந்திருந்தார்‌. 
அதேபோல இந்த சமாரியப்‌ பெண்ணும்‌ எப்படிப்பட்ட வள்‌, 
என்றும்‌ அவர்‌ அறிந்திருந்தார்‌. இருப்பினும்‌ அவரைப்‌ 
பொறுத்த மட்டில்‌ அவள்‌ இன்னும்‌ விசேஷித்தவளாய்‌ 
இருந்தாள்‌. இயேசு நமது கெட்ட குணங்கள்‌, பிரச்சனைகள்‌, 
மற்றும்‌ போராட்டங்களை மட்டும்‌ பார்த்துக்‌ கொண்டிருப்ப 
தில்லை. அவர்‌ நமது நற்குணங்கள்‌, நம்மால்‌ சாத்தியமாகக்‌ 
கூடியவைகள்‌, தேவனுடைய உதவியோடு நாம்‌ பெறக்கூடிய 
நிலை ஆகியவற்றையும்‌ பார்க்கிறார்‌. இந்த சம்பவத்தில்‌, 
விசுவாசத்தின்‌ பாதைக்கு ஒரு முழுப்பட்டணத்து ஜனங்களை 
யும்‌ நடத்தத்‌ தொடங்கக்கூடிய ஒரு பெண்ணை அவர்‌ பார்த்‌ 
தார்‌. இயேசுவுக்கு, ஒவ்வொரு வரும்‌ முக்கியமானவார்களே! 


சிறப்பான ஒரு விவாதம்‌ 
(யோவா. 4:19-26) 

இந்தப்‌ பெண்ணின்‌ ஆவிக்குரிய தேவைகளை இயேசு 
வெளிப்படையாக்கின போது, அவள்‌ பதில்‌ செயல்‌ 
எவ்விதத்தில்‌ இருந்தது? ஏறக்குறைய அவள்‌ வேறு விஷயத்‌ 
தைப்‌ பேசுவதற்கு முற்பட்டாள்‌ (வ. 19).' (வேதத்தின்‌ வழியே 
ஆவிக்குரிய தேவையைக்‌ கற்றுத்தரும்‌ வேளையில்‌ விஷயத்தை 
மாற்றும்‌ நபர்களுடன்‌ எப்போதாவது நீங்கள்‌ வேதத்தைக்‌ 
கற்றதுண்டா?) 

அந்த ஸ்திரீ அவரை நோக்கி: “ஆண்ட வரே, நீர்‌ தீர்க்கதரிசி 
என்று காண்கிறேன்‌” என்றாள்‌ (வ. 19). ஆதியாகமம்‌ முதல்‌ 





35 


உபாகமம்‌ வரையுள்ள அந்து புத்தகங்களை மட்டுமே சமாரி 
யர்கள்‌ பயன்படுத்தினர்‌. இவைகளில்‌ கீர்க்கதரிசிகளைப்‌ பற்றி 
கொஞ்சம்‌ மட்டுமே சொல்லப்பட்டுள்ளது, இருப்பினும்‌ சமாரி 





யர்கள்‌ தாங்கள்‌ ஏற்றுக்‌ கொள்ள விரும்பாவிட்டாலும்‌, அநேக 
விஷயங்களை யூதர்‌ மூலம்‌ கற்றிருந்தனர்‌. தீர்க்கதரிசிகளைப்‌ 
பற்றி இந்தப்பெண்‌ அறிந்திருந்தாள்‌; இயேசு அவர்களில்‌ 
ஒருவரா யிருக்க வேண்டும்‌ என்று இவள்‌ நினைத்தாள்‌. 
எனவே அவள்‌, “தீர்க்கதரிசியே! உம்மிடத்தில்‌ நான்‌ ஒரு 
கேள்வி கேட்க வேண்டும்‌” என்று சொல்லி, “எங்கள்‌ பிதாக்கள்‌ 
இந்த மலையிலே தொழுதுகொண்டுவந்தார்கள்‌” (வ. 20௮) 
என்றாள்‌. சமாரியார்களுக்கு நெகேமியா உதவ மறுத்த பிறகு," 
அவர்கள்‌ கெரீசிம்‌ மலையின்மேல்‌ தங்கள்‌ சொந்த ஆலயத்தைக்‌ 
கட்டிக்‌ கொண்டனர்‌. கெரீசிம்‌ மலையைப்‌ பற்றி அவர்கள்‌ 
வினோதமான முறையில்‌ பெருமை பாராட்டினார்கள்‌: ஆபிர 
காம்‌, ஈசாக்கைப்‌ பலியிட வந்ததும்‌; மெல்கிசேதேக்‌ ஆபிரகாமை 
எதிர்கொண்டதும்‌; வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட தேசத்திற்‌ 
குள்‌'* இஸ்ரவேலர்கள்‌ வந்தவுடன்‌ தேவனுக்கென்று பலிபீடம்‌ 
முதன்‌ முதலாகக்‌ கட்டப்பட்டதும்‌ இந்த மலையின்‌ மீது தான்‌ 
என்று அவர்கள்‌ கூறினர்‌. சீகார்‌ ஊரின்‌ மிக அருகாமையில்‌ 
அமைந்த இம்மலை அவர்களுக்கு மிகவும்‌ பரிசுத்தமான 
இடமாயிருந்தது, அந்தப்‌ பெண்‌ ஒரு வேளை தன்‌ கையை நீட்டி 
அந்த மலையைச்‌ சுட்டிக்காட்டியிருக்கக்கூடும்‌. “நீங்கள்‌ (யூதர்‌ 
களாகிய நீங்கள்‌) எருசலேமிலிருக்கிற ஸ்தலத்திலே தொழுது 





கொள்ளவேண்டும்‌ என்கிறீர்களே” என்றாள்‌ (வ. 20ஆ). அவள்‌ 
கேட்க விரும்பிய கேள்வி “இதில்‌ எது சரியானது?”” என்பதே. 
விரைவிலேயே இரண்டும்‌ சரியற்றதாகும்‌ என்பதே 
இயேசுவின்‌ பதிலாயிருந்தது: “ஸ்திரீயே, நான்‌ சொல்லுகிறதை 
நம்பு, நீங்கள்‌ இந்த மலையிலும்‌, எருசலேமிலும்‌ மாத்திரமல்ல, 
எங்கும்‌ பிதாவைத்‌ தொழுதுகொள்ளும்‌ காலம்‌ வருகிறது” (வ. 
21). வரக்‌ கூடியதாய்‌ இருந்த மேசியாவின்‌ இராஜ்யத்தில்‌ இடம்‌ 
அல்ல மாறாக நபர்‌ முக்கியமானவர்‌. (ஆயிரம்‌ வருட 
அரசாட்சியை நம்புகிறவர்கள்‌, எருசலேம்‌, கொழுது கொள்ளும்‌ 





மையப்பகுதியாக மறுபடியும்‌ மீட்டுக்‌ கொள்ளப்படும்‌ 
என்றொர்கள்‌. சத்தியத்திற்கு அப்பாற்பட்டது வேறொன்று 
மில்லை என்பதை இயேசுவின்‌ வார்த்தைகள்‌ நமக்கு 


36 


அறிவிக்கின்றன). 

மேலும்‌ அவர்‌ தொடர்ந்து கூறினார்‌: “நீங்கள்‌ அறியாததைத்‌ 
தொழுதுகொள்ளுகிறீர்கள்‌; நாங்கள்‌ அறிந்திருக்கிறதைத்‌ 
தொழுதுகொள்ளுகிறோம்‌; ஏனென்றால்‌ இரட்சிப்பு யூதர்கள்‌ 
வழியாய்‌ வருறெது” (வ. 22). யூதேயா தேசத்திலிருந்து மேசியா 
வந்ததால்‌, அவர்‌ “இரட்சிப்பு யூதர்கள்‌ வழியாய்‌ வருகிறது” 
என்றார்‌. மேலும்‌ சுவிசேஷத்தை அறிவித்த முதல்‌ பிரசங்கியார்‌ 
களான பேதுரு, பவுல்‌ போன்றவர்களும்‌ யூதர்களே. பின்‌ 
னாளில்‌, முதன்‌ முதல்‌ கிறிஸ்தவர்களானவர்களும்‌ யூதர்களே. 

இயேசு இந்தப்‌ பெண்ணை நேசித்து, அவள்‌ மேல்‌ அக்‌ 
கறையாயிருந்தபோதிலும்‌, அவள்‌ ஒழுக்கம்‌ மற்றும்‌ உபதே 
சிக்கப்படுதலில்‌ தவறாயிருந்தகைச்‌ சுட்டிக்‌ காட்டத்‌ தயங்க 
வில்லை. ஒருவரை ஏற்றுக்‌ கொள்ளுவதென்றால்‌, அவரது வாழ்க்‌ 
கையில்‌ உள்ள தவறையும்‌ ஏற்றுக்கொள்வதென்று பொருள்‌ 
படாது. ஒரு நண்பர்‌ தமது ஒழுக்கம்‌ மற்றும்‌ உபதேச முறை 
இவற்றில்‌ தவறு செய்தால்‌ அதைக்குறித்து நாம்‌ ஒன்றும்‌ சொல்‌ 
லாதிருப்பதற்குப்‌ பெயர்‌ அன்பு அல்ல; மாறாக அது அன்புக்‌ 
குறைவேயாகும்‌. 

அடுத்தபடியாக, இயேசு, “உண்மையாய்த்‌ தொழுது 
கொள்ளுகிறவர்கள்‌ பிதாவை ஆவியோடும்‌ உண்மையோடும்‌ 
தொழுதுகொள்ளுங்காலம்‌ வரும்‌; அது இப்பொழுதே வந்தி 
ருக்கிறது; (இராஜ்யம்‌ /சபை சில மாதங்களில்‌ ஸ்தாபிக்கப்பட 
விருந்தது) தம்மைத்‌ தொழுது கொள்ளுகிறவர்கள்‌, இப்படிப்‌ 
பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர்‌ விரும்புகிறார்‌.” 
என்று கூறினார்‌ (வ. 24). “எங்கே” ஆராதிக்கிறோம்‌ என்பதல்ல, 








மாறாக “யாரை”, “எவ்விதம்‌” ஆராதிக்கிறோம்‌ என்பதே முக்‌ 
கியம்‌. யாரை? “பிதாவை”, எவ்விதம்‌? “ஆவியில்‌” தேவன்‌ விரும்‌ 
பும்படி நமது இருதயத்திலிருந்து, “உண்மையோடும்‌” தேவனு 
டைய அறிவுரையின்படி. யோவான்‌ 17ல்‌, இயேசுவின்‌ மா 
பெரும்‌ ஜெபத்தில்‌ அவர்‌, “உம்முடைய வசனமே சத்தியம்‌” 
(யோவான்‌ 17:17) என்றார்‌. 

உண்மையான ஆராதனையின்‌ இந்த மாபெரும்‌ விளக்‌ 
கத்திற்குப்பின்‌, “தேவன்‌ ஆவியாயிருக்கிறார்‌; அவரைத்‌ 
தொழுது கொள்ளுகிறவா்கள்‌ ஆவியோடும்‌ உண்மையோடும்‌ 
தொழுது கொள்ள வேண்டும்‌” என தொடர்ந்து கூறினார்‌ (வ. 


37 


24). இவ்‌ வசனத்திலிருந்து ஆராதனைபற்றி நாம்‌ அதிகமாய்க்‌ 
கற்றுக்‌ கொள்ள முடியும்‌; இருப்பினும்‌, இந்தப்‌ பாடத்தில்‌ 
இயேசு மற்றும்‌ அவரோடு இருந்தவர்களிடையே இருந்த 
தொடர்பு நமது அடிப்படைப்‌ பாடமாக இருப்பதால்‌ அதையே 





நாம்‌ கவனிப்போம்‌. 





அந்தப்‌ பெண்‌ அவரிடம்‌, “கிறிஸ்து என்னப்படுகிற 
மேசியா” வருகிறார்‌ என்று அறிவேன்‌, அவர்‌ வரும்போது 
எல்லாவற்றையும்‌ நமக்கு அறிவிப்பார்‌” என்றாள்‌ (வ. 25). 
மேசியா பற்றிய கருத்தும்‌, சமாரியார்கள்‌ யூதர்களிடம்‌ பெற்ற மற்‌ 
றோரு இரவல்தான்‌. அந்தப்‌ பெண்ணின்‌ விசுவாசம்‌ எவ்‌ 
விதமாய்‌ வளர்ச்சியுற்றது என்று கவனியுங்கள்‌. அவள்‌ முதலில்‌ 
இயேசுவை “யூதன்‌” (வ. 9) என்றும்‌, பிறகு “ஆண்டவர்‌” (வ. 11) 
என்றும்‌, பிறகு, “தீர்க்கதரிசி” என்றும்‌ (வ. 19) குறிப்பிட்டாள்‌. 
இதன்‌ பிறகு, இயேசு பேசியபோது, “மேசியா”வைப்பற்றி 
அவளுக்கு நினைப்பூட்டினார்‌ (வ. 25, 29). 

இயேசு அவளிடம்‌ “உன்னுடன்‌ பேசுகிற நானே அவர்‌” 
என்றார்‌ (வ. 26).'* மூல பாஷையில்‌ இது, “உன்னுடன்‌ பேசுகிற 
நானே அவராயிருக்கிறேன்‌””” என்றுள்ளது. இயேசு, “நீங்கள்‌ 
மேசியாவைக்‌ தேடுகிறீர்களா? நானே அவர்‌! நீங்கள்‌ 
தூர்வுகளைத்‌ தேடுகிறீர்களா? நானே அவர்‌? நீங்கள்‌ நம்பிக்கை, 
உதவி மற்றும்‌ உங்கள்‌ உள்ளான தாகத்தைக்‌ தணிக்க விரும்பு 
கிறீர்களா? நானே அவர்‌!” என்று கூறினார்‌. 





ஊக்குவிக்கும்‌ ஒரு இடைக்காட்சி 
(யோவா. 4:27-38) 


சீஷர்கள்‌ உணவுடன்‌ திரும்பினார்கள்‌. '£ “அத்தருணத்திலே 
அவருடைய சீஷர்கள்‌ வந்து, அவர்‌ ஸ்திர்யுடனே பேசுறெதைப்‌ 
பற்றி ஆச்சரியப்பட்டார்கள்‌. ஆகிலும்‌ என்ன தேடுகிறீரென்‌ 
றாவது, ஏன்‌ அவளுடன்‌ பேசுகிறீரென்றாவது, ஒருவனும்‌ 
கேட்கவில்லை” (வ. 27). 

“அப்பொழுது அந்த ஸ்திர, தன்‌ குடத்தை வைத்துவிட்டு,” 
(வ. 28௮). அவள்‌ தனது குடத்தை வைத்துவிட்டது என்பது 
அவளுடைய ஆச்சரியத்தையும்‌, அவள்‌ சென்று மறுபடி திரும்பி 
வரத்திட்டமிட்டதையும்‌ சுட்டிக்‌ காண்பிக்கின்றது. 








38 


.. ஊருக்குள்ளே போய்‌, ஜனங்களை நோக்கி: “நான்‌ செய்த 
எல்லாவற்றையும்‌ ஒரு மனுஷன்‌ எனக்குச்‌ சொன்னார்‌; அவரை 
வந்து பாருங்கள்‌; அவர்‌ கிறிஸ்துதானோ”” என்றாள்‌. 
அப்பொழுது அவர்கள்‌ ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில்‌ 
வந்தார்கள்‌ (வ. 28ஆ-30). 


சமாரியர்கள்‌ கணற்றண்டையில்‌ வந்து கொண்டிருக்‌ 
கையில்‌, இயேசு தமது சீஷர்களுக்குப்‌ போதித்துக்‌ கொண்டி 
ருந்தார்‌. 
இப்படி நடக்கையில்‌ சீஷர்கள்‌ அவரை நோக்கி; “ரபீ, 
போஜனம்‌ பண்ணும்‌” என்று வேண்டிக்கொண்டார்கள்‌. 
அகுற்கு அவர்‌; “நான்‌ புசிப்பதற்கு, நீங்கள்‌ அறியாத ஒரு 
போஜனம்‌ எனக்கு உண்டு” என்றார்‌. அப்பொழுது சீஷர்கள்‌ 
ஒருவரையொருவர்‌ பார்த்து: “யாராவது அவருக்கு போஜனம்‌ 
கொண்டு வந்திருப்பானோ” என்றார்கள்‌ (வ. 31-33). 


நிக்கொதேமுவுக்கும்‌, அந்தப்‌ பெண்ணுக்கும்‌ போதித்தது 
போலவே, இந்த சீஷார்களுக்கும்‌ இயேசு போதித்தார்‌. முதலில்‌ 
அவர்‌ மறைவான மொழியில்‌ அதைக்‌ கூறியபோது, அவர்கள்‌ 
அதைத்‌ தவறாகப்‌ புரிந்துகொண்டதால்‌, அவர்‌ அவர்களை, 
ஆவிக்குரிய புரிந்துகொள்ளுதலில்‌ வழி நடத்தினார்‌. இயேசு 
அவர்களை நோக்கி: “நான்‌ அனுப்பினவருடைய சித்தத்தின்படி 
செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய 
போஜனமாயிருக்கிறது”” (எனது ஆவிக்குரிய போஜனமாயிருக்‌ 
கிறது)” என்றார்‌ (வ. 34). இயேசுவைப்‌ பின்பற்றினவர்கள்‌, 
குங்கள்‌ போதகரின்‌ வார்த்தைகளைப்‌ புரிந்து கொள்வதில்‌ 
மிகவும்‌ சிரமப்பட்டனர்‌. அவர்கள்‌ அறிவுக்‌ குறைபாடு இருந்த 
நிலையிலும்‌, இயேசு அவர்களைக்குறித்து அக்கறையாயிருந் 
தார்‌. அவர்‌ விளக்கமளிக்கையில்‌ மிகுந்த பொறுமையைக்‌ 
கையாண்டார்‌. ஏனெனில்‌ ஒவ்வொருவரும்‌ முக்யெமானவர்‌ 
களே. 

இதன்பிறகு இயேசு உணவு என்ற கருத்திலிருந்து அதன்‌ 
மூலமாகிய அறுவடை என்ற கருத்துக்கு மாறுகறொர்‌. 
அறுவடைக்குக்‌ காத்திருத்தல்‌ பற்றிய ஒரு யூதப்‌ பழமொழியை 
இவ்விடத்தில்‌ அவர்‌ சுட்டிக்‌ காட்டுகிறார்‌: “அறுப்புக்காலம்‌ 
வருகிறதற்கு இன்னும்‌ நாலு மாதம்‌ செல்லும்‌ என்று நீங்கள்‌ 








39 


சொல்லுகிறகில்லையா? இதோ, வயல்‌ நிலங்கள்‌ இப்பொழுதே 
அறுப்புக்கு விளைந்திருக்கிறதுதென்று உங்கள்‌ கண்களை 
ஏறெடுத்துப்‌ பாருங்கள்‌ என்று நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லு 
கிறேன்‌” (வ. 35). வேறு வார்த்தைகளில்‌ சொல்வதானால்‌, 
“நீங்கள்‌ விகைக்கின்றபோதே, நான்கு மாதம்‌ கழித்து அறுவடை 
யாகும்‌ என்பதை அறிவீர்கள்‌. சமாரியாவில்‌ இப்போதுள்ள 
சூழ்நிலையும்‌ அதே போன்றது என்பதை நீங்கள்‌ உணரலாம்‌, 
ஆனால்‌ சிலகாலம்‌ முன்பு'” விதை இங்கு விதைக்கப்பட்டது, 
இப்போது அறுப்புக்‌ காலமாயிற்று” எனலாம்‌. இயேசு, “இதோ 
வயல்நிலங்கள்‌ இப்போதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது” 
என்றபோது, ஒருவேளை, வெள்ளை ஆடை அணிந்து தம்மை 
நோக்கி வந்து கொண்டிருந்த சமாரியர்களைச்‌ சுட்டிக்‌ காண்பித்‌ 








இருக்கலாம்‌.” 


திருப்தியளிக்கும்‌ ஒரு அறுவடை 
(யோவான்‌ 4:39-42) 


அறுவடை பற்றிய தமது உரையாடலை இயேசு முடித்த 
சமயம்‌, சமாரியர்கள்‌ அவ்விடம்‌ வந்து சேர்ந்தனர்‌. 


“நான்‌ செய்த எல்லாவற்றையும்‌ எனக்குச்‌ சொன்னார்‌” 
என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திர்யினுடைய வார்த்தையி 
னிமித்தம்‌ அந்த ஊரிலுள்ள சமாரியரில்‌ அநேகர்‌ அவர்‌ மேல்‌ 
விசுவாசமுள்ளவர்களானார்கள்‌. சமாரியர்‌ அவரிடத்தில்‌ வந்து, 
குங்களிடத்தில்‌ தங்கவேண்டுமென்று அவரை வேண்டிக்‌ 
கொண்டார்கள்‌; அவர்‌ இரண்டு நாள்‌ அங்கே தங்கினார்‌ (வ. 
39-40). 

கலிலேயாவுக்குச்‌ செல்ல எந்த கட்டாயமான நோக்கும்‌ 
இயேசுவுக்கு இருந்திருந்தாலும்‌, அந்தக்‌ கலப்பின மக்களோடு 
அவர்‌ இரண்டு நாட்களைச்‌ செலவழித்தார்‌. ஏனென்றால்‌, 
ஒவ்வொருவரும்‌ முக்யெமானவர்களே. 

“அப்பொழுது அவருடைய உபசேசத்தினிமித்தம்‌ 
இன்னும்‌ அநேகம்‌ பேர்‌ விசுவாசித்து” (வ. 41). இயேசுவை 
அவர்கள்‌ நேரடியாய்க்‌ கண்டபோது, அவர்‌ சொன்னதை 
அவர்களே கேட்டபோது, அவரது நடக்கை, அவர்‌ எல்லா மனு 
ஷரையும்‌ நேசித்த விதம்‌ ஆகியவற்றை உணர்ந்தபோது அவரை 


40 


அவர்கள்‌ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டனர்‌. 

புறக்கணிக்கப்பட்ட இந்த ஜனங்களை, “வயல்‌ நிலங்கள்‌ 
அறுப்புக்கு விளைந்திருக்கிறது” என்று கூறுவதில்‌, இயேசுவின்‌ 
தன்னம்பிக்கை தவறானதாகியதா? நமது பாடப்பகுதியின்‌ 
கடைசி வசனத்தைக்‌ கவனியுங்கள்‌; அந்த ஸ்திரீயை நோக்கி: 
“உன்‌ சொல்லினிமித்தம்‌ அல்ல, அவருடைய உபகேசத்தை 
நாங்களே கேட்டு, அவர்‌ மெய்யாய்க்‌ கிறிஸ்துவாயெ உலக 
இரட்சகர்‌ என்று அறிந்து விசுவாசிக்கிறோம்‌” என்றார்கள்‌ (வ. 
42). “அவர்‌ மெய்யாய்க்‌ கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர்‌” 
என்பது எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தைகள்‌! இயேசுவுடன்‌ 
நெருங்கியிருந்த அவரது அப்போஸ்தலர்கள்‌, அவர்‌ யூதர்களின்‌ 
இரட்சகர்‌ என்று நினைத்தார்கள்‌. பேதுருவுக்கு”” ஒரு விசே 
ஷித்த தரிசனத்தை தேவன்‌ அருளும்வரையில்‌ அவர்கள்‌ 
புரியாமலேயே இருந்தனர்‌. ஆனால்‌ இந்த சமாரியர்கள்‌ 
இயேசுவை உலக இரட்சகராகவே கண்டனர்‌! 





முடிவுரை 
நீங்கள்‌ இந்த “உலகத்தில்‌” இருந்தால்‌, இந்த பூமியில்‌ நீங்கள்‌ 
உலாவிக்‌ கொண்டு இருந்தால்‌, இயேசு உங்கள்‌ இரட்சக 
ராயிருக்றொர்‌. அவருக்கு நீங்கள்‌ விசேஷித்தவராயிருக்கிறீர்கள்‌. 
அவர்‌ உங்களை நேசிக்கிறார்‌. உங்கள்‌ மீது அக்கறையாயிருக்‌ 
கிறார்‌, உங்களுக்காக அவர்‌ நேரத்தை எடுத்துக்‌ கொள்கிறார்‌, 
அவர்‌ உங்களுக்காக மரித்தார்‌, உங்களை என்றும்‌ கைவிட 
மாட்டார்‌. ஏன்‌? ஏனென்றால்‌ நீங்கள்‌ முக்கியமானவர்களே. 


குறிப்புகள்‌. 

'மறையுங்கள்‌ அல்லது தேடுங்கள்‌ (ஓல்டு டேப்பன்‌ N..]. ப்ளமிங்‌ 114. ரெவல்‌ 
கோ 1979), 58ல்‌ ஜேம்ஸ்‌ டோப்ஸனால்‌ சுட்டிக்காட்டப்பட்டது. “ஒரு 
இடத்திலிருந்து மற்றோரு இடத்திற்குப்‌ போகும்போது சுற்றி வளைத்துப்‌ போகுதல்‌. 
இடத்திற்குத்‌ தக்காற்போல்‌ இவ்விளக்கத்தை மாற்றி உபயோகிக்கலாம்‌. “மத்தேயு 
4:12. “யோவான்‌ இவ்விடத்தில்‌ ரோமானியரின்‌ நாள்‌ கணிப்பைக்‌ கூறுவதாய்‌ சிலர்‌ 
நினைக்கின்றனர்‌. ஆனால்‌ பலர்‌, யூதருடைய நாள்‌ கணிப்பை அவர்‌ கூறுவதாய்‌ 
நினைக்கின்றனர்‌. “உங்கள்‌ பகுதியில்‌ உள்ள பெரிய உணவுச்சாலையின்‌ பெயரை 
இங்கு குறிப்பிடலாம்‌. “அநேகர்‌ இவ்வகையான வெறுப்புணர்வைக்‌ கண்டிருக்கக்‌ 
கூடும்‌. கேட்பவர்கள்‌ உணர்ந்துள்ள ஒரு வெறுப்புணர்வைப்‌ பற்றிக்‌ கூறினால்‌, 





41 


யூதா்‌-சமாரியர்‌ வெறுப்புணர்வை அவர்கள்‌ அறியக்கூடும்‌. “£2 இராஜா. 17:6. 
£2 இராஜா. 17:24. “சங்‌. 36:9; ஏசாயா 35:7; எபிரேமியா 17:13 போன்ற வசனங்களைக்‌ 
கவனிக்கவும்‌. '£அந்த நாளில்‌ இருந்த, இக்ணெற்றினுள்‌ ஜனங்கள்‌ கற்களை எறிந்து 
வந்ததினால்‌, இன்று அக்ணெறு ஐம்பது, அறுபதடி அழமேயுள்ளது. இப்போது அதன்‌ 
மேல்‌ ஒரு மூடி போடப்பட்டுள்ளது. 

லூக்கா 7:89 (இணை வசனம்‌). '2ஒரு வேளை அவள்‌ கருத்தை 
மாற்றாமலிருந்திருக்கலாம்‌. ஒரு வேளை தனது பாவங்களுக்கு பலி செலுத்துவது 
எங்கே என்று அவள்‌ கேட்டிருக்கலாம்‌ (வ. 20). “இணை வசனம்‌ நெகேமியா 4:1-3; 
6:1-4. “கெரீசிம்‌ மலையை மகிமைப்படுத்த, அவர்கள்‌ வேதவசனம்‌, சரித்திரம்‌ ஆகிய 
வற்றை தவறாகப்‌ பயன்படுத்தினார்கள்‌. “மேசியா” என்ற எபிரெய வார்த்தை, 
“அபிஷேகம்‌ பண்ணப்பட்டவர்‌” என்ற பொருள்தரும்‌. “கிறிஸ்து” என்ற கிரேக்க 
வார்த்தையும்‌ இதே பொருள்‌ கொண்டதாகும்‌. '£இயேசுவின்‌ எதிரிகள்‌ அச்சமயத்தில்‌ 
அவரைச்‌ சுற்றியிருக்கவில்லை. எனவே அவர்‌ தன்னைப்‌ பற்றி வழக்கத்தை விட 
அதிக தைரியமாகவே வெளிப்படுத்தினார்‌. '”“நான்‌ அவராக இருக்கிறேன்‌” என்பது 
தேவத்துவத்தின்‌ வெளிப்பாடு ஆகும்‌ (யாக்‌. 3:14); இயேசு, தேவனுடைய குமாரன்‌ 
என்பதை வலியுறுத்த, யோவான்‌ சுவிசேஷத்தில்‌ இந்த வார்த்தை அடிக்கடி 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. '£அமெரிக்க தேசத்தில்‌ ஒரு வேளை, “அவர்கள்‌ பர்கர்‌, 
ப்ரைஸ்‌ வாங்கி வந்தனர்‌” எனலாம்‌, ஆஸ்திரேலியாவில்‌, “மீனும்‌, சிப்ஸ-ம்‌ வாங்கி 
வந்தனர்‌” எனலாம்‌. '238-ம்‌ வசனத்தைக்‌ கவனியுங்கள்‌; “மற்றவர்கள்‌ 
பிரயாசப்பட்டார்கள்‌”, இதன்‌ விளக்கம்‌ என்னவென்று நமக்குத்‌ தெரியாது. ஒரு 
வேளை இயேசு, பழைய ஏற்பாட்டிலிருந்து சமாரியர்கள்‌ மேசியாவைக்‌ குறித்துக்‌ 
கற்ற காரியங்களைச்‌ சொல்லியிருக்கலாம்‌. சமாரியர்கள்‌ மத்தியில்‌ யோவான்‌ 
ஸ்நானனின்‌ ஊழியத்தை இது குறிப்பதாகச்‌ சிலர்‌ கருதுகின்றனர்‌. 

“சமாரியர்‌ “விளைந்து” நின்றது, இச்சமயம்‌ மாத்திரமல்ல, பிலிப்புவினால்‌ 
அறுவடை நடந்த போதும்‌ (அப்‌. 8) இது தெளிவாயிற்று. “யோவான்‌ 4:36-38. “அப்‌. 
10:9-16, 34-35. 








போதகர்கள்‌ மற்றும்‌ ஊழியர்களுக்கான ஒரு 


குறிப்பு 








இது “ஒரு கருத்துப்‌ பிரசங்கம்‌” ஆகும்‌; “ஒவ்வொருவரும்‌ 
முக்கியமானவர்களே.” முன்னுரையில்‌ இதை நீங்கள்‌ கூறும்‌ 
போது, பிரசங்க நேரத்தில்‌, உங்களைக்‌ கேட்பவர்கள்‌ நீங்கள்‌ 
குரும்‌ சிறு சிறு இடைவெளிகளில்‌ இவ்வார்த்தைகளைக்‌ கூறும்‌ 
படிக்கு உற்சாகப்படுத்தலாம்‌. அநேக முறை அவர்கள்‌ சத்தமாய்‌ 
இதைக்‌ கூறும்படி செய்யுங்கள்‌. பின்பு பாடத்தைத்‌ தொடர்ந்து 
நடத்துங்கள்‌. இடையில்‌ “ஒவ்வொருவரும்‌ முக்கியமானவர்‌ 
களே” என்ற வார்த்தைகள்‌ வரும்போது, கேட்பவர்களைச்‌ 
சொல்ல வையுங்கள்‌. ஒருவேளை ஒரு பேப்பரில்‌ அதை 
அச்சிட்டு வைத்து, தக்க நேரத்தில்‌ அதை எடுத்துக்காட்டலாம்‌, 
கேட்பவர்களின்‌ பங்கேற்பு இதில்‌ நற்பலனளிக்கக்‌ கூடும்‌. 








42 


“ஸராயாகடவ நீங்கள்‌ 
குணமடைய 
விரும்புகீறிர்களா?”” 
யாவான்‌ 51-16] 


யோவான்‌ 5ம்‌ அதிகாரத்தில்‌ இயேசு, வினோதமான ஒரு 
கேள்வியைக்‌ கேட்டார்‌. அவர்‌, வியாதியாயிருந்த ஒரு 
மனிதனிடம்‌ சென்று, “சொஸ்கமாக வேண்டுமென்று விரும்பு 
கிறாயா என்று கேட்டார்‌” (வ. 6ஆ). வசனம்‌ 5ல்‌ இம்மனிதன்‌ 
முப்பத்தெட்டு வருஷம்‌ வியாதியாயிருந்தானென்று குறிப்பிட்‌ 
டுள்ளது - இம்மனிதனைப்‌ பார்த்து அவன்‌ மெய்யாகவே 
குணப்பட விரும்புறொனா? என்று இயேசு கேட்டார்‌! 

முதல்‌ பார்வையில்‌ இக்கேள்வி, இன்றைய நாட்களில்‌ 
பின்வரும்‌ சூழ்நிலைகளில்‌ கேட்கப்படும்‌ இரண்டு கேள்வி 
களோடு சமமானதாய்க்‌ காணப்படலாம்‌; ஒரு மோசமான 
விபத்தைக்‌ கண்ட மனிதன்‌ ஒருவன்‌, முழுவதும்‌ சீர்‌ குலைந்த 
அந்த காரினிடத்தில்‌ வந்து, உள்ளே பார்க்கிறான்‌. அங்கு மிக 
மோசமான நிலையில்‌, உடல்‌ உறுப்புகள்‌ பல சிதைந்த நிலை 





யில்‌ உள்ள மனிதரைப்‌ பார்த்து, “நன்றாயிருக்கிறீர்களா ?” என்று 
கேட்டால்‌ எப்படி இருக்கும்‌! மேலும்‌, ஒரு பெண்‌ மருத்து 
வமனை சென்று ஒரு வார்டுக்குள்‌ நுழைந்து பார்க்கிறாள்‌. 
அவளுடைய தோழிக்கு தலை முதல்‌ கால்வரை கட்டுப்‌ 
போட்டு முகம்‌ வலியால்‌ துடித்துக்‌ கொண்டிருக்கிறது. அப்‌ 
போது அநேக குழாய்களும்‌, கம்பிகளும்‌ கொண்டு அங்கிருந்த 
அநேக இயந்திரங்களுடன்‌ அவள்‌ உடல்‌ இணைத்து 
வைக்கப்பட்டிருந்தது. இவள்‌ அதைப்‌ பார்த்தபின்னும்‌, 
“உனக்கு வலிக்கிறதா?” என்று கேட்டால்‌ எப்படியிருக்கும்‌? 





43 


இது இன்னும்‌ சற்று நல்ல முறையில்‌ விளக்கப்பட வேண்டு 
மென்றால்‌; ஒரு வேளை நீங்கள்‌ எப்போதும்‌ சற்று உடல்‌ நலம்‌ 
குன்றியவராயிருந்து, யாரேனும்‌ ஒருவர்‌ உங்களிடம்‌ 
நலம்‌ பெற விரும்புகிறீர்களா?” என்று கேட்டாலோ, அல்லது 
உங்களுடன்‌ ஒத்துப்‌ போகாத ஒரு நபரைப்‌ பற்றி ஒருவர்‌, “அந்த 
நபருடன்‌ சமாதானமாயிருக்க விரும்புகிறீர்களா?” என்று கேட்‌ 
டாலோ, அல்லது, உங்கள்‌ இருமணம்‌ மற்றும்‌ குடும்ப வாழ்க்கை 
சரியாக அமையாத பட்சத்தில்‌, “நீங்கள்‌ நல்ல திருமணம்‌ மற்றும்‌ 
குடும்ப வாழ்க்கை அமைவதை விரும்புகிறீர்களா?” என்று 


66. 


ங்கள்‌ 


ஒருவர்‌ கேட்டாலோ, அல்லது, நீங்கள்‌ குற்றவுணர்வால்‌ வாதிக்‌ 
கப்படும்‌ போது, “நீங்கள்‌ இந்தக்‌ குற்ற உணர்விலிருந்து விடுபட 
விரும்புகிறீர்களா?” என்று கேட்டாலோ எப்படியிருக்கும்‌. 

அநேகமாய்‌, இவ்வித கேள்விகளுக்கு உங்கள்‌ முதல்‌ பதில்‌ 
செய்கை, “என்ன இது வினோதமான கேள்வி! நான்‌ நல 
மடையவே விரும்புகிறேன்‌ (அல்லது ஜனங்களுடன்‌ மனம்‌ 
பொருந்தியிருக்க, அல்லது நல்ல திருமணம்‌ மற்றும்‌ குடும்பத்‌ 
தைப்‌ பெற அல்லது குற்ற உணர்விலிருந்து விடுபட விரும்பு 
கிறேன்‌). இதை நீங்கள்‌ கேட்பது எவ்வளவு பொருத்தமற்ற 
தாயுள்ளது!” என்றே இருக்கும்‌. நாம்‌ எல்லாருமே இவற்றை 
விரும்புகிறோம்‌ அல்லவா? 

யோவான்‌ 5:1-16 ஐ கற்கும்‌ இவ்வேளையில்‌ இந்தக்‌ கேள்வி 
களை உங்கள்‌ மனதில்‌ வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. 

இயேசு தமது கலிலேய ஊழியத்தைத்‌ தொடங்கியிருந்தார்‌. 
வியாதிப்பட்டவர்களைக்‌ குணமாக்குவது இவ்வூழியத்தின்‌ ஒரு 
அம்சமாயிருந்தது. இயேசு ஜனங்களுக்குப்‌ போதித்து, குண 
மாக்கிய போது இரண்டு விஷயங்கள்‌ நடந்தன: (1) கூட்டம்‌ 
பெருக ஆரம்பித்தது (2) எதிர்ப்பும்‌ வளர ஆரம்பித்தது. இந்தப்‌ 
பாடத்தில்‌, குணமாக்கப்பட்ட ஒரு நபரைப்‌ பற்றியும்‌, எதிர்ப்பு 
கிளம்பியதைப்‌ பற்றியும்‌ காணவிருக்கிறோம்‌. இச்சம்பவத்தை 





தொடர்ந்து நாம்‌ பார்க்கையில்‌, இயேசு கேட்ட “(மெய்யா 
கவே) நீ குணமடைய விரும்புகிறாயா?” என்ற கேள்வியை 
ஆழமாக ஆராய்ந்து பார்க்கப்‌ போகிறோம்‌. 


44 


குளத்தருகில்‌ இயேசு ஒரு 
மனிதனைக்‌ குணப்படுத்தினார்‌ 
பெதஸ்தா குளத்தருகில்‌ இம்மனிதன்‌ குணமானதை நாம்‌ 


முதலில்‌ பார்க்கலாம்‌. இது ஒரு மும்மடங்கு குணமாக்குதல்‌ 
என்று நான்‌ உண்மையிலேயே கருதுகிறேன்‌. 


சரீரத்தில்‌ குணமடைதல்‌ (யோவான்‌ 5:1-6) 

“இவைகளுக்குப்‌ பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று 
வந்தது; அப்பொழுது இயேசு எருசலேமுக்குப்‌ போனார்‌” 
(வ. 1) என்று 5ம்‌ அதிகாரம்‌ துவங்குகின்றது. பண்டிகை 
ஓ ன்று' என்று பொதுவாகக்‌ குறிப்பிடுகின்றபடியால்‌, 
யூதர்கள்‌ அனைவரும்‌ கட்டாயம்‌ இதில்‌ 
கலந்துகொள்ளவேண்டிய அவசியம்‌ இல்லை என்றும்‌, இது 
ஏதோ ஒரு சிறு பண்டிகை என்றும்‌ தெளிவாகிறது. 
இந்நாட்களில்‌, சிலர்‌ ஆராதனைக்குப்‌ போக வேண்டிய 
“அவசியம்‌ ஏற்பட்டால்‌” மட்டும்‌ போவது போல்‌ இல்லாமல்‌ 
இயேசு இப்பண்டிகைக்கும்‌ செல்ல விரும்பினார்‌. 

“எபிரெய பாஷையில்‌ பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம்‌ 
எருசலேமில்‌ ஆட்டு வாசலருகே இருக்கிறது. அதற்கு ஐந்து 
மண்டபங்களுண்டு” (வ. 2). வாசல்‌ என்ற வார்த்தை மொழி 
பெயர்ப்பில்‌ தெளிவாய்‌ புரிய எழுதப்பட்டதாகும்‌. மூல 
பாஷையில்‌ இதற்கு “பொருள்‌” என்றே எழுதியுள்ளது. அதாவது 
“ஆட்டுப்பொருளினருகே”” என்றுள்ளது. ஒருவேளை பலி 
யாடுகள்‌ இந்த வாசல்‌ வழியே கொண்டு வரப்பட்டிருக்கலாம்‌. 

இங்கு சொல்லப்பட்ட குளம்‌ இன்றளவும்‌ இருக்கிறது. 
“பெதஸ்தா” என்றால்‌, “இரக்கத்தின்‌ வீடு” என்று பொருள்படும்‌. 
குளக்கரையில்‌ ஐந்து மண்டபங்கள்‌ இருந்தன.” 

இதைத்‌ தொடர்ந்து வரும்‌ காட்சி இருதயத்தைக்‌ கிழிப்பதா 
யுள்ளது: “அவைகளிலே குருடர்‌, சப்பாணிகள்‌, சூம்பின உறுப்‌ 
புடையவர்கள்‌ முதலான வியாதிக்காரர்‌ அநேகர்‌ படுத்திருந்து” 
(வ. 3௮). துர்வாடை எங்கும்‌ சூழ்ந்திருக்கும்‌, அந்த சூழ்நிலை 
மனதிற்கு அயர்வைத்‌ தருவதாயிருக்கும்‌. அந்தக்‌ காட்சிகள்‌, 
ஒலிகள்‌ மற்றும்‌ வாடைகள்‌ இவை யாவும்‌ வயிற்றைக்‌ குமட்டச்‌ 
செய்வதாயிருந்தன. 


45 





இவ்விடத்தில்‌ வேதம்‌ (௩17) இவ்வித வார்த்தைகளைத்‌ 

தருகிறது; 
...குண்ணீர்‌. எப்பொழுது கலங்கும்‌ என்று காத்துக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌, ஏனெனில்‌ சில சமயங்களிலே தேவ 
தூதன்‌ ஒருவன்‌ அந்தக்‌ குளத்தில்‌ இறங்கி, தண்ணீரைக்‌ 
கலக்குவான்‌; தண்ணீர்‌ கலங்கின பின்பு யார்‌ முந்தி அதில்‌ 
இறங்குவானோ அவன்‌ எப்பேர்ப்பட்ட வியாதியஸ்தனா 
யிருந்தாலும்‌ சொஸ்தமாவான்‌ (வ. 3ஆ-4; KIV). 
இந்த விளக்கமானது மூல பாஷையில்‌ காணப்படுவதில்லை 
யென்றாலும்‌, பழங்காலத்தில்‌ வேதத்தை எழுதியுள்ளவர்கள்‌, 
கூறிய விளக்கவுரையாக இது வேகத்தில்‌ இடம்‌ பிடித்துள்ளது.” 
பழங்காலத்தில்‌ ஜனங்கள்‌ இவ்விடத்திற்கு வரக்‌ காரணமான 
ஒரு மூடநம்பிக்கையை இந்த வார்த்தைகள்‌ நமக்குச்‌ சொல்‌ 
கின்றன (வ. 7 ஐ கவனிக்கவும்‌). பெதஸ்தா என்று கூறப்படுகிற 
இந்தக்‌ குளமானது, நிலத்தடியில்‌ இருந்த ஊற்றிலிருந்து 
குண்ணீர்‌ பெறுவதாய்‌ இருந்தது. அவ்வப்போது இந்த 
ஊற்றிலிருந்து குமிழ்கள்‌ கிளம்பும்‌, அநேகமாய்‌ இதைத்தான்‌ 
தூதன்‌ வந்து தண்ணீரைக்‌ கலக்குவதாக ஜனங்கள்‌ குறிப்பிட்டு 
இருப்பார்கள்‌. 

“முப்பத்தெட்டு வருஷம்‌ வியாதி கொண்டிருந்த ஒரு மனு 
ஷன்‌ அங்கே இருந்தான்‌” (வ. 5). இவன்‌ தனது வாழ்நாள்‌ 
முழுவதும்‌ இல்லாவிட்டாலும்‌, பெரும்‌ பகுதியான வருடங்கள்‌ 
வியாதியாய்‌ இருந்தான்‌ என்றே நாம்‌ உறுதியாய்‌ கூறலாம்‌. 7ம்‌ 
வசனத்தில்‌ நாம்‌ காண்கின்றபடி அவன்‌ தானாகத்‌ தண்ணீர்‌ 
அருகே செல்ல முடியாதவனாயிருந்தான்‌. அந்த அளவுக்கு 
அவன்‌ மிகுந்த பலவீனமாகவோ, ஊனமுற்றவனாகவோ, 
அல்லது வாதநோய்‌ உள்ளவனாகவோ இருந்திருக்க வேண்டும்‌. 

6ம்‌ வசனத்தில்‌ காட்சி இப்படி அமைந்துள்ளது; படுத்திருந்த 
அவனை இயேசு கண்டு, அவன்‌ வெகுகாலமாய்‌ வியாதியஸ்த 
னென்று அறிந்து, அவனை நோக்கி: “சொஸ்தமாக வேண்டு 
மென்று விரும்புகிறாயா” என்று கேட்டார்‌. வியாதிஸ்தர்கள்‌ 
கூடியிருந்த அந்தக்‌ குளத்தின்‌ அருகே, ஒரு நோக்கத்தோடுதான்‌ 
இயேசு வந்தார்‌. அவர்‌ தேசக்கைச்‌ சுற்றிப்‌ பார்ப்பதற்காக 
வரவில்லையென்பதைத்‌ தெளிவாய்‌ நாம்‌ அறிவோம்‌. சந்தேக 
மின்றி அவருடைய மனதின்‌ இரக்ககுணமே அவரை அங்கே 
வரவழைத்திருந்தது. 





46 


இயேசு குளத்தினருகே சென்ற போது, அங்கே முப்பத்‌ 
தெட்டு வருஷமாய்‌ வியாதியாய்‌ இருந்த மனுஷன்‌ கிடப்பதைக்‌ 
கண்டார்‌. இயேசு இந்த மனிதனைக்‌ குணமாக்க முடிவு 
செய்தது ஏன்‌? குளத்தைச்‌ சுற்றியிருந்தவர்களில்‌ இவனை 
மட்டுமே இயேசு குணமாக்கியிருக்கிறார்‌. அது ஒருவேளை, 
சந்தேகமின்றி ஒரு நோயாளியாக அவன்‌ இருந்ததாலா? அந்த 
மனிதன்‌ நம்பிக்கையற்றவனாயும்‌, இயேசு, நம்பிக்கையற்‌ 
றோரின்‌ நம்பிக்கையாகவும்‌, உதவியற்றோருக்கு உதவுபவ 
ராயுமிருந்ததாலா? அவனுக்கு நண்பர்கள்‌ யாரும்‌ இல்லாமல்‌ 
இருந்ததாலா? (வ. 7)” இயேசு, நண்பரற்றோரின்‌ நண்பராயிருந்‌ 
ததாலா? (ஒரு வேளை) ஏதேனும்‌ ஒரு பொம்மையைத்‌ 
தேர்ந்தெடுக்க அனுமதிக்கப்பட்ட குழந்தையின்‌ நிலையில்‌ 
இயேசு இருந்தார்‌. பெரிய, பலமான பொம்மைகளால்‌ ஒதுக்கப்‌ 
பட்ட, பலமற்ற பொம்மை ஒன்றை குழந்தை தேர்ந்தெடுத்துக்‌ 





கொண்டது! 

காரணம்‌ எதுவாயிருப்பினும்‌, இயேசு அவனை உற்றுப்‌ 
பார்த்தார்‌; “அவன்‌ அந்த நோய்வாய்ப்பட்ட நிலையில்‌ நீண்ட 
நாள்‌ அவதிப்பட்ட வன்‌” (சரியாக முப்பத்தெட்டு ஆண்டுகள்‌) 
என்று அறிந்து, “சொஸ்தமடைய விரும்புகிறாயா” என்று 
கேட்டார்‌. 

இக்கேள்வியைக்‌ குறித்து சற்று சிந்திப்போம்‌. இயேசு 
இப்படிப்பட்ட வினோதமான கேள்வியை ஏன்‌ கேட்க 
வேண்டும்‌? 

சற்று நிதானமாய்‌ இதை யோசித்துப்‌ பாருங்கள்‌: 
முப்பத்தெட்டு வருஷமாய்‌ வியாதிப்பட்டிருப்பது ஒரு கடின 
மான விஷயம்‌. ஆனால்‌ ஒரு கண்ணோட்டத்தில்‌ இம்மனிதன்‌ 
அதை சுலபமாக்கியிருந்தான்‌. யாரோ ஒருவர்‌ அவனை நாள்‌ 
தோறும்‌ குளத்தண்டையில்‌ கொண்டு வந்தனர்‌. எவ்விதப்‌ 
பொறுப்புமின்றி ஒவ்வொருநாளும்‌ அவன்‌ அங்கேயே கிடந்‌ 
தான்‌. ஒருவேளை அவன்‌ அங்கே ஏதேனும்‌ பிச்சை மாத்திரமே 
பெற்றிருக்க வேண்டும்‌. வேறு யாரோ அவனைக்‌ குறித்து முடிவு 
செய்து, எல்லா வேலைகளையும்‌ செய்து வந்தனர்‌. தலைவிதிப்‌ 
படி நடக்கட்டும்‌ என்று, தவிர்க்க முடியாத இக்காரியத்தை 
அவன்‌ ஏற்றுக்‌ கொண்டான்‌. அவனது வாழ்க்கையின்‌ எஞ்சிய 


47 


பகுதி நிர்ணயமானதாயிருந்தது. 

மறுபுறம்‌ பார்த்தால்‌, அவன்‌ திடீரென குணமடைந்தால்‌ 
என்ன நடக்கும்‌? அவன்‌ பிழைப்புக்கென்று ஏதேனும்‌ செய்ய 
வேண்டிய சுமையுண்டாகும்‌. போட்டிகள்‌ நிறைந்த இந்த 
உலகத்தில்‌ பலவேலைகளில்‌, திறமையின்றி அவன்‌ நுழைந்து 
அவதிப்பட வேண்டியிருக்கும்‌. ஏனென்றால்‌ முப்பத்தெட்டு 
ஆண்டுகளாக அவன்‌ ஒன்றுமே செய்யாமல்‌ இருந்திருக்கிறான்‌! 





அவனுக்குப்‌ பொறுப்புகளும்‌, பதில்‌ சொல்லும்‌ கடமைகளும்‌ 
உண்டாயிருக்கக்‌ கூடும்‌. அவன்‌ திறமையுடன்‌ வேலை செய்து, 
முடிவெடுக்க வேண்டியிருக்கும்‌, அதோடு பரிதாபமாய்‌ தோற்‌ 
கும்‌ சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்‌. 

இயேசு, “நீ இதை உண்மையாக விரும்புவது உறுதியா? 
இதற்குத்‌ தயாராயிருக்கிறாயா?” என்று அவனைப்‌ பார்த்துக்‌ 
கேட்டார்‌. 

வியாதியாயிருப்பது சில மனிதர்களுக்குத்‌ தகுதியானதாய்‌ 
உள்ளது. “வியாதியை சந்தோஷமாய்‌ அனுபவித்தல்‌” என்பது 
சிலரின்‌ பழக்கமாயுள்ளது. சிலர்‌ தங்களுக்கு யாரேனும்‌ 
ஏதேனும்‌ செய்யக்‌ காத்திருக்க வேண்டும்‌ என்று எண்ணு 
கின்றனர்‌. சிலர்‌ மற்றவர்களின்‌ கவனத்தைக்‌ கவர வேண்டும்‌ 
என்றெண்ணுகின்றனர்‌. சிலர்‌ தாங்கள்‌ விரும்பாதகைச்‌ செய்யா 
மல்‌ இருக்க இந்நிலையை ஒரு சாக்காகக்‌ கொள்கின்றனர்‌. சிலர்‌ 
தங்கள்‌ வியாதியை ஒரு கருவியாக்கி, மற்றவர்களைக்‌ கட்டுப்‌ 
படுத்துகின்றனர்‌. 

முதலில்‌ தோன்றியது போல்‌ இயேசுவின்‌ கேள்வி வினோத 
மானதாக இப்பொழுது கோன்றவில்லை. 
மனதில்‌ குணமடைதல்‌ (யோவான்‌ 5:7-13) 

இந்தக்‌ கேள்வியை இன்னும்‌ ஆழமாகப்‌ பார்ப்போம்‌. 
இயேசு எல்லா மனிதர்களையும்‌ அறிவார்‌; அவர்களின்‌ 
எண்ணங்களையும்‌ அவர்‌ அறிவார்‌ (யோவான்‌ 2:25). எனவே 
இயேசு பதில்பெறும்படி இக்கேள்வியை கேட்கவில்லை. 
மாறாக, அம்மனிதன்‌ தன்னையே உணர்ந்து பார்க்கும்படி 
யாகவே” இக்கேள்வியைக்‌ கேட்டார்‌. சரீர சுகமளிப்பதில்‌ 
மட்டும்‌ அக்கறை காண்பிக்காமல்‌, மனதில்‌ உள்ளத்திலும்‌ சுக 
மளிக்கவே அவர்‌ அக்கறையாயிருந்தார்‌. அம்மனிதன்‌ ஆரோக்கி 
யமான நடக்கைகளை வளர்த்துக்‌ கொள்வதில்‌, இயேசு 
அக்கறையாயிருந்தார்‌. 
48 


அம்மனிதன்‌ இயேசுவின்‌ கேள்வியை, ஒரு கடிந்துரையாக 
நினைத்தான்‌. ஒரு வேளை அவன்‌, “நீ குணமாக விரும்புகிறா 
யென்றால்‌ ஏன்‌ இன்னும்‌ குணமாகவில்லை? கண்ணீர்‌ கலங்கும்‌ 
போது முதலாவதாய்‌ அதில்‌ இறங்கும்படி ஏன்‌ முயற்சி 
செய்யவில்லை?” என்று இயேசு கேட்பதாக புரிந்திருக்க 
வேண்டும்‌. அதற்கு வியாதிஸ்தன்‌: “ஆண்டவரே, தண்ணீர்‌ 
கலக்கப்படும்போது என்னைக்‌ குளத்தில்‌ கொண்டு போய்‌ 
விடுவதற்கு ஒருவருமில்லை, நான்‌ போகிறதற்குள்ளே வேறொ 
ருவன்‌ எனக்கு முந்தி இறங்கிவிடுகிறான்‌” என்றான்‌ (வ. 2.” 

அந்தக்‌ குளம்‌ மிகவும்‌ ஆழமானதாகவும்‌,சரிவான கரை 
எதுவும்‌ இல்லாமலும்‌ இருந்தது. படிகள்‌ தண்ணீருக்குள்‌ 
அமைந்திருந்தன. நடக்க முடியாத மனிதன்‌, குளத்தினுள்‌ 
செல்ல உதவி அவசியம்‌ தேவைப்பட்டது. கண்ணீர்‌ கலங்கும்‌ 
போது, “ஒவ்வொருவனும்‌ அவனே செல்லுவான்‌” ஆனால்‌ 
இந்த வியாதியஸ்தனுக்கு வாய்ப்பு இல்லாதிருந்தது. 

இந்த மனிதன்‌ இயேசுவின்‌ கேள்விக்கு “ஆம்‌?” அல்லது 
“இல்லை” என்று சொல்வதற்குப்‌ பதில்‌, “அது எனது தவறல்ல, 
நான்‌ இன்னும்‌ வியாதியாயிருக்கிறேன்‌! என்னைத்‌ தண்ணீரில்‌ 
கொண்டுபோய்விட ஆளில்லை” என்று கூறினான்‌. நமக்குப்‌ 
பிரச்சனைகள்‌ ஏற்படும்போது, அது எப்பொழுதுமே நமது 





தவறாயிருப்பதில்லை தானே? பெரும்பாலும்‌ நாம்‌, மற்றவர்கள்‌ 
தான்‌ நம்மை கீழே தள்ளியதாய்‌ நினைக்கின்றோம்‌. ஒரு 
வேளை இந்த வியாதிஸ்தனைப்‌ போலவே நமக்கும்‌ மனநல 
சிகிச்சை தேவையாயிருக்கும்‌. 

இயேசு அம்மனிதனை அதோடு விட்டுவிடவில்லை. அவர்‌ 
பல்முனை சுகத்தைக்‌ கொடுக்க விரும்பினார்‌: உடல்‌ சுகத்‌ 
தோடு, மன சுகத்தையும்‌ கொடுக்க விரும்பினார்‌. “இயேசு 
அவனை நோக்கி: “எழுந்திரு, உன்‌ படுக்கையை எடுத்துக்‌ 
கொண்டு நட” என்றார்‌ (வ. 8). முப்பத்தெட்டு வருஷமாக 
அந்தப்‌ படுக்கை அவனைச்‌ சுமந்தது; இப்பொழுது அவன்‌ 
படுக்கையைச்‌ சுமக்கும்படி இயேசு கூறினார்‌. 

ஒரு நிமிடம்‌ பொறுங்கள்‌! இதையே தன்னால்‌ முடியாத 
காரியமென்று அம்மனிதன்‌ கூறினான்‌. அவனால்‌ நடக்க 
முடிந்திருந்தால்‌, தண்ணீருக்குள்‌ முதலாவதாக இறங்கி 


49 


யிருப்பான்‌. உண்மையில்‌ நடக்க முடிந்திருந்தால்‌ அவன்‌ அக்‌ 
குளத்தினருகில்‌ இருக்கத்‌ தேவையே இல்லை. இயேசு அவனால்‌ 
முடியாததைத்‌ செய்யும்படி கூறினார்‌. அவர்‌ அவனிடம்‌, 
“நடக்க முயற்சி செய்யும்‌ வகையில்‌ குணமாக விரும்புகிறாயா?” 





என்று அவனிடம்‌ கேட்டார்‌. 
ஒருவகையில்‌ இயேசு அவன்‌ கவனத்தைக்‌ கவர்ந்தார்‌. 
இயேசு யாரென்றோ, அவரால்‌ குணமளிக்க முடியும்‌ என்றோ 





அவன்‌ அறியாதிருந்தான்‌. 13ம்‌ வசனத்தில்‌ நாம்‌ பார்க்கப்‌ 
போகின்றபடி, அவர்‌ இன்னாரென்று அவன்‌ அறியாதிருந்தான்‌. 
ஆனாலும்‌, அந்த மனிதன்‌ முயற்சி செய்ய முடிவெடுத்தான்‌. 
“உடனே அந்த மனுஷன்‌ சொஸ்தமாகி, தன்‌ படுக்கையை 
எடுத்துக்‌ கொண்டு நடந்துபோனான்‌” (வ. 9௮). இயேசு 
குணமளித்த மற்ற எல்லா சம்பவங்களைப்‌ போலவே இதுவும்‌ 
உடனடியாய்‌ நடந்தது, முழுமையானதாய்‌ மற்றும்‌ (நாம்‌ 
காணப்‌ போகிறபடி) நம்பக்‌ கூடியதாய்‌ இருந்தது. 

அநேக நாட்களுக்கு எனது உடலின்‌ சில அங்கங்களை 
அசைக்க முடியாதபடிக்கு நிறைய காயங்களை எனது 
வாழ்க்கையில்‌ நான்‌ என்‌ சரீரத்தில்‌ பெற்றிருக்கிறேன்‌, அந்தக்‌ 
குறிப்பிட்ட அங்கத்தின்‌ பயன்பாடற்ற நிலையின்‌ விளைவை 
நான்‌ அறிந்தவனாய்‌ இருக்கிறேன்‌: தசைகள்‌ இழப்பு ஏற்படும்‌, 
இயக்கம்‌ இழக்கப்படும்‌. முப்பத்தெட்டு வருஷம்‌ பயன்படுத்‌ 
தாமல்‌ இருந்த அம்மனிதனின்‌ சரீர நிலையைக்‌ கற்பனை செய்து 
பாருங்கள்‌! இயேசு அவனைக்‌ குணப்படுத்திய போது, அவனது 
சரீரம்‌ நிறைவடைந்து மறுபடியும்‌ வலுவானதை அங்கிருந்த 
மற்ற சிலர்‌ கண்டிருக்கக்‌ கூடும்‌. 

இதன்பிறகு யோவான்‌ இந்த சிறு குறிப்பைத்‌ 
குவழவிடுகிறார்‌: “அந்த நாள்‌ ஓய்வு நாளாயிருந்தது” (வ. 9ஆ. 
குனது எதிரிகளிடம்‌ ஒரு எதிர்ப்பை உண்டாக்குவதற்காக 
இயேசு ஓய்வு நாளில்‌ இம்மனிதனைக்‌ குணமாக்கினாரா? ஒரு 
வேளை அப்படியிருக்கலாம்‌. ஒரு முறை அப்படி அவர்‌ செய்‌ 
தார்‌ (மத்தேயு 12:1-14). இயேசு ஓய்வுநாளில்‌ குணமாக்கியது 
ஒரு தற்செயலான நிகழ்ச்சியா? அப்படியுமிருக்கலாம்‌. வேண்டு 
மென்றோ அல்லது தற்செயலாகவோ இது நடந்திருக்கலாம்‌, 
இருப்பினும்‌ அது ஓய்வுநாள்‌ என்று நாம்‌ அறியும்படி யோவான்‌ 
விரும்பினார்‌. ஏனென்றால்‌ இதன்பின்‌ நடந்ததை இக்காரியம்‌ 
நமக்கு விளக்குகின்றது. 


50 


அந்த மனிதன்‌ எழுந்து நின்று நடந்த போது, அக்குளத்தைச்‌ 
சுற்றிலும்‌ ஏற்பட்ட எழுச்சியுணர்வை எண்ணிப்‌ பாருங்கள்‌. 
ஆனாலும்‌ அங்கிருந்த சிலர்‌ சந்தோஷம்‌ அடையவில்லை; 
பரிசேயரும்‌, மற்று சில மதத்தலைவர்களும்‌ பாரம்பரியத்தைக்‌ 
கைக்கொள்ளுபவர்களாயிருந்தனர்‌. அவர்கள்‌ அற்புதம்‌ நடந் 
ததைப்‌ பற்றி ஒன்றும்‌ கேட்கவில்லை, மாறாக தங்களது மனித 
சட்டங்கள்‌ பற்றியே அவர்கள்‌ கவலையாயிருந்தனார்‌. ஆதலால்‌ 
யூதர்கள்‌ குணமாக்கப்பட்டவனை நோக்கி: “இது ஓய்வு 
நாளாயிருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்‌ கொண்டு போகிறது 
உனக்கு நியாயமல்ல” என்றார்கள்‌ (வ. 10). இது கவலைக்‌ 
குரியதல்லவா? அவர்கள்‌ குணமாக்கப்பட்டதைப்‌ பற்றி 
ஒன்றும்‌ கூறவில்லை ஒரு மனிதன்‌ முழுமையாக்கப்பட்டதில்‌ 





அவர்கள்‌ சந்தோஷமடையவில்லை, மாறாக, “நீ நமது 
பாரம்பரியச்‌ சட்டங்களில்‌ ஒன்றை மீறிவிட்டாய்‌” என்றார்கள்‌. 


“சாபத்‌” என்பது “ஓய்வு” என்று பொருள்படும்‌. தேவன்‌ 
இந்த உலகத்தை சிருஷ்டித்தபோது, ஏழாம்‌ நாளில்‌ 
ஓய்ந்திருந்தார்‌ (ஆதி. 2:1-3). பின்னாளில்‌ சாபத்‌ என்னப்பட்ட 
ஏழாம்‌ நாள்‌ ஓய்வு, பத்துக்‌ கட்டளைகளில்‌ ஒன்றாக 
ஏற்படுத்தப்பட்டது (யாத்‌. 20:8-11). சாபத்‌ என்பது யூதர்களுக்கு 
விசேஷித்த நாளாகும்‌. அது ஓய்வு எடுத்து, ஆராதித்து, 
தேவனைப்பற்றி நினைக்கும்‌ நாளாயிருந்தது, மேலும்‌ அது ஒரு 
களிகூறும்‌ நாளாகவும்‌ இருந்தது. ஓய்வுநாள்‌ ஆசரிக்கப்படுவதை 
உறுதிப்‌ படுத்துவதற்காக தேவன்‌, அந்த விதியை 
மீறுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகள்‌ விதித்தார்‌. 





எண்ணாகமம்‌ 15ல்‌, ஓய்வுநாளில்‌ விறகு பொறுக்கின ஒரு 
மனிதன்‌ கல்லால்‌ எறிந்து கொல்லப்பட்டான்‌. நெகேமியாவின்‌ 
புத்தகத்தில்‌, ஓய்வுநாளில்‌ வியாபாரம்‌ செய்ததற்காக கடும்‌ 
தண்டனைகள்‌ கொடுக்கப்‌ பட்டது. 


தேவனுடைய பிரமாணங்கள்‌ போதிய அளவு 
கடுமையானதாய்‌ இருந்தபோதிலும்‌ ஜனங்கள்‌ அத்தோடு 
விட்டுவிட விரும்பவில்லை. பரிசேயர்கள்‌ இந்த ஓய்வுநாள்‌ 
பிரமாணத்தோடு இருபத்து மூன்று அதிகாரங்களில்‌ 


51 


அடங்கிய விதிகளைச்‌ சேர்த்து இதைப்‌ பெரிதுபடுத்தினர்‌! 
அவற்றில்‌ அநேக சட்டங்கள்‌ மதியீனமானதாய்‌ இருந்தன. 
எடுத்துக்‌ காட்டாக, ஓய்வுநாளில்‌ ஒரு மனிதன்‌ தனது நகத்தைக்‌ 
கடிக்கக்‌ கூடாது: ஏனெனில்‌ அதுவும்‌ ஒரு வேலையேயாகும்‌. 








இப்படி மனிதனால்‌ உண்டான சட்டங்கள்‌ பெறும்‌ சுமை 
களாகவேயிருந்தன. ஓய்வுநாளில்‌ ஒரு மனிதன்‌ செயற்கைப்‌ பல்‌ 
வைத்துக்‌ கொள்ளலாமா? செயற்கைக்‌ கால்‌ வைத்துக்‌ கொள்ள 
லாமா? கூடாதா? என்று ரபீக்கள்‌ வாதிட்டனர்‌. ஏனென்றால்‌ 
அவைகளும்‌ சுமையாகவே கருதப்பட்டன. ஒரு பெண்‌ தனது 
கணவனின்‌ உடையைக்‌ கைக்கும்போது தவறுதலாக அந்த 





உடையில்‌ ஊசியைக்‌ குத்தி வைத்து விட்டால்‌, அந்த உடையை 
ஓய்வு நாளில்‌ அணிந்த கணவன்‌, உடையிலிருந்த ஊசியை 
சுமந்து பாவம்‌ செய்தவனாக விடுவான்‌! (இவைகள்‌ எல்லாம்‌ 
தேவனால்‌ அல்ல மாறாக, மனிதனால்‌ உண்டான 
கட்டுப்பாடுகள்‌ என்பதைப்‌ புரிந்து கொள்ளுங்கள்‌”). 

இவ்வித சட்டங்களில்‌ ஒன்று யோவான்‌ சல்‌ நேரடியாகத்‌ 
தொடர்புபடுத்தப்படுகிறது. ரபீக்கள்‌ கூற்றுப்படி, ஒரு 
மனிதனை அவனது படுக்கையுடன்‌ சுமந்து செல்லலாம்‌, 








ஏனெனில்‌ அவ்விடத்தில்‌ படுக்கை சார்புள்ளதாகிறது. ஆனால்‌ 
மனிதனின்றி ஒரு படுக்கையை மட்டும்‌ ஒருவன்‌ ஓய்வுநாளில்‌ 
எடுத்துச்‌ செல்லக்கூடாது. ஆனாலும்‌, இயேசு அந்த மனித 
னிடம்‌ “எழுந்திரு, உன்‌ படுக்கையை எடுத்துக்‌ கொண்டு நட” 
என்று சொன்னார்‌. 

பரிசேயர்கள்‌, “இது ஓய்வு நாளாயிருக்கிறதே, படுக்கையை 
எடுத்துக்கொண்டு போடறது உனக்கு நியாயமல்ல” என்ற 
போது (வ. 10), அந்த மனிதன்‌, “இது எனது தவறல்ல” என்றான்‌. 
(அவன்‌ இயேசுவிடம்‌ “நான்‌ நடக்காதது எனது தவறல்ல” 
என்றான்‌, இப்போது பரிசேயார்களிடம்‌ “நான்‌ நடப்பது எனது 
தவறல்ல” என்றான்‌). அவன்‌ அவர்களுக்குப்‌ பிரதியுத்தரமாக: 
“என்னைச்‌ சொஸ்தமாக்கினவர்‌, உன்‌ படுக்கையை எடுத்துக்‌ 





கொண்டு நடவென்று எனக்குச்‌ சொன்னார்‌” என்றான்‌ (வ. 11). 
வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, “என்னைக்‌ குணப்‌ 
படுத்தும்‌ அதிகாரம்‌ அவருக்கு உண்டு என்றால்‌, என்னைப்‌ 
படுக்கையை எடுத்துக்கொண்டு போகும்படி சொல்லும்‌ 
அதிகாரமும்‌ அவருக்கு உண்டு” என்பதேயாகும்‌. 


52 


அதற்கு அவர்கள்‌: “உன்‌ படுக்கையை எடுத்துக்‌ கொண்டு 
நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன்‌ யார்‌” என்று 
அவனிடத்தில்‌ கேட்டார்கள்‌. சொஸ்கமாக்கப்பட்ட வன்‌ “அவர்‌ 
இன்னாரென்று அறியவில்லை; அவ்விடத்தில்‌ ஜனங்கள்‌ 
கூட்டமாயிருந்தபடியினால்‌ இயேசு விலகியிருந்தார்‌” (வ. 
12-13). முன்பு கூறப்பட்ட உண்மையைக்‌ கவனியுங்கள்‌: இயேசு 
யாரென்று அம்மனிதன்‌ அறியாதிருந்தான்‌. இயேசு அவனைக்‌ 
குணமாக்கினார்‌, பின்பு கூட்டத்தில்‌ மறைந்து போய்‌ விட்டார்‌. 





ஆத்துமாவில்‌ குணமடைதல்‌ (யோவான்‌ 5:14-16) 
இயேசு இன்னும்‌ அவனை முழுமையாக்கியிருக்கவில்லை. 
அதற்குப்‌ பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு 





(நிச்சயமாய்‌ அவன்‌ குணமடைந்ததற்கு தேவனிடம்‌ நன்றி 
செலுத்த அங்கு சென்றிருக்க வேண்டும்‌) “இதோ நீ சொஸ்த 
மானாய்‌'? அதிகக்‌ கேடானதொன்றும்‌ உனக்கு வராதபடி 
இனிப்‌ பாவஞ்‌ செய்யாதே” என்றார்‌ (வ. 14). அதிகக்‌ கேடு என்‌ 
பது ஒருவேளை மிகுந்த சுகவீனத்தைக்‌ குறிப்பதுபோல்‌ தோன்‌ 
றினாலும்‌, இவ்விடத்தில்‌ இயேசு நரகத்தைப்‌ பற்றித்தான்‌ 
குறிப்பிட்டிருக்க வேண்டும்‌. வாழ்க்கை எவ்வளவு மோசமான 
நிலையில்‌ இருப்பினும்‌, அந்நிலையை நித்திய நரகத்தோடு 
ஒப்பிட்டால்‌ ஒன்றுமில்லை என்றேயாகும்‌. 

அநேக விளக்கவுரையாளர்கள்‌, அம்மனிதன்‌ வாழ்க்கையில்‌ 
செய்த பாவமே அவனது வியாதிக்குக்‌ காரணம்‌ என்று 
இயேசுவின்‌ வார்த்தைகள்‌ சுட்டிக்‌ காட்டுவதாகவே எண்ணு 
கின்றனர்‌. இது உண்மையாயிருக்கிறது. யோவான்‌ 9ல்‌, எல்லா 
வியாதிகளுமே ஒரு மனிதனின்‌ சொந்த பாவத்தின்‌ விளைவல்ல 
என்று இயேசு வலியுறுத்தினார்‌, இருப்பினும்‌ சில வியாதிகள்‌ - 
ஹெச்‌ ஐ வி வைரஸ்‌ மற்றும்‌ எய்ட்ஸ்‌ போன்ற வியாதிகள்‌ - 
மனிதனின்‌ சொந்த பாவத்தின்‌ விளைவாகவே உள்ளன. 
ஆனால்‌ இந்த கிருமியைப்‌ பெற்றுள்ள அநேகர்‌ தாங்களே 
பாலியல்‌ குற்றம்‌ புரிந்ததாலேயே இவைகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 

அதே வேளையில்‌, மனித வாழ்க்கையில்‌ அவன்‌ செய்யும்‌ 
பாவத்திற்கும்‌, அவன்‌ உடல்‌ நிலைக்கும்‌ தொடர்பில்லாத 
நிலைமைகளும்‌ உண்டு. ஒரு வேளை இயேசு அம்மனிதனின்‌ 
பெரிய பிரச்சனையிலிருந்து மட்டும்‌ அவனை விடுவிக்க 


53 


விரும்பியிருக்கலாம்‌. இயேசுவின்‌ திட்டத்தில்‌ சரீர குணமல்ல 
ஆத்தும குணமளித்தலே முதலிடம்‌ பெற்றிருந்தது.” (எனது 
நண்பர்களில்‌ ஒருவர்‌,” இயேசு “இனிப்‌ பாவஞ்‌ செய்யாதே” 
என்றதற்கு பின்வரும்‌ காரணம்‌ இருக்கலாம்‌ என்று என்னிடம்‌ 
கூறினார்‌; அதாவது அவன்‌ முப்பத்தெட்டு வருஷமாய்ப்‌ பாவம்‌ 
செய்யாமலிருந்தான்‌; அவன்‌ வியாதிப்பட்டிருந்த காலத்தில்‌ 
செய்திருக்கக்‌ கூடிய - உண்மையில்‌ அவன்‌ செய்யக்‌ கூடாத பல 
காரியங்களை அவன்‌ நினைத்து, செய்யத்‌ திட்டமிட்டிருக்க 
லாம்‌, எனவேதான்‌ இயேசு அப்படிக்‌ கூறினார்‌). 

“இனிமேல்‌ பாவம்‌ செய்யாதே” என்ற வார்த்தைகளின்‌ 
மூலம்‌ இயேசு எதை அர்த்தப்படுத்தியிருந்தாலும்‌, ஒரு உண்மை 
தெளிவாகிறது; இயேசு அந்த மனிதனின்‌ ஆவிக்குரிய நிலையில்‌ 
அதிக அக்கறையுள்ளவராயிருந்தார்‌. அவன்‌ சரீரத்தில்‌ குணம்‌ 
பெற்றும்‌, தேவனோடு அவனுக்கு சரியான உறவில்லாமலி 
ருந்தால்‌, அந்த சரீர சுகம்‌ அற்பமானதாகவே இருந்திருக்கும்‌. 
இயேசு அம்மனிதனின்‌ சரீரம்‌, மற்றும்‌ மனம்‌ ஆகியவற்றின்‌ 
மேலும்‌ இவைகளுக்கு மேலாக அவனுடைய ஆத்துமாவின்‌ 
மேலும்‌ அக்கறையுள்ளவராய்‌ இருந்தார்‌. 

வசனம்‌ 15ல்‌ இச்சம்பவம்‌ ஒரு முடிவுக்கு வருகிறது. “அந்த 
மனுஷன்‌ போய்‌, தன்னைச்‌ சொஸ்தமாக்னெவர்‌ இயேசு என்று 
யூதர்களுக்கு அறிவித்தான்‌”. அந்த மனிதன்‌ இயேசுவைப்‌ பற்றி 
முன்பு தன்னிடம்‌, “உன்‌ படுக்கையை எடுத்துக்‌ கொண்டு நட 
வென்று உன்னுடனே சொன்ன மனுஷன்‌ யார்‌?” என்று (வ. 
12) கேட்ட யூதர்களிடம்‌ இயேசுவைக்‌ குறித்து அநேகம்‌ பேசி 
யிருக்கலாம்‌. இருப்பினும்‌ அவன்‌ அப்படிப்‌ பேசியிருப்பான்‌ 





என்று நான்‌ நினைக்கவில்லை. அவனுடைய சாட்சியைக்‌ 
கவனியுங்கள்‌. அவன்‌ “தன்னைப்‌ படுக்கையை எடுத்துக்‌ 
கொண்டு நடவென்று சொன்னவர்‌ இயேசு” என்று கூறாமல்‌, 
“தன்னைச்‌ சொஸ்தமாக்னெவர்‌ இயேசு” என்று கூறினான்‌. 
அவன்‌ இப்போது இயேசுவை விசுவாசித்தான்‌, அவன்‌ 
கர்த்தருடைய வல்லமையையும்‌, பிரசன்னத்தையும்‌ நேரடியாக 
உணர்ந்துகொண்டான்‌. அந்த மனிதனின்‌ சரீரம்‌ மற்றும்‌ மனம்‌ 
இவைகளோடு அவனது ஆத்துமாவும்‌ குணமடைந்தது. 
பின்வரும்‌ தலைப்புக்‌ குறிப்போடு யோவான்‌ இச்சம்‌ 
பவத்தை முடித்தார்‌: “இயேசு இவைகளை ஓய்வுநாளில்‌ செய்த 


54 


படியால்‌, யூதர்கள்‌ அவரைக்‌ துன்பப்படுத்தி, அவரைக்‌ கொலை 
செய்ய வகைதேடினார்கள்‌” (வ. 169. 


இயேசு நம்‌ அனைவரையும்‌ 
குணமாக்க முடியும்‌ 


குளத்தினருகில்‌ இம்மனிதன்‌ குணமாக்கப்பட்ட சம்பவம்‌ 
இத்துடன்‌ முடிவடைந்தாலும்‌, நமது பாடம்‌ இன்னும்‌ முடி 
வடையவில்லை. இச்சம்பவத்தின்‌ போது அங்கிருந்த இன்‌ 
னோரு கூட்டத்தாரைப்‌ பற்றி நாம்‌ சிந்திக்க வேண்டும்‌ என்று 
விரும்புகிறேன்‌. பிறகு அச்சிந்தனையில்‌ நம்‌ ஒவ்வொருவரை 
யும்‌ பயன்படுத்த விரும்புகிறேன்‌. 


பரிசேயருக்கான கேள்வி 

யூதத்‌ தலைவர்களை நோக்கிக்‌ கூட இயேசு, “மெய்யாகவே 
நீங்கள்‌ குணமடைய விரும்புகிறீர்களா?” என்று கேட்டிருக்க 
முடியும்‌ என்று நீங்கள்‌ சிந்தித்துண்டா? இகைச்‌ சற்று ஆலோசி 
யுங்கள்‌: அப்போஸ்தலர்களுக்கு அடுத்தபடியாக, வேறு 
எவரைக்‌ காட்டிலும்‌ யார்‌ இயேசுவின்‌ அற்புதங்களை அதிக 
மாய்‌ நேரில்‌ கண்டு, அவருடைய போதனைகளைக்‌ கேட்டிருக்‌ 
கக்கூடும்‌? வேதபாரகரும்‌ பரிசேயார்களுமே, அவரைச்‌ சிக்க 
வைக்க, அவர்‌ மீது குற்றம்‌ சுமத்த காரணம்‌ கண்டு பிடிக்க 
இவர்கள்‌ முயன்றனர்‌. நாம்‌ படித்த இச்சம்பவம்‌ நடப்பதற்குச்‌ 
சற்று முன்னதாகத்தான்‌ அவர்கள்‌ ஒரு கோதுமை வயலில்‌ 
ஒளிந்திருந்தனா்‌. இயேசுவின்‌ சீஷர்கள்‌ கதிர்களைக்‌ கொய்து 
தின்றதின்‌ மூலம்‌ ஓய்வுநாள்‌ பிரமாணத்தை மீறியதாகக்‌ குற்றம்‌ 
சாட்டினர்‌ (மத்தேயு 12:1-2). 

இயேசுவால்‌ ஆவிக்குரிய குணம்பெற எல்லா வாய்ப்புகளும்‌ 
இந்த யூதார்களுக்கு இருந்தன. அநேக வருடங்களாக யூத இனம்‌ 
மேசியாவின்‌ வருகைக்காகக்‌ காத்திருந்தது, மேசியாவைக்‌ 
குறித்த இர்க்ககரிசனங்களை அவர்கள்‌ அறிவார்கள்‌; மேசியா 
எப்படி இருப்பார்‌, அவர்‌ என்ன செய்வார்‌ என்பதெல்லாம்‌ 
அவர்களுக்குத்‌ தெரியும்‌. இயேசு ஒவ்வொரு தீர்க்கதரிசனத்தை 
யும்‌ நிறைவேற்றினார்‌. 

“மேசியாவின்‌ வருகையை நாங்கள்‌ விரும்புகிறோம்‌! 
மேசியா நமது தேசத்தைக்‌ குணப்படுத்த வேண்டும்‌ என்று 


55 


நாங்கள்‌ விரும்புகிறோம்‌” என்று அவர்கள்‌ கூறினர்‌. இயேசு 
அவர்களிடம்‌, “மெய்யாகவே நீங்கள்‌ குணமடைய விரும்பு 
கிறீர்களா?” என்று கேட்டிருக்கக்‌ கூடும்‌. 

யோவான்‌ சன்‌ கடைசிப்‌ பகுதியில்‌, இயேசு தமது மிகப்‌ 
பெரிய மூன்று உரிமைகளை விளக்கப்படுத்துகிறார்‌: (1) அவர்‌ 
தேவனுக்குச்‌ சமமாய்‌ இருந்தார்‌. (2) அவர்‌ தேவனுடைய 
கிரியைகளைச்‌ செய்தார்‌. (3) அவர்‌ தேவனுடைய வல்லமை 
யைப்‌ பெற்றவராயிருந்தார்‌. அவர்‌ ஆவிக்குரிய ஜீவனைத்‌ 
தந்தார்‌ (வ. 21). அவர்‌ மரித்தோரை உயிர்த்தெழப்பண்ணுவார்‌ 
(வ. 28-29) மேலும்‌ எல்லா மனுஷரையும்‌ நியாயந்தர்ப்பார்‌ (வ. 
22-23). ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை இரட்சிக்கப்‌ 
போதுமான சத்தியமும்‌, ஆதாரமும்‌ இந்த உரையாடலில்‌ 
இருந்தது. 

இயேசு அவர்களை நோக்கி, “நீங்கள்‌ உங்கள்‌ ஆவிக்குரிய 
வியாதிகளிலிருந்து குணமடைய விரும்பவில்லையா?” என்று 
கேட்டிருக்கலாம்‌. அப்படிக்‌ கேட்டிருந்தால்‌, அவர்கள்‌ பெரும்‌ 
பாலும்‌: “ஆம்‌ ... ஆனால்‌ அது எங்கள்‌ பாரம்பரியத்தைக்‌ தள்ளி 





விடக்கூடாது. மற்றும்‌ எங்கள்‌ மேலான்மைத்தனத்தை அழித்து 
விடக்கூடாது” என்று பதில்‌ கூறியிருப்பார்கள்‌. “எங்களுக்கு 
அது தேவைதான்‌ ஆனால்‌ அதற்குரிய விலையைத்‌ 


குரமாட்டோம்‌” என்பார்கள்‌. 


நமக்கு கேள்வி 

நம்மை நோக்கி எழுப்பும்‌ கேள்விக்கு நாம்‌ தயாரா 
யிருக்கிறோமா? நான்‌ உங்களை எச்சரிக்கிறேன்‌. அது புண்‌ 
படுத்தக்‌ கூடும்‌! அது கொட்டக்‌ கூடும்‌! அது ஆறுதலற்றதாய்‌ 
இருக்கக்‌ கூடும்‌! (எனது தகப்பனார்‌ கூறுவதுபோல, அது உங்‌ 
களைக்‌ காட்டிலும்‌ என்னை அதிகமாய்‌ புண்படுத்தக்‌ கூடும்‌). 

நீங்கள்‌ அதிக எடையுள்ளவராயிருக்கிறீர்களா? மெய்யா 
கவே நீங்கள்‌ எடை குறைய விரும்புகிறீர்களா? உணவுக்‌ கட்டுப்‌ 
பாடு மற்றும்‌ உடற்பயிற்சி என்ற விலை செலுத்த நீங்கள்‌ 
தயாரா? (நம்மைச்‌ சுற்றியுள்ளவர்கள்‌ தங்கள்‌ விருப்பத்திற்‌ 
கேற்ற உணவை உண்ணும்‌ போது, நாம்‌ மட்டும்‌ அப்படி 
உண்ணாமலிருந்தால்‌ நம்மை எவ்விதம்‌ புண்படுத்துவதாயி 
ருக்கும்‌)! 


56 


இன்றைய நாட்களில்‌ காணும்‌ அநேகரைப்போல்‌ நீங்களும்‌ 
இக்கட்டில்‌ சிக்கியுள்ளீர்களா? பெரிய வியாதி எதுவுமின்றியே 
நீங்கள்‌ மோசமாக உணருகிறீர்களா? நீங்கள்‌ நன்றாகவேண்டும்‌ 
என்று விரும்புகிறீர்களா? தகுந்த உணவு, உடற்பயிற்சி இவற்‌ 
றுடன்‌, உங்கள்‌ முன்னுரிமைகள்‌ பற்றி மறுபடியும்‌ சிந்தித்து 
அதன்‌ மூலம்‌ உங்கள்‌ சரீரம்‌, மனம்‌ மற்றும்‌ ஆத்துமா ஓய்வெ 
டுக்க வழிவகுக்கின்றீர்களா? அதாவது நீங்கள்‌ நன்றாயிருக்கத்‌ 
துக்க விலை கொடுக்க தயாராயிருக்கின்றீர்களா? 

நீங்கள்‌ யாருடனாவது ஒத்துப்போக முடியவில்லையா? 
அந்த நபருடன்‌ உறவை மெய்யாகவே நீங்கள்‌ முன்னேற்ற 
விரும்புகிறீர்களா? அதற்கேற்ற விலை கொடுக்க நீங்கள்‌ 
தயாரா? உங்கள்‌ கெளரவத்தை விழுங்கிக்கொண்டு நீங்கள்‌, 
“நான்‌ வருத்தப்படுகிறேன்‌” என்று சொல்லத்‌ தயாரா? அடுத்‌ 
தவர்‌ சரியோ தவறோ எது செய்தாலும்‌, நீங்கள்‌ சரியானதை 
மட்டுமே செய்யுமளவு பெரியவராயிருக்க முடியுமா? நீங்கள்‌ 
ஒரு ஊழியக்காரனாக (வேலைக்காரனாக) இருக்கக்‌ கற்றுக்‌ 
கொள்ள முடியுமா? 

நீங்கள்‌ சிறந்த திருமணம்‌, சந்தோஷமான குடும்பம்‌ 
இவற்றைப்‌ பெற விரும்புகிறீர்களா? நாம்‌, ஆம்‌ என்றே 
இதற்குப்பதில்‌ அளிப்போம்‌. ஆனால்‌ இவைகளைப்‌ பெறுவ 
தற்கு நமது பகுதியில்‌ மாற்றங்கள்‌ வேண்டுவது அவசியமாகும்‌ 
மாற்றங்கள்‌ வேதனையை உண்டாக்கும்‌ ... அந்த வேதனை 
யைத்‌ தாங்க நாம்‌ விரும்புவதில்லை. 





நீங்கள்‌ குற்ற உணர்வால்‌ நிறைந்துள்ளீர்களா? நீங்கள்‌ 
மெய்யாகவே அந்த உள்ளான வேதனையிலிருந்து விடுபட 
விரும்புகிறீர்களா? தேவனுடைய பார்வையில்‌ உங்களைத்‌ 
தாழ்த்தி, அவருடைய சித்தத்திற்கு உங்களை முழுமையாக 
ஒப்புக்கொடுக்க விரும்புகிறீர்களா? உங்கள்‌ இருதயத்தில்‌ 
உங்கள்‌ பாவங்களைக்‌ குறித்த வேதனை உண்டாகி, உங்கள்‌ 
வாழ்க்கைமுறையை மாற்றிக்கொள்ள (வேதம்‌ இதை 
மனந்திரும்புதல்‌ என்று கூறுகிறது) விரும்புகிறீர்களா? உங்கள்‌ 
பாவமன்னிப்புக்கென்று நீங்கள்‌ இதுவரை ஞானஸ்நானம்‌ 
(தண்ணீரில்‌ முழுக்காட்டுதல்‌) பெறாமலிருந்தால்‌, (அப்‌. 2:38) 
அதைப்‌ பெற்றுக்கொள்ள நீங்கள்‌ தயாரா? நீங்கள்‌ தேவனு 
டைய பிள்ளையாயிருந்து பாவம்‌ செய்திருந்தால்‌, தேவனு 
டைய கிருபையின்‌ முன்‌ நீங்கள்‌ தாழ்ந்து பணியத்தயாரா 
(1 யோ. 1:9)? உங்கள்‌ செயல்பாடுகள்‌ உங்கள்‌ செல்வாக்கைப்‌ 
57 


பாதித்திருந்தால்‌, நீங்கள்‌ அதை வெளிப்படையாய்‌ அறிக்கை 
யிட்டு, புதிதாய்‌ ஆரம்பிக்கத்‌ தயாரா (யாக்கோபு 5:16)? நீங்கள்‌ 
இவ்விலையைச்‌ செலுத்தத்‌ தயாரா? 

உங்கள்‌ பிரச்சனை எதுவாயிருப்பினும்‌, நீங்கள்‌ அனு 
மதித்தால்‌, ஏற்ற விலையைச்‌ செலுத்த விரும்பினால்‌, இயேசு 
வால்‌ உங்களுக்கு உதவ முடியும்‌. இயேசுவைப்‌ பாருங்கள்‌. 
சரியானது எதுவோ அதையே செய்யுங்கள்‌. குளத்தின்‌ அருகே 
இருந்த மனிதன்‌ முயற்சி செய்தபோது, இயேசு, அவன்‌ நின்று, 
நடக்க வல்லமையைக்‌ தந்தார்‌. உங்களால்‌ முடியாததை அவர்‌ 
தர முடியும்‌ என்று நம்புங்கள்‌. 

இயேசுவால்‌ நமது சரீரங்கள்‌, மனங்கள்‌ மற்றும்‌ ஆத்துமாக்‌ 
களைக்‌ குணப்படுத்த முடியும்‌. 


முடிவுரை 

இயேசு எப்பொழுதுமே ஆத்துமாவைப்பற்றி அக்கறை 
யுள்ளவராயிருக்கிறார்‌. “அதிகக்‌ கேடோனதொன்றும்‌ உனக்கு 
வராதபடி இனிப்‌ பாவஞ்‌ செய்யாதே” (வ. 14). இயேசு இப்‌ 
பொழுதே நமது ஆத்துமாக்களைக்‌ குணப்படுத்த விரும்பு 
கிறார்‌. அவர்‌ நம்மை எழுந்து நின்று, அவரோடு நடக்கும்படி 
அழைக்கிறார்‌. இருப்பினும்‌ நம்மால்‌ நாம்‌ இருக்கும்‌ இடத்தி 
லேயே இருக்க முடியும்‌. “எழுந்து உன்‌ படுக்கையை எடுத்துக்‌ 
கொண்டு நட” என்று கூறியபோது அந்த மனிதன்‌ அதைச்‌ 
செய்ய வேண்டியிருக்கவில்லை. அவனுக்கு தேர்ந்து கொள்ள 
வாய்ப்பிருந்தது. அவன்‌ அங்கேயே தொடர்ந்து படுத்துக்கிடந்‌ 
இருக்கலாம்‌. இறுதியாக மோசமான சூழ்நிலையில்‌ அவன்‌ 
மரித்திருக்கக்கூடும்‌. அதுபோலவே, இயேசு நம்மை அழைக்‌ 
கையில்‌ நமக்கு ஒரு சந்தர்ப்பம்‌ உண்டு. நாம்‌ நமது படுக்கை 
யிலேயே இருந்துகொண்டு, ஒன்றுமே செய்யாமலிருப்பது 
வசதியாயிருக்கலாம்‌-ஆனால்‌ அப்படிச்‌ செய்தால்‌ நாம்‌ ஒருக்‌ 
காலும்‌ முழுமையடைய முடியாது! முடிவெடுத்தல்‌ நம்முடை 
யதாயுள்ளது. 

பரிசேயர்களைப்போல்‌ ஆகாமலிருக்க தேவன்‌ நமக்கு 





உதவுவாராக; நமது பாரம்பரியம்‌, மேலான்மைத்தனம்‌ 
இவற்றை உதறித்தள்ள அவர்‌ நமக்கு உதவுவாராக! நாம்‌ கர்த்த 
ருக்கென்று நம்மை ஒப்புக்கொடுப்போம்‌. அவர்‌ நம்மை 
குணப்படுத்துவார்‌. 

58 


மெய்யாகவே நீங்கள்‌ குணமடைய விரும்புகிறீர்களா? 
உங்கள்‌ பதில்செயல்‌ உங்கள்‌ பதிலைச்‌ சுட்டிக்‌ காட்டும்‌. 


குறிப்புகள்‌ 

!இல பிரதிகளில்‌ இது “பண்டிகை” என்றுள்ளது, இது சரியானதென்றால்‌ 
“பண்டிகை” என்பது பஸ்கா பண்டிகையையே குறிக்கின்றது. “சிலர்‌, “இயேசு 
சபைக்குச்‌ செல்ல விரும்பினார்‌” என்பார்‌. “677யில்‌ “ஆட்டுச்‌ சந்தை” என்றுள்ளது. 
“இவைகள்‌ “மண்டபங்கள்‌?” என்று K]Vயில்‌ அழைக்கப்படுகின்றன. 
“இவ்வார்த்தைகள்‌ பகுதியாகவோ, முழுமையாகவோ பல பழைய பிரதிகளில்‌ 
காணப்படுகின்றன, ஆனால்‌ மிகப்‌ பழைய சிறந்த பிரதிகளில்‌ இவை இல்லை. 
“குறைந்தபட்சம்‌, அவனோடு பகலில்‌ தங்கியிருக்க அவனுக்கு நண்பர்கள்‌ 
யாருமில்லை (வ. 7) குளத்தினருகே செல்ல ஒவ்வொரு நாளும்‌ யாரேனும்‌ ஒருவர்‌ 
உதவியிருக்கக்‌ கூடும்‌. “இயேசு இவைகளைப்‌ பேசும்‌ போது, அங்கிருந்த கூட்டத்‌ 
தையும்‌, ஒரு வேளை அவரைக்‌ குற்றம்‌ கண்டுபிடிப்போரையும்‌ தன்‌ மனதில்‌ 
வைத்துப்‌ பேசியிருக்கலாம்‌. “இம்மனிதனின்‌ பதிலில்‌ இருந்து, தண்ணீர்‌ 
“கலங்கும்போது” அது குணமளிக்கும்‌ வல்லைமையைப்பற்றிய மூட நம்பிக்கையை 
அது சுட்டிக்‌ காட்டுவதை அறியலாம்‌. யோவான்‌ 5:3 ஆ, 4 ஆகியவை K]Vயில்‌ 
நல்ல விளக்கமாய்‌ அமைந்துள்ளன. “பழைய ஏற்பாடு, சுமைகளைச்‌ சுமந்து 
செல்லாதே என்று சொல்லியது (எரேமியா 17:19-27; நெகேமியா 13:15-19). ஆனால்‌ 
நெகேமியா 13:15ல்‌, சாபத்‌ அன்று வியாபாரம்‌ செய்வதைப்பற்றியே இது குறிப்பது 
மிகத்‌ தெளிவாகிறது. "இங்கு பயனாகியுள்ள வினைச்‌ சொல்‌ ஒரு நிரந்தர நிலையைக்‌ 
குறிக்கிறது. ''“இயேசுவே பதில்‌” கட்டுரையில்‌ பார்க்கவும்‌. “டேவிட்‌ டென்மேன்‌. 





59 


இயேசுவும்‌, “மன்னிக்க 
முயாகு பாவமும்‌” 
(மதக 12: 22-௧5) 


இந்தப்‌ பாடத்தை ஒரு பரிசோதனையுடன்‌ தொடங்க 
விரும்புகிறேன்‌. கடந்த மாதம்‌ முழுவதும்‌ யானையைப்‌ பற்றி 
நினைத்துப்‌ பார்க்காதவர்கள்‌ சற்று தலையசையுங்கள்‌. ' 
அநேகமாய்‌ நீங்கள்‌ தலையசைத்திருப்பீர்கள்‌. இப்போது 
பரிசோதனையின்‌ இரண்டாவது கட்டம்‌: அடுத்த பதினைந்து 
வினாடிகளுக்கு யானையைப்‌ பற்றி நினைக்காதீர்கள்‌. 

இப்போது நீங்கள்‌ யானையைப்‌ பற்றி நினைத்திருப்பீர்கள்‌ 
அல்லது அந்த நினைவோடு போரடியிருப்பீர்கள்‌ அல்லவா? ஒரு 
வேளை நீங்கள்‌ மாதக்‌ கணக்கில்‌ யானையைப்‌ பற்றி நினைக்‌ 
காமல்‌ இருந்திருக்கலாம்‌. ஆனால்‌, “யானையைப்‌ பற்றி நினைக்‌ 
காதீர்கள்‌” என்று நான்‌ சொன்னவுடன்‌ அந்த நினைவோடு ஒரு 
போராட்டம்‌ செய்ய வேண்டியதாயிற்று. 





நான்‌ சிறுவனாயிருந்தபோது கீழ்க்கண்ட வேத வசனங்‌ 

களை வாசித்தபோது என்‌ நிலைமையும்‌ இதே போலத்தான்‌ 
இருந்தது. 

அதலால்‌, நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌, எந்தப்‌ பாவமும்‌, 

எந்தத்தூஷணமும்‌ மனுஷருக்கு மன்னிக்கப்படும்‌; 

ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு 

மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும்‌ மனுஷ குமாரனுக்கு 

விரோதமான வார்த்தை சொன்னால்‌ அது அவனுக்கு 

மன்னிக்கப்படும்‌; எவனாதிலும்‌ பரிசுத்த ஆவிக்கு விரோதமா 

கப்‌ பேசினால்‌ அது இம்மையிலும்‌, மறுமையிலும்‌ அவனுக்கு 

மன்னிக்கப்படுவதில்லை (மத்தேயு 12:31-32). 


எனது வாழ்க்கையில்‌ நான்‌ பரிசுத்த ஆவிக்கு எதிராக எந்த 
ஒரு எண்ணமோ அல்லது வார்த்தை பேசுவதோ செய்ததில்லை. 


60 


இருப்பினும்‌, இவ்வசனங்களைப்‌ படித்தவுடன்‌, “பரிசுத்த 
ஆவியானவருக்கு விரோதமான எண்ணம்‌ எதுவும்‌ என்னிடம்‌ 
இருக்கக்‌ கூடாது” என்று எண்ணி, அந்த எண்ணத்துடன்‌ 
போராடினேன்‌. கெட்ட சிந்தனை உங்களிடம்‌ எழும்பிற்று 
என்றால்‌, நீங்கள்‌ அதை மாற்ற விரும்பினால்‌, வேறொன்றைப்‌ 
பற்றிச்‌ சிந்திக்க வேண்டும்‌ என்று நான்‌ ஒரு நூலில்‌ 
வாசித்திருக்கிறேன்‌. மத்தேயு 12:31-32ஐ வாசித்த பிறகு சற்று 
நேரம்‌ கழித்து “நட்சத்‌ திரம்‌ மின்னும்‌ கொடி” என்ற பாடலை 
அநேகந்தரம்‌ மெளன மாகப்‌ பாடுவதில்‌ நிறைய நேரம்‌ 
செலவழித்தேன்‌. இதன்‌ மூலமாக பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக 
எந்த எண்ணமும்‌ இருதயத்தில்‌ வரமாலிருந்தது. 

நான்‌ செய்த இந்தச்‌ செயல்‌ ஒருவேளை கோமாளித்‌ 
குனமாய்‌ இருக்கலாம்‌, ஆனால்‌ பரிசுத்த ஆவிக்கு விரோதமான 
தூஷணம்‌ என்ற மன்னிக்க முடியாத பாவத்தைப்பற்றி நாம்‌ 
கற்க வேண்டும்‌ என்று நான்‌ விரும்புகிறேன்‌. இதை ஒரு 
வித்தியாசமான வழியில்‌ நாம்‌ செய்ய வேண்டும்‌ என்று நான்‌ 
விரும்புகிறேன்‌. இப்பாடத்தின்‌ கருத்தை நாம்‌ பார்க்க 
வேண்டும்‌, என்று நான்‌ விரும்புகிறேன்‌. இந்த தலைப்பு ஒரு 
விளக்கவுரைப்‌ பாடமாக நடந்ததாக இதுவரை நான்‌ கேள்விப்‌ 
படவோ அல்லது படிக்கவோ கிடையாது. ஆனால்‌ நாம்‌ 
இவ்விதமாகவே இதை அணுகுகிறோம்‌. 

பரிசுத்த அவியானவருக்கு விரோதமாய்‌ பேசுதல்‌ பற்றி 
குன்னிடம்‌ அநேகம்‌ போர்‌ கேட்டதாகவும்‌ அந்த நபார்கள்‌ பின்‌ 





வரும்‌ நான்கு பிரிவில்‌ அடங்குகிறார்கள்‌ என்றும்‌ மரித்த 
0.0. ப்ரூவார்‌ என்பவர்‌ கூறினார்‌: (1) அதைப்பற்றி அறியும்‌ 
நேர்மையான விருப்பத்துடன்‌ சிலர்‌ இருந்தனர்‌. (2) சிலர்‌ ஆர்வ 
மிகுதியோடு இருந்தனர்‌. (3) சிலர்‌ தங்கள்‌ சொந்த கோட்‌ 
பாடுகளுக்கு உறுதிப்பாட்டை விரும்பினர்‌ (4) சிலர்‌ தாங்கள்‌ 
தூஷணம்‌ எதுவும்‌ பேசிவிட்டோமோ என்று பயந்திருந்தனர்‌. 
இந்த நான்காவது பிரிவில்‌, மிக உண்மையோடும்‌, விசுவாசத்‌ 








தோடும்‌ தேவனுடைய பிள்ளைகளாய்‌ இருந்தவர்கள்‌, தாங்கள்‌ 
இந்த மன்னிக்க முடியாத பாவத்தைச்‌ செய்துவிட்டோமோ 
வென்று பயந்திருந்ததை நான்‌ கண்டேன்‌. இப்படிப்பட்‌! 

போராட்டங்களுடைய ஒரு சகோதரி மூன்று ஆண்டளவாக 
அடிக்கடி - சிலமுறை வாரம்‌ ஒன்றிரண்டு தடவைகூட - 





61 


என்னை அழைத்து இப்பாவத்தை தான்‌ செய்யாதிருக்கிறோமா 
என்று உறுதிப்படுத்திக்‌ கொண்டாள்‌. 

இந்தப்‌ பகுதி அல்லது இந்தப்‌ பாவத்தைப்‌ பற்றி அறிய 
வேண்டிய ஒவ்வொரு விஷயமும்‌ அல்லது எல்லா விஷயங்‌ 
களும்‌ எனக்குத்‌ தெரியாது. ஆனால்‌ கடந்த சில வருடங்களில்‌ 
நான்‌ இதுபற்றி பின்வரும்‌ சில விஷயங்களைக்‌ கற்றுள்ளேன்‌: 
(1) பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக மதியீனமாக ஏதேனும்‌ 
நினைத்துப்‌ பேசுவது மட்டும்‌ அல்ல, ஏதோ ஒரு முறை 
சிலவற்றைப்‌ பேசிவிடுவதால்‌ இந்தப்‌ பாவம்‌ நிலைப்படுவதல்ல. 
(2) நீங்கள்‌ இந்தப்‌ பாவத்தைச்‌ செய்து விட்டோமோ என்று 
கவலைப்‌ படுவதினால்‌ இந்தப்‌ பாவத்தைச்‌ செய்தவர்கள்‌ 
ஆவதில்லை. (இந்தக்‌ கூற்றுகளுக்கான விளக்கம்‌ இனி நாம்‌ 
காணப்போகும்‌ பகுதியில்‌ தெளிவாக உள்ளதென்று நான்‌ 
நம்புகிறேன்‌). 

நாம்‌ மத்தேயு 12ம்‌ அதிகாரத்தை எடுத்துக்‌ கொள்வோம்‌. 
(நீங்கள்‌ இதன்‌ இணை வசனப்பகுதியான மாற்கு 3ம்‌ அதிகா 
ரத்தை? எடுத்துக்‌ கொண்டு அதில்‌ அநேகம்‌ கருத்துக்கள்‌ 
உள்ளன என்பதைக்‌ குறிப்பிடலாம்‌). 

இயேசு, மாபெரும்‌ கலிலேய ஊழியத்தில்‌ முனைப்புடன்‌ 
ஈடுபட்டிருந்தார்‌. அச்சமயத்தில்‌ அவர்‌ அநேகமாக கப்பார்‌ 
நகூமுக்குத்‌ திரும்ப வந்திருக்க வேண்டும்‌. “அப்பொழுது, பிசாசு 
பிடித்த குருடும்‌, ஊமையுமான ஒருவன்‌ அவரிடத்தில்‌ 
கொண்டு வரப்பட்டான்‌; குருடும்‌, ஊமையுமானவன்‌ பேசவுங்‌ 
காணவுந்‌ தக்கதாக அவனைச்‌ சொஸ்தமாக்கினார்‌” (வ. 22). இது 
ஒரு மும்மடங்கு அற்புதமாகும்‌: இயேசு இந்தக்‌ குரூடனை 
காணும்படி செய்தார்‌; ஊமையாயிருந்த அவனைப்‌ பேசும்படி 
செய்தார்‌, மேலும்‌ அவனில்‌ இருந்த பிசாசைக்‌ துரத்தினார்‌. 

ஜனங்களெல்லாரும்‌ ஆச்சரியப்பட்டு: “தாவீதின்‌ குமாரன்‌ 
இவர்தானோ?” என்றார்கள்‌ (வ. 23). NV மொழிபெயர்ப்பில்‌ 
“இவர்‌ தாவீதின்‌ மகனாய்‌ இருக்கக்‌ கூடுமோ?” என்று ஜனங்கள்‌ 
கேட்டார்கள்‌ எனக்‌ காண்கின்றோம்‌. “தாவீதின்‌ மகன்‌” என்ற 
கூற்று மேசியாவைக்‌ குறிக்கும்‌. ஜனங்கள்‌, “இயேசு மேசியா 
செய்யும்‌ பணிகள்‌ எல்லாவற்றையும்‌ செய்கிறார்‌, ஆனால்‌ நாம்‌ 
மேசியாவைப்‌ பற்றி நினைத்திருப்பது போல்‌ ஆடம்பர உடை 
யணிவதில்லை. அவர்‌ மிகுந்த புகழ்ச்சியோடும்‌, விளம்பரச்‌ 





62 


சூழ்நிலையோடும்‌ வரவில்லையே” என்று கூறிக்‌ கொண்டி 
ருந்தனர்‌. அவர்கள்‌ இருதயத்தில்‌ ஒரு கேள்வியிருந்தது. 
அவர்கள்‌, இயேசு மேசியாவாக இருக்கலாம்‌ என்றெண்ணினர்‌. 
ஆனால்‌ அதைக்குறித்து உறுதியான முடி வெடுக்கவில்லை. 


களங்கப்படுத்தும்‌ முன்னுரை 
(மத்தேயு 12:24-30) 

“களங்கப்படுத்தும்‌ முன்னுரை” என்று நான்‌ நமது வேத 
பாடத்தில்‌ முதற்‌ பகுதியை அழைக்கும்‌ பகுதிக்கு வந்துள்‌ 
ளோம்‌. வசனம்‌ 24, “பரிசேயர்‌ அகைக்‌ கேட்டு” என்று தொடங்‌ 
குறைது. பரிசேயர்கள்‌ செய்த பாவத்தை இயேசு மன்னிக்க 
முடியாத பாவம்‌ என்று கூறுவதால்‌, நாம்‌ அவர்களைப்‌ பற்றி 
அறியவேண்டியது அவசியமாயுள்ளது. ஒவ்வொரு விஷயத்‌ 
தையும்‌ நிலைநிறுத்தி வைப்போம்‌. மத்தேயு 11க்குத்‌ திரும்பிச்‌ 
சென்று பரிசேயர்கள்‌ இயேசு செல்லுமிட மெங்கும்‌ பின்சென்ற 
நிகழ்ச்சியைக்‌ கவனியுங்கள்‌. அவர்கள்‌ இயேசுவைக்‌ குறை 
கூறினர்‌; அவரைச்‌ சிக்க வைக்க முயன்றனர்‌; அவரைக்‌ குறித்து 
தங்களால்‌ முடிந்த வரை கனவீனமாய்ப்‌ பேசினர்‌. மத்தேயு 
11:19ல்‌ அவர்கள்‌ அவரை “போஜனப்‌ பிரியனும்‌, மதுபானப்‌ 
பிரியனுமான மனுஷன்‌, ஆயக்காரருக்கும்‌, பாவிகளுக்கும்‌ 
சிநேகிதன்‌” என்று கூறினார்கள்‌. மத்தேயு 12ம்‌ அதிகாரம்‌ முதல்‌ 
பாகத்தில்‌ அவர்கள்‌, இயேசு ஓய்வுநாள்‌ பிரமாணத்தை 
மீறுவதாக இரு முறை அவருடன்‌ முரண்பாடாய்ப்‌ பேசினார்‌ 
கள்‌. இது முக்கியமான ஒரு வசனமாகிய மாற்கு 12:14ல்‌ நமக்கு 
தெளிவாகிறது: “அப்பொழுது பரிசேயர்‌ வெளியே போய்‌, 
அவரைக்‌ கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய்‌ 
ஆலோசனை பண்ணினார்கள்‌. ” 

மன்னிக்க முடியாத பாவம்‌ குறித்து இயேசு கூறும்‌ 
வார்த்தைகளை நாம்‌ நெருங்கும்‌ இவ்வேளையில்‌, தேவன்‌ 
பேரில்‌ விசுவாசமாயிருக்கும்‌ அவருடைய பிள்ளைகள்‌ சில 
வேளைகளில்‌ இயேசுவின்‌ ஊழியம்‌ பற்றி தவறுதலாய்‌ 
சொல்கின்ற மதியீனமான, எதிர்ப்புள்ள சில வார்த்தைகளை 
அவர்‌ குறிப்பிடவில்லை என்றறிய வேண்டும்‌. இவ்வழியில்‌ 
அநேக காலம்‌ தொடர்ந்து எதிர்த்து நின்ற ஜனங்களையே இது 





63 


குறிக்கிறது. மத்‌. 12:24ல்‌ பரிசேயர்கள்‌ கூறியது அவர்கள்‌ 
மேற்கொண்ட பாதையின்‌ இயற்கையான வெளிப்பாடாய்‌ 
இருக்கின்றது. 

நாம்‌ இப்போது 24ம்‌ வசனத்தை முடிப்போம்‌: பரிசேயர்‌ 
அதைக்‌ கேட்டு; “இவன்‌ பிசாசுகளின்‌ தலைவனாகிய பெயெல்‌ 
செபூலினாலே பிசாசுகளைக்‌ துரத்துகிறானேயல்லாமல்‌ 
வேறல்ல” என்றார்கள்‌. இயேசுவின்‌ அற்புதங்களுக்கு மூன்று 
குணாதிசயங்கள்‌ இருந்தன: (1) அவைகள்‌ தாமதமின்றி நடந்‌ 
குன, (2) அவைகள்‌ முழுமையாக இருந்தன, மற்றும்‌ (3) அவை 
கள்‌ நம்பக்கூடியவைகளாக இருந்தன. இயேசு அற்புதங்களைச்‌ 
செய்தார்‌ என்பது யாராலும்‌ மறுக்க முடியாதது. அவர்‌ அற்புதங்‌ 
களைச்‌ செய்து கொண்டிருந்தார்‌ என்பதை அவருடைய 
எதிரிகளும்‌ மறுக்க முயற்சிக்கவில்லை. மாறாக, “ஆம்‌, ஆனால்‌ 
அவர்‌ மாந்திரீத்தினால்‌ செய்து கொண்டிருக்கிறார்‌”? 
என்றார்கள்‌. இந்த விஷயத்தில்‌, “பெயெல்செபூல்‌” என்பது 
“சாத்தானோடு” இணைக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. 
பரிசேயர்கள்‌, “இயேசு, சாத்தானுடன்‌ ஒரு கூட்டுறவு 
வைத்திருப்பதினாலேயே அவரால்‌ ஆவிகளைக்‌ துரத்த 
முடிந்தது” என்றனர்‌. 

இந்த தேவதூஷணமான மதியீனம்‌ இயேசுவின்‌ மரணத்‌ 
தோடு முடிவடையவில்லை. சபை சரித்திர வல்லுநர்கள்‌ 
கூற்றுப்படி: அதற்குப்‌ பின்‌ அநேக வருடங்களாகக்‌ கூட யூத 
மார்க்கத்தார்‌, இயேசுவை மாயக்காரர்‌ அல்லது சூனியக்காரர்‌ 
என்றே தொடர்ந்து கூறியுள்ளனர்‌. அவரது அற்புதங்களை 
அவர்களால்‌ மறுக்க முடியவில்லை; மாறாக அவ்வற்புதங்கள்‌ 





பரிசுத்தமற்ற ஒரு வல்லமையால்‌ செய்யப்பட்டதாகவே 
அவர்கள்‌ கூறினர்‌. 

25ம்‌ வசனத்தின்படி, இயேசு, பரிசேயா்களின்‌ சிந்தனை 
களை அறிந்தவராய்‌ இருந்தார்‌. அவர்‌ கேட்கும்படி அவர்கள்‌ 
இந்த தேவதூஷணக்கைக்‌ கூறவில்லை; வேறிடங்களில்‌ 
இயேசுவை அவமதிப்புச்‌ செய்யும்‌ வகையில்‌ இதைக்‌ கூறினார்‌ 
கள்‌. எப்படி இருப்பினும்‌, இயேசு அவர்கள்‌ சிந்தனைகளை 
அறிந்தவராயிருந்தார்‌. எனவே, இயேசு அவரைப்‌ பற்றிக்‌ 
கூறப்பட்ட சில வார்த்தைகளுக்காக மட்டும்‌ பதில்‌ கொடுக்க 
வில்லை என்பதை தயவு செய்து கவனியுங்கள்‌. இயேசு 


64 


அவர்கள்‌ இருதயங்கள்‌ மற்றும்‌ சிந்தனைகள்‌ ஆகியவற்றை 
உற்றுக்‌ கவனித்தார்‌. இதற்கே அவர்‌ பதில்‌ அளித்தார்‌. 
“இயேசு அவர்கள்‌ சிந்தனைகளை அறிந்து, அவர்களை 
நோக்கி.” அவர்கள்‌ கூறுவது மதியீனமானதென்பதற்கு மூன்று 
வாதங்களை இயேசு முன்‌ வைத்தார்‌. அதில்‌ முதலாவது வாதம்‌, 
“நீங்கள்‌ கூறுவது தர்க்கப்‌ பொறுத்தமற்றது” என்பதாகும்‌. 
“தனக்குத்தானே விரோதமாய்ப்‌ பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும்‌ 
பாழாய்ப்போம்‌; தனக்குத்தானே விரோதமாய்ப்‌ பிரிந்திருக்கிற 
எந்தப்‌ பட்டணமும்‌, எந்த வீடும்‌ நிலைநிற்க மாட்டாது. 
சாத்தானை சாத்தான்‌ துரத்தினால்‌, தனக்கு விரோதமாகத்‌ 
தானே பிரிவினை செய்கிறதாயிருக்குமே; அப்படிச்‌ செய்தால்‌ 
அவன்‌ ராஜ்யம்‌ எப்படி நிலை நிற்கும்‌” (வ. 25ஆ-26), என்று 
அவர்‌ சொன்னார்‌. 
அவர்கள்‌ கூற்று உண்மையென்றால்‌, சாத்தான்‌ தனக்கு 
விரோதமாகத்‌ தானே ஒரு உள்ளான யுத்தத்தில்‌ ஈடுபட்டுள்‌ 
ளான்‌ என்றாகிறது. அவன்‌ தன்னைக்‌ தானே அழிக்கும்‌ 
செயலில்‌ இறங்கியுள்ளான்‌ என்று பொருள்படுகிறது. இது, சாத்‌ 
தான்‌ அறிவற்றவன்‌ என்று கூறுவதற்கு ஒப்பாகும்‌. சாத்தானைப்‌ 
பற்றி எதை வேண்டுமானாலும்‌ நாம்‌ கூறலாம்‌. ஆனால்‌ 
அவனது அறிவை நாம்‌ குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. 
அவன்‌ துன்மார்க்கமானவன்தான்‌ - ஆனால்‌ அறிவற்றவனல்ல. 





எனவே இயேசு, “நீங்கள்‌ கூறுவது தர்க்கப்‌ பொருத்தமற்றது” 
என்றார்‌. 

இரண்டாவதாக, “அவர்கள்‌ கூறுவது முரண்பாடானது” 
என்று இயேசு சொன்னார்‌. “நான்‌ பெயெல்செபூலினாலே 
பிசாசுகளைக்‌ துரத்தினால்‌, உங்கள்‌ பிள்ளைகள்‌ அவைகளை 
யாராலே துரத்துகிறார்கள்‌? ஆகையால்‌, அவர்களே உங்களை 
நியாயந்‌ தர்க்றெவர்களாயிருப்பார்கள்‌” (வ. 27). பிசாசுகளைத்‌ 
துரத்துதல்‌ யூதார்கள்‌ மத்தியில்‌ அந்நாட்களில்‌ பொதுவாக நிலவி 
வந்த ஒரு பழக்கமாகும்‌. இதற்கு சில எடுத்துக்‌ காட்டுகளை 
அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ நூலில்‌ காணலாம்‌. இருப்‌ 
பினும்‌, உலக வரலாறுகூட யூதர்கள்‌ செய்த இந்த செய்கை 
இயேசுவும்‌ அவர்‌ சீஷர்களும்‌ செய்ததுபோல இருப்பதாகக்‌ 
கூறுவதில்லை. யூதர்கள்‌, பிசாசுகளைத்‌ துரத்தும்‌ செயலானது 
ஒரு சூனிய வித்தை போன்றது, அதில்‌ அநேக சடங்குகள்‌ 
மற்றும்‌ நீண்ட நேரம்‌, சில மாந்திரீகப்‌ பொருள்களைப்‌ பயன்‌ 


65 


படுத்திச்‌ செய்தல்‌ ஆகியவை கொண்டிருக்கும்‌. இயேசு, 
சாத்தானிடம்‌, “வெளியேறு” என்று கூறியவுடன்‌ அவன்‌ 
வெளியேறுவது முற்றிலும்‌ மாறுபட்ட ஒரு செயலாகும்‌. இருப்‌ 
பினும்‌ யூதர்கள்‌, தங்கள்‌ பிள்ளைகளும்‌ அசுத்த ஆவிகளைத்‌ 
துரத்துவதாக கூறினர்‌. இயேசுவின்‌ வாதத்தைப்‌ பொறுத்த 
மட்டில்‌, அவர்கள்‌ உண்மையாக சாத்தானைக்‌ துரத்தினார்களா 
அல்லவா என்பதில்‌ பெரிய வேறுபாடு ஒன்றுமில்லை. ஆனால்‌ 
பரிசேயார்கள்‌, அதை அவர்கள்‌ செய்வதாக நம்பினார்கள்‌ 
என்பதே முக்கிய கருத்தாகும்‌. இவ்விதமாய்‌, அவர்களின்‌ 
வாதத்தையே அவர்களுக்கெதிராகப்‌ பயன்படுத்தினார்‌. அதன்‌ 
தர்க்கரீதியான விளைவைச்‌ சுட்டிக்காட்டி அது எவ்வளவு 
அபத்தமானது என்று விளக்கினார்‌. இயேசு, “நான்‌ சாத்தானின்‌ 
வல்லமையால்‌ பிசாசுகளைக்‌ துரத்தினால்‌, உங்கள்‌ பிள்ளை 
களும்‌ அதே போலத்‌ தான்‌ துரத்துபவர்களாயிருக்க வேண்டும்‌!” 
என்றார்‌. பரிசேயர்கள்‌ இதை ஏற்றுக்கொள்ளத்‌ தயாராய்‌ 
இல்லை. இவ்விதமாக இயேசு அவர்கள்‌ கூறுவது முரண்‌ 
பாடானது என்று விளக்கினார்‌. 

தொடர்ந்து இயேசு: “நான்‌ தேவனுடைய ஆவியினாலே 
பிசாசுகளைக்‌ துரத்துகிறபடியால்‌, தேவனுடைய ராஜ்யம்‌ உங்க 
ளிடத்தில்‌ வந்திருக்கிறதே” (வ. 28) என்றார்‌. இராஜ்யம்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டுவிட்டதாக அவ்விடத்தில்‌ இயேசு கூற 
வில்லை; அப்‌. 2ம்‌ அதிகார சம்பவத்திற்கு முன்னதாக இராஜ்யம்‌ 
ஸ்தாபிக்கப்படவில்லை. ஜனங்கள்‌ கொண்டிருந்த தோராய 





மான முடிவு சரியானது என்பதையே இயேசு இவ்விடத்தில்‌ 
ஆமோதித்தார்‌. மேசியா வர வேண்டியிருந்தது. சங்கீதம்‌ 2 
மற்றும்‌ அநேக வசனப்‌ பகுதிகள்‌ மேசியா ஒரு ராஜாவாக வரு 
வார்‌ என்று கூறுகின்றன: ராஜா வந்துவிட்டால்‌, ராஜ்யமும்‌ 
வந்திருப்பதாகக்‌ தான்‌ பொருளாகிறது. இவ்விதமாக பெயல்‌ 
செபூலின்‌ வல்லமையினால்‌ அல்ல, மாறாக இராஜாவாக 
வந்துள்ளவராலேயே பிசாசுகள்‌ துரத்தப்படுவதாக இயேசு 
கூறினார்‌. அவர்கள்‌ எதிர்பார்த்த இராஜா வந்திருந்தார்‌! 
அவர்கள்‌ தங்கள்‌ கண்கள்‌ மற்றும்‌ இருதயங்களைத்‌ திறந்தால்‌ 
மட்டுமே அதைக்‌ காண முடியும்‌! 

வசனம்‌ 28ல்‌ “தேவனுடைய ஆவியினால்‌” என்ற வார்த்தை 
களை அடிக்கோடிட்டுக்‌ கொள்ளுங்கள்‌. இயேசு, “நான்‌ 


66 


பெயெல்செபூலின்‌ ஆவியினாலல்ல, தேவனுடைய ஆவியினா 
லேயே இதைத்‌ செய்கிறேன்‌” என்று வலியுறுத்தினார்‌. 
இயேசுவின்‌ மூன்றாவது வாதம்‌, “நீங்கள்‌ கூறுவது சாத்திய 
மற்ற ஒரு விஷயம்‌” என்கிறார்‌. அவர்‌, “பலவானை முந்திக்‌ 
கட்டினாலொழியப்‌ பலவானுடைய வீட்டுக்குள்‌ ஒருவன்‌ 





புகுந்து, அவன்‌ உடமைகளை எப்படிக்‌ கொள்ளையிடக்‌ கூடும்‌? 
கட்டினானேயாகில்‌, அவன்‌ வீட்டைக்‌ கொள்ளையிடலாம்‌” 
(வ. 29) என்றார்‌. மாற்கு 3ல்‌ கூறுகிறபடி, இச்சுருக்கமான உவ 
மையில்‌, பலவான்‌ என்றழைக்கப்படுபவன்‌ சாத்தான்‌ ஆவான்‌. 
உங்கள்‌ எதிராளியை ஒருபோதும்‌ குறைவாக மதிப்பிட்டுவிட 
வேண்டாம்‌; சாத்தான்‌ ஒரு பலமான எதிரி என்றழைக்கப்‌ 
படுகிறான்‌. இருப்பினும்‌ இயேசுவின்‌ விளக்கத்தில்‌, மிகப்‌ 
பலவான்‌ வந்து அவனைக்‌ கட்டிப்போட்டு அவனது வீட்டைக்‌ 
கொள்ளையிடுவதாகக்‌ கூறப்படுகிறது. இயேசு பிசாசுகளைத்‌ 
துரத்தியபோது இந்தக்‌ காரியத்தையே செய்தார்‌. 
சாத்தானைக்‌ கட்டுவது என்கிற இவ்விஷயம்‌ கவர்ச்சி 





கரமானதாயுள்ளது. சாத்தானைக்‌ “கட்டுதல்‌” என்ற இச்செயல்‌ 
மனிதன்‌ மீது சாத்தானுக்குள்ள வல்லமை மற்றும்‌ செல்வாக்கை 
மட்டுப்படுத்துகிறது. இயேசு சிலுவையில்‌ அறையப்பட்‌! 

போது சாத்தான்‌ கட்டப்பட்டான்‌. மனித குலத்தின்மீது சாத்தா 











னுக்கிருந்த அளவற்ற வல்லமையை இயேசுவின்‌ சிலுவை 
மரணம்‌ உடைத்தெறிந்தது.” ஒருவகையில்‌ இயேசு வனாந்‌ 
தரத்தில்‌ சாத்தானால்‌ சோதிக்கப்படுகையிலேயே அவனைக்‌ 
கட்டும்‌ செயல்‌ தொடங்கி விட்டது - அது இயேசுவின்‌ ஊழியத்‌ 
தில்‌ தொடர்ந்து நடந்தது. அவனைச்‌ சுற்றிய கயிறு இறுக்க 
மாக்கப்பட்டு, சிலுவை மரணத்தின்‌ போது முடிச்சிடப்‌ 








பட்டது. 

சாத்தானின்‌ மீது தனக்குள்ள வல்லமையைக்‌ காண்பிக்க 
இதைத்‌ தவிர வேறு வழியே இல்லையென்று இயேசு வலியுறுத்‌ 
தினார்‌. அவர்‌ சாத்தானின்‌ வல்லமையால்‌ அல்ல, சாத்தான்‌ மீது 
தனக்குள்ள அதிகாரத்தைக்‌ காண்பிக்கவே இவைகளை நிறை 
வேற்றினார்‌. 

அவருக்கும்‌, சாத்தானுக்குமிடைய ஒரு பெரிய யுத்தம்‌ நடப்‌ 
பதாக அவர்‌ கூறினார்‌. அடுத்த வசனத்தில்‌, அவர்‌, இந்த ஆவிக்‌ 
குரிய யுத்தத்தில்‌ ஒவ்வொரு நபரும்‌ ஏதேனும்‌ ஒரு பக்கம்‌ இருந்‌ 


67 


தேயாக வேண்டும்‌ என்று கூறினார்‌: “என்னோடே இராதவன்‌ 
எனக்கு விரோதியாயிருக்கிறான்‌; என்னோடே சேர்க்காதவன்‌ 
சிதறடிக்கிறான்‌” (வ. 30). இயேசு, தமது இராஜ்யத்தை ஸ்தாபிப்‌ 
பதற்காக தயார்‌ செய்ய, சீஷா்களைச்‌ சேர்க்க முயற்சி செய்து 
கொண்டிருந்தார்‌. மறுபுறம்‌, பரிசேயார்கள்‌ அவரைக்‌ கனவீனப்‌ 
படுத்தி, அவருடைய சீஷார்களைச்‌ சிதறடித்து, அவர்கள்‌ இயேசு 
வைப்‌ பின்பற்றுதலை விட்டுவிடும்படி செய்ய முயற்சியை 





மேற்கொண்டார்கள்‌. இயேசு (அன்றைய பரிசேயா்களுக்கு 
மட்டுமல்ல, இன்றைக்கு இதைக்‌ கவனிக்கின்ற நமக்கும்கூட) 
இவ்விகம்‌ கூறுகிறார்‌: “நீங்கள்‌ எந்தப்‌ பக்கம்‌ இருக்க வேண்டும்‌ 
என்று முடிவு செய்யுங்கள்‌.” இயேசு கிறிஸ்துவிடம்‌ வரும்‌ 
போது, நடுநிலைமையான ஒரு ஸ்தானத்தை வகிப்பதெல்லாம்‌ 
நடவாது. 


திகைப்பூட்டும்‌ அறிவிப்பு 
(மத்தேயு 12:31-32) 

வசனங்கள்‌ 31-92ல்‌ உள்ள “திகைப்பூட்டும்‌ அறிவிப்புக்கு” 
நாம்‌ தயாராகின்றோம்‌. 

வசனம்‌ 31ல்‌, “ஆதலால்‌ (தற்போது நடந்தவற்றின்‌ அடிப்‌ 
படையில்‌, அவர்கள்‌ மற்றும்‌ தாம்‌ கூறிய கூற்றுக்களின்‌ அடிப்‌ 
படையில்‌) நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌: எந்தப்‌ 
பாவமும்‌ எந்தத்‌ தூரஷணமும்‌ மனுஷருக்கு மன்னிக்கப்படும்‌,” 
இயேசு இவ்விடத்தில்‌, “நான்‌ இப்போது கூறப்போகிற பாவத்‌ 
தைத்‌ தவிர, வேறு எந்தப்‌ பாவமும்‌, எந்த தூரஷணமும்‌ மனுஷ 
னுக்கு மன்னிக்கப்படும்‌” என்று கூறினார்‌. 

இயேசு குறிப்பிடக்‌ கூடிய “தேவதூஷணம்‌” என்பது என்ன? 
“தேவதூஷணம்‌” என்ற மொழிபெயர்ப்பு வார்த்தையின்‌ மூல 
வார்த்தை “எதிராகப்‌ பேசுதல்‌” என்ற பொருள்‌ தருவதாயிருக்‌ 
கிறது. தேவனுக்கெதிராகப்‌ பேசுவது மற்றும்‌ பரிசுத்தமானவை 
களைக்‌ கனவீனப்‌ படுத்தும்‌ விதத்தில்‌ நடத்துதல்‌ ஆகியவை 
விசேஷமாய்‌ தேவதூஷணம்‌ என்று குறிப்பிடப்படுகின்றன. 
பழைய ஏற்பாட்டில்‌, கதேவதூஷணம்‌ என்பது மரணதண்டனை 
கொடுக்கத்தக்க பாவமாகும்‌. இதற்கு மாறாக “எந்த பாவமும்‌ 
எந்தத்‌ தூஷணமும்‌ மனுஷருக்கு மன்னிக்கப்படும்‌” என்று 








68 


இயேசு கூறினார்‌. பவுல்‌ தேவதூஷணம்‌ செய்து குற்றவாளி 
யான போதிலும்‌ மன்னிக்கப்பட்டார்‌ (1 தீமோத்தேயு 1:13, 15). 

எந்த தூஷணமும்‌ மன்னிக்கப்படும்‌ என்று கூறிய பிறகு, 
இயேசு, “ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ 
மன்னிக்கப்படுவதில்லை” (வ. 31ஆ) என்றார்‌. இது பயப்படத்‌ 
தக்கதாய்‌ இருக்கிறதல்லவா? 

அடுத்த வசனத்தில்‌ பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான 
தூஷணத்தைப்‌ பற்றி நாம்‌ இன்னும்‌ அதிகமாகக்‌ கற்றுக்‌ கொள்‌ 
கிறோம்‌: “எவனாகிலும்‌ மனுஷகுமாரனுக்கு விரோதமான 
வார்த்தை சொன்னால்‌ அது அவனுக்கு மன்னிக்கப்படும்‌; 
எவனாகிலும்‌ பரிசுத்த ஆவிக்கு விரோதமாகப்‌ பேசினால்‌, அது 
இம்மையிலும்‌, மறுமையிலும்‌ அவனுக்கு மன்னிக்கப்படுவ 
தில்லை” (வ. 32). 

மன்னிக்க முடியாத பாவம்‌ பற்றி காலங்களினூடே அநேக 
வகையான கொள்கைகள்‌ வடிவாக்கப்பட்டுள்ளன. இது 
விபசாரம்‌ என்று சிலர்‌ கூறினர்‌. இது கொலை என்று சிலர்‌ 
கூறினர்‌. தற்கொலைதான்‌ மன்னிக்க முடியாத குற்றம்‌; ஏனெ 
னில்‌ ஒருவன்‌ தன்னையே கொலை செய்து கொண்டால்‌ அந்தப்‌ 
பாவத்திலிருந்து மனந்திரும்புவதற்கான வாய்ப்பு அவனுக்‌ 
கிருப்பதில்லை என்று ஒரு பொதுவான கொள்கை காலங்களி 
னூடே நிலவி வந்தது. எப்படியிருப்பினும்‌, மன்னிக்க முடியாத 
பாவம்‌ என்பது மன்னிக்கக்‌ கூடாத பாவம்‌ அல்ல. இயேசு, ஒரு 
மனிதன்‌ பாவம்‌ செய்த பிறகு அவன்‌ வாழ்ந்தாலும்‌ மரித்தாலும்‌ 
அப்பாவம்‌ மன்னிக்கப்பட முடியாத நிலையைப்‌ பற்றி இவ்‌ 
விடத்தில்‌ கூறுகிறார்‌. 





இந்தப்‌ பாவம்‌ எது என்று நாம்‌ யூகிக்கத்‌ தேவையில்லை. 
அதைப்பற்றி இயேசுவே கூறியுள்ளார்‌: “பரிசுத்த ஆவியான 
வருக்கு விரோதமாகப்‌ பேசுவதே” அப்பாவமாகும்‌. வசனம்‌ 
28ல்‌ இயேசு “தேவனுடைய ஆவியினாலேயே” பிசாசுகளைத்‌ 
துரத்துவதாக கூறினார்‌. அனால்‌ அவர்‌ பெயெல்செபூலின்‌ வல்ல 
மையினால்‌ பிசாசுகளைத்‌ துரத்துவகாகப்‌ பரிசேயர்கள்‌ கூறினர்‌. 
ஆக, தேவனுடைய ஆவியானவரை, பரிசேயர்கள்‌ பெயெல்‌ 
செபூல்‌ என்றனர்‌. 





“இயேசு இதைப்பற்றித்தான்‌ பேசினாரா” என்று நீங்கள்‌ 


69 


யாரேனும்‌ கேட்கலாம்‌. இதன்‌ இணைவசனப்‌ பகுதியான 
மாற்கு 3ஐ சற்றுப்‌ பாருங்கள்‌. மன்னிக்க முடியாத பாவத்தைப்‌ 
பற்றி அடிப்படை விளக்கங்கள்‌ சிலவற்றை வசனங்கள்‌ 28-29 ல்‌ 
கூறிய பின்பு, 30ம்‌ வசனத்தில்‌ பின்வரும்‌ விளக்கமளிக்கிறார்‌; 





அசுத்த ஆவியைக்‌ கொண்டிருக்கிறான்‌ என்று அவர்கள்‌ 
சொன்னபடியினாலே அவார்‌ இப்படிச்‌ சொன்னார்‌. வேறு 
வார்த்தைகளில்‌ சொல்வதானால்‌, இயேசு பரிசுத்த ஆவியைக்‌ 
கொண்டிருக்கவில்லையென்றும்‌, அவர்‌ அசுத்த ஆவியைக்‌ 
கொண்டிருக்கிறார்‌ என்றும்‌ கூறியதால்‌ பரிசேயர்கள்‌ மன்னிக்க 
முடியாத பாவத்தைச்‌ செய்கார்கள்‌. 

மத்தேயு 12:32க்குத்‌ திரும்புவோம்‌: இயேசு, “அது இம்‌ 
மையிலும்‌, மறுமையிலும்‌ அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை” 
என்று கூறினார்‌. என்றால்‌, மறுமையில்‌ பாவங்கள்‌ மன்னிக்கப்‌ 
படுதல்‌ உண்டென்று பொருள்படுமா? இல்லை. இயேசு, “அப்‌ 
பாவம்‌ என்றென்றும்‌ மன்னிக்கப்‌ படாது” என்று வலியுறுத்திக்‌ 





கூறினார்‌. 

சிலர்‌, பரிசேயர்கள்‌ இந்த மன்னிக்க முடியாத பாவத்தைச்‌ 
செய்யவில்லை; ஆனால்‌ இயேசு பின்வருமாறு கூறியதாக 
எண்ணுகின்றனர்‌: “நான்‌ பூமியிலிருக்கும்‌ போது என்னை 
நீங்கள்‌ மறுதலிக்கலாம்‌. பரிசுத்த ஆவியானவர்‌ வந்து புதிய 
ஏற்பாட்டை வெளிப்படுத்தும்போது அவ்வெளிப்பாட்டை 
நீங்கள்‌ மறுதலித்தால்‌ அது உங்களுக்கு மன்னிக்கப்படாது.” ஒரு 
வேளை இயேசு இதையே கூறியிருக்கலாம்‌. ஆனால்‌ பரிசே 
யர்கள்‌ இப்பாவத்தைச்‌ செய்யவில்லை என்று என்னால்‌ ஏற்றுக்‌ 
கொள்ள முடியவில்லை. நீங்கள்‌ இவ்வசனப்‌ பகுதியை 
இலேசாக வாசித்தாலே, அவர்கள்‌ இப்பாவத்தைச்‌ செய்தது 
விளங்கும்‌. இயேசுவின்‌ வார்த்தைகள்‌ சாதாரண எச்சரிக்கை 
வார்த்தைகள்‌ அல்ல. மத்தேயு 23ல்‌ பரிசேயார்களைப்‌ பற்றிய 
தான இயேசுவின்‌ மதிப்பீட்டைப்‌ பாருங்கள்‌. அவை யாவும்‌ 
இழிவான காரியங்களாகும்‌. 

“எவனாகிலும்‌ மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தை 
சொன்னால்‌ அது அவனுக்கு மன்னிக்கப்படும்‌; எவனாகிலும்‌ 
பரிசுத்த ஆவிக்கு விரோதமாகப்‌ பேசினால்‌ அது இம்மையிலும்‌, 
மறுமையிலும்‌ அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை” என்று 
இயேசு கூறியதன்‌ பொருள்‌ என்ன? 


70 


மத்தேயு 11ம்‌ அதிகாரத்திற்குத்‌ திரும்புவோம்‌: பரிசேயர்கள்‌ 
இயேசுவை போஜனப்‌ பிரியன்‌ என்றும்‌, மதுபானப்‌ பிரியன்‌ 
என்றும்‌ கூறினர்‌. 12ம்‌ அதிகாரத்தில்‌, அவர்‌ ஓய்வுநாளை 
மீறியதாகக்‌ குற்றம்‌ சாட்டினர்‌. வசனம்‌ 12:14ல்‌, “பரிசேயர்‌ 
வெளியே போய்‌, அவரைக்‌ கொலை செய்யும்படி அவருக்கு 
விரோதமாய்‌ ஆலோசனை பண்ணினார்கள்‌.” இவை யாவும்‌ 
இயேசு என்ற மனிகருக்கு எதிரான காரியங்களாகும்‌. இதன்‌ 
பிறகு அவர்கள்‌, இயேசு பிசாசின்‌ வல்லமையினால்‌ பிசாசு 
களைத்‌ துரத்துகிறார்‌ என்றனர்‌ (வ. 24). அப்பொழுதுதான்‌ 
இயேசு, “நீங்கள்‌ மிகவும்‌ மோசமாகிவிட்டீர்கள்‌; இப்பொழுது 
நீங்கள்‌ என்னை மட்டும்‌ எதிர்க்கவில்லை; என்னிடத்தில்‌ உள்ள 
தேவ வல்லமையை, சாத்தானுடைய வல்லமை என்று தூஷிக்‌ 
கிறீர்கள்‌. இகை நான்‌ தேவனுடைய ஆவியினால்‌ செய்கின்‌ 
றேன்‌, ஆனால்‌ நான்‌ அசுத்த ஆவியினால்‌ இகைச்‌ செய்வதாக 
நீங்கள்‌ கூறுகிறீர்கள்‌. பரிசுத்த ஆவியை, சாத்தான்‌ என்று நீங்கள்‌ 
கூறுவது உங்கள்‌ இருதய கடினத்தையும்‌, ஆவிக்குரிய நிலையில்‌ 
நீங்கள்‌ மனந்திரும்ப இயலாத நிலையை அடைந்ததையும்‌ 
காட்டுகின்றது!” 

அந்தத்‌ தனி நபர்கள்‌ செய்த இந்தக்‌ குறிப்பிட்ட பாவத்தை 
இன்றைய நாட்களில்‌ நீங்கள்‌ செய்ய முடியாது. அன்று போல 
இன்று இயேசு இப்பூமியில்‌ நடந்து, அற்புதங்களைச்‌ செய்வ 
தில்லை. எனவே அவரைச்‌ சுட்டிக்காட்டி நீர்‌ பெயெல்செபூ 
லின்‌ வல்லமையால்‌ அற்புதங்கள்‌ செய்கிறீர்‌ என்று நாம்‌ கூற 





முடியாது, எனவே அக்குறிப்பிட்ட பாவத்தை நீங்கள்‌ செய்ய 
முடியாது. ஒருவேளை, யூதர்கள்‌ செய்த அதே பாவத்தை நீங்கள்‌ 
செய்ததாக ஒரு எண்ணம்‌ உங்களுக்கு இருந்ததென்றால்‌, அதை 
மறந்துவிடுங்கள்‌; ஏனென்றால்‌ அப்படிப்பட்ட பாவத்தை 
நீங்கள்‌ செய்ய முடியாது. 








பொதுவான இப்பாவத்தை நீங்கள்‌ செய்ய முடியாதென்‌ 
றாலும்‌, இதன்‌ வகையைச்‌ சேர்ந்த சில பாவங்களை செய்யக்‌ 
கூடும்‌. மறுபடியும்‌ மாற்கு 3ம்‌ அதிகாரத்திற்குத்‌ திரும்புவோம்‌. 
வசனம்‌ 29ல்‌ “ஒருவன்‌ பரிசுத்த ஆவிக்கு விரோதமாகத்‌ தூஷ 
ணம்‌ சொல்வானாகில்‌, அவன்‌ என்றென்றைக்கும்‌ மன்னிப்‌ 
படையாமல்‌, நித்திய பாவத்திற்கான குற்ற உணர்வுள்ள 
வனாயிருப்பான்‌” என்று கூறப்படுகிறது. இவ்வசனப்பகுதி 


71 


குறிப்பிட்ட நித்திய பாவத்தின்‌ குற்ற உணர்வைப்‌ பற்றிக்‌ 
கூறாமல்‌, நித்திய பாவத்தின்‌ குற்ற உணர்வை” அடைவான்‌ 
என்று கூறுவதாயுள்ளது. சில பாவங்கள்‌ நித்திய பாவங்‌ 
களாகும்‌. சில பாவங்கள்‌ என்றைக்கும்‌ விடமுடியாதவை 
யாகும்‌; சில பாவங்கள்‌ என்றென்றும்‌ மன்னிக்க முடியாதவை 
யாகும்‌. 
யோவான்‌ தமது முதலாம்‌ நிருபத்தில்‌ இவ்வகையான 
பாவத்தைப்‌ பற்றி பேசுறொர்‌: 
மரணத்துக்கு ஏதுவல்லாக பாவத்தைத்‌ கன்‌ சகோதரன்‌ 
செய்ய ஒருவன்‌ கண்டால்‌, அவன்‌ வேண்டுதல்‌ செய்யக்‌ 
கடவன்‌; அப்பொழுது அவனுக்கு ஜீவனைக்‌ கொடுப்பார்‌; 
யாருக்கென்றால்‌, மரணத்துக்கு ஏதுவல்லாக பாவத்தைச்‌ 
செய்தவர்களுக்கே; மரணத்துக்கு ஏதுவான பாவமுண்டு 
அதைக்‌ குறித்து வேண்டுதல்செய்ய நான்‌ சொல்லேன்‌. 
அநீதியெல்லாம்‌ பாவந்தான்‌; என்றாலும்‌ மரணத்துக்கு 
ஏதுவல்லாக பாவமுமுண்டு (1 யோவா. 5:16-12). 





“மரணத்துக்கேதுவான பாவம்‌” என்ற பதத்தைக்‌ கவனியுங்கள்‌. 
நீங்கள்‌ பாவம்‌ செய்தால்‌, எதிர்கொள்ள வேண்டியது மரணம்‌ 
என்ற ஒன்றுதான்‌. (மத்தேயு 12ஐப்‌ போலவே இதுவும்‌ 
பயப்படத்தக்கதாய்‌ இருக்கிறதல்லவா?) 

“மரணத்துக்கு ஏதுவான பாவம்‌” என்றால்‌ என்ன? “நித்திய 
பாவம்‌” என்றால்‌ என்ன? நாம்‌ அடுத்த பகுதிக்குச்‌ செல்வோம்‌. 


தெளிவான முன்‌ மொழிதல்‌ 
(மத்தேயு 12:33-35) 

“மத்தேயு 12ன்‌ அடுத்த பகுதியில்‌, நாம்‌ “தெளிவான முன்‌ 
மொழிதலை” காண்கிறோம்‌. 

பரிசுத்த அவிக்கு விரோதமாய்‌ சிலர்‌ பேசுவதைப்‌ பற்றிய 
தமது கூற்றுக்குப்‌ பிறகு இயேசு தமது விருப்பத்திற்குரிய 
விளக்கத்தைத்‌ தருகின்றார்‌: “மரம்‌ நல்லதென்றால்‌, அதன்‌ 
கனியும்‌ நல்லதென்று சொல்லுங்கள்‌; மரம்‌ கெட்டதென்றால்‌, 
அதன்‌ கனியும்‌ கெட்டதென்று சொல்லுங்கள்‌; மரமானது 
அதன்‌ கனியினால்‌ அறியப்படும்‌” (வ. 33). அவர்‌, “நீங்கள்‌ எனது 
குணத்தை எனது கனிகள்‌ மற்றும்‌ எனது வாழ்க்கையினால்‌ 


72 


அறியலாம்‌. நான்‌ ஜனங்களைக்‌ குணப்படுத்துகிறேன்‌, ஜனங்‌ 
களுக்கு உதவி செய்கிறேன்‌, பிசாசுகளைக்‌ துரத்துகிறேன்‌. எனது 
கனி நல்லதென்பதால்‌ எனது இயல்பும்‌ நல்லதென்று அறிய 
லாம்‌. ஆனால்‌ பரிசேயருடைய நிலை என்ன? அவர்களது 
வாழ்க்கையின்‌ கனிகள்‌ கெட்டதாயிருப்பதால்‌, அவர்கள்‌ 
கெட்டவர்களே” என்று கூறினார்‌. 
பெயெல்செபூலின்‌ வல்லமையினால்‌ இயேசு அசுத்த ஆவி 
களைத்‌ துரத்துகிறார்‌ என்று பரிசேயர்‌ சொன்ன ஒரு குற்றச்‌ 
சாட்டை மட்டும்‌ வைத்து இயேசு பேசவில்லை என்பதைக்‌ 
கவனியுங்கள்‌. மாறாக, பரிசேயார்களின்‌ வாழ்க்கை முறை முழு 
வதையும்‌ வைத்து அவர்கள்‌ எப்படிப்பட்ட வர்கள்‌ என்று கூறி 
னார்‌! 
வசனங்கள்‌ 34 மற்றும்‌ 35ல்‌ அவர்‌ தொடர்ந்து கூறுகிறார்‌: 
விரியன்பாம்புக்‌ குட்டிகளே (பரிசேயர்களைப்‌ பற்றி 
இயேசுவும்‌, யோவானும்‌ இவ்விதமாகவே பேசினர்‌”), நீங்கள்‌ 
பொல்லாதவர்களாயிருக்க, நலமானவைகளை எப்படிப்‌ 
பேசுவீர்கள்‌? இருதயத்தின்‌ நிறைவினால்‌ வாய்‌ பேசும்‌. நல்ல 
மனுஷன்‌ இருதயமாயெ நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவை 
களை எடுத்துக்‌ காட்டுகிறான்‌, பொல்லாத மனுஷன்‌ பொல்‌ 
லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்துக்‌ 
காட்டுகிறான்‌. ” 
பரிசேயார்கள்‌ தேவதூஷணமாய்ப்‌ பேசினார்கள்‌, ஆனால்‌ இந்த 
தேவதூஷணமான வார்த்தைகள்‌ எங்கிருந்து உண்டாயின? 
அவ்வார்த்தைகள்‌ அவர்களின்‌ இருதயங்களிலிருந்து உண்டா 
யின. இயேசு அவர்களின்‌ இருதயங்களை அறிந்திருந்தார்‌ 
என்பதை நினைவு கூருங்கள்‌ (வ. 25). அவர்கள்‌ பேசின சில 
வார்த்தைகளை பற்றி மாத்திரம்‌ இயேசு கூறவில்லை. ஆனால்‌ 
அவர்களின்‌ இருதயங்களின்‌ நிலை பற்றி இயேசு குறிப்‌ 
பிட்டார்‌. 
மத்தேயுவின்‌ அடுத்த அதிகாரத்தை ஒரு பார்வையிடுங்கள்‌: 
13ம்‌ அதிகாரம்‌ விதைப்பவன்‌ உவமையுடன்‌ தொடங்குகிறது. 
முதலாவதாக இவ்வுவமையில்‌ இயேசு, வசனமாகிய விதை 
முளைக்க முடியாத கடினமான பாதை நிலத்தைக்‌ குறிப்‌ 
பிடுகிறார்‌. இவ்விதமாய்‌ பறவைகள்‌ (சாத்தான்‌) வந்து கொத்திப்‌ 
போகும்வரை வசனமாகிய விதை அங்கேயே கிடந்தது. 
பரிசேயா்களின்‌ இருதயம்‌ வசனத்தை ஏற்றுக்‌ கொள்ளாத 
நிலையில்‌ இருப்பதை இயேசு இவ்விதமாய்‌ விளக்கினார்‌. 
73 


இதற்குச்‌ சற்றுப்பின்னர்‌, இயேசு பின்வருமாறு கூறுகிறார்‌: 


இந்த ஜனங்கள்‌ கண்களினால்‌ காணாமலும்‌, காதுகளினால்‌ 
கேளாமலும்‌, இருதயத்தினால்‌ உணர்ந்து மனந்திரும்பாலும்‌, 
நான்‌ அவர்களை ஆரோக்கியமாக்காமலும்‌ இருக்கும்படியாக 
அவர்கள்‌ இருதயம்‌ கொழுத்திருக்கிறது; காதால்‌ மந்தமாய்க்‌ 
கேட்டு தங்கள்‌ கண்களை மூடிக்‌ கொண்டார்கள்‌ என்பதே 


(மத்தேயு 13:15). 


இயேசு பரிசேயார்களைப்‌ பற்றிப்‌ பேசிக்கொண்டிருந்தார்‌. 
அவர்கள்‌ பேசின சில வார்த்தைகளைப்‌ பற்றியல்ல மாறாக, 
அவர்களுடைய இருதயங்களின்‌ நிலை பற்றிப்‌ பேசினார்‌. அவ்‌ 
வார்த்தைகள்‌, அவர்களின்‌ இருதய கடினத்கைக்‌ குறிப்பிடுவதா 
யிருந்தன. அவர்கள்‌ மறுபடி, மறுபடி அவருக்கு எதிராகப்‌ 
பேசிக்கொண்டிருந்தனர்‌. இருப்பினும்‌ இயேசு விசேஷமான 
இந்த மும்மடங்கு அற்புதத்தைச்‌ செய்தபோது அதை சாத்தா 
னால்‌ செய்தார்‌ என்று அவர்கள்‌ கூறினபோது, அவர்கள்‌ 
சந்தேகத்திற்டெ மின்றி, மனந்திரும்ப இயலாத நிலையை 
அடைந்து விட்டதாக இயேசு கூறினார்‌. எனவே அவர்கள்‌ 
மன்னிக்கப்படக்‌ கூடாதிருந்தது. 

நீங்கள்‌ மனந்திரும்புறெ எந்தப்‌ பாவமும்‌ உங்களுக்கு 
மன்னிக்கப்படக்கூடும்‌ என்பதை நான்‌ மிகவும்‌ வலியுறுத்திக்‌ 
கூற இயலாது. தேவனைக்‌ குறித்து மிகக்‌ கொஞ்சமாகவும்‌, மனு 
ஷரைக்‌ குறித்து அதிகமாகவும்‌ ஒரு தனி நபர்‌ பேசினால்‌ அது 
தேவனால்‌ மன்னிக்கக்‌ கூடாததாயுள்ளது. இதைத்‌ தனி நபர்‌ 
எவரும்‌ செய்யக்‌ கூடும்‌. தேவன்‌ நீங்கள்‌ மனந்திரும்புகிற எந்தப்‌ 
பாவத்தையும்‌ மன்னிக்கக்‌ கூடும்‌. 





பரிசேயருடைய இருதயம்‌ கடினமடைந்தது போலவே உங்‌ 
கள்‌ இருதயங்களும்‌ கடினமடையக்‌ கூடும்‌ என்ற உண்மை 
நிலை நிற்றெது. பாவத்திலிருந்து மனந்திரும்பாத ஒரு நிலையை 
நீங்கள்‌ அடையக்‌ கூடும்‌. ஜெபத்துடனும்‌, ஜாக்கிரதை 
யுடனும்‌ எபிரெயர்‌ 6:4-6ஐக்‌ கவனியுங்கள்‌: 





ஏனெனில்‌, ஒருதரம்‌ பிரகாசிப்பிக்கப்பட்டும்‌, பரம ஈவை 
ருசிபார்த்தும்‌, பரிசுத்த ஆவியைப்‌ பெற்றும்‌, தேவனுடைய 
நல்வார்த்தையையும்‌ இனிவரும்‌ உலகத்தின்‌ பலன்களையும்‌ 
ருசிபார்த்தும்‌, மறுதலித்துப்போனவர்கள்‌, தேவனுடைய 
குமாரனைத்‌ தாங்களே மறுபடியும்‌ சிலுவையில்‌ அறைந்து 
அவமானப்படுத்துகிறபடியால்‌, மனந்திரும்புகிறதற்கேதுவாய்‌ 


74 


அவர்களை மறுபடியும்‌ புதுப்பிக்கிறது கூடாத காரியம்‌. 


இந்த முக்கியமான வசனத்தைக்‌ கவனியுங்கள்‌: “மனந்திரும்பு 
கிறதற்கேதுவாய்‌ அவர்களை மறுபடியும்‌ புதுப்பிக்கிறது கூடாத 
காரியம்‌. இந்நிலையை அடைவது சாத்தியமே. நீங்கள்‌ 
சுவிசேஷத்தை மறுதலிக்க முடியும்‌, உங்களுக்கு உதவுபவரை 
நீங்கள்‌ எதிர்க்க முடியும்‌, நீங்கள்‌ இப்படிச்‌ செய்யும்‌ ஒவ்வொரு 
தடவையும்‌, உங்கள்‌ இருதயம்‌ இன்னும்‌ சற்று அதிகமாய்க்‌ 
கடினமடைகிறது (உணர்வற்று, இறுகிப்‌ போகிறது) - இது 
ஆவிக்குரிய நிலையில்‌ மனந்திரும்ப முடியாத நிலைவரை 
சென்று விடுகிறது. 

எபிரெய எழுத்தாளர்‌ இவ்விதமாய்‌ எச்சரிக்கிறார்‌: 
“அகையால்‌, பரிசுத்த ஆவியானவர்‌ சொல்லுகிறபடி யே: இன்று 
அவருடைய சத்தத்தைக்‌ கேட்பீர்களாகில்‌, ... உங்கள்‌ 
இருதயங்களைக்‌ கடினப்‌ படுத்தாதிருங்கள்‌” (3:7-8ஆ). 


முடிவுரை 

நான்‌ மறுபடியும்‌ கூறுகின்றேன்‌: இவ்வகையான பாவத்தை 
நீங்கள்‌ செய்திருப்பதாய்க்‌ கவலைப்பட்டால்‌, நீங்கள்‌ இப்‌ 
பாவத்தைச்‌ செய்யவில்லை. ஏனென்றால்‌, உங்கள்‌ இருதயம்‌ 
இன்னும்‌ மென்மையாகவே, பாவம்‌ பற்றிய கவலையுணர்வு 
கொண்ட தாகவே இருக்கிறது. 

ஆனால்‌ பின்‌ வருவது பற்றி நாம்‌ விழிப்புணர்வுடன்‌ இருக்க 
வேண்டும்‌: நாம்‌ பிடிவாதமாக பாவத்திலே ஏதோ ஒரு 
பாவத்தில்‌-நிலை நின்றுகொண்டு, “நான்‌ யாரைப்பற்றியும்‌, 
அவர்கள்‌ சொல்வதைப்பற்றியும்‌ கவலைப்படுவதில்லை, நான்‌ 
இதை விரும்புகிறேன்‌ எனவே இகைக்‌ தொடர்ந்து செய்யப்‌ 
போகிறேன்‌” என்று கூறுவோமேயாகில்‌-நமது இருதயம்‌ 
இன்னும்‌ அதிகக்‌ கடினமாகும்‌. இவ்வாறு நடக்க நாம்‌ அனு 
மதித்து விட்டால்‌, நாம்‌ மனந்திரும்பிக்‌ குணப்பட இயலாத ஒரு 
நிலையை அடையக்‌ கூடும்‌. வேதம்‌ இதில்‌ தெளிவாயிருக்கிறது. 
நாம்‌ மனந்திரும்பாவிட்டால்‌ மன்னிப்படைய முடியாது. 

இயேசுவைப்போல, நீங்களும்‌ நானும்‌ இருதயங்களை 
உற்று நோக்க இயலாது. ஒருவர்‌ எப்பொழுது இந்நிலையை 
அடைகிறார்‌ என்று நீங்களும்‌, நானும்‌ முடிவு செய்ய இயலாது; 


75 


ஆனால்‌ தேவன்‌ இதை அறிவார்‌. இது நடக்கும்போது தேவன்‌ 
அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக்‌ கொடுத்துவிடுகிறார்‌ (ரோமர்‌ 
1:24). இது எவ்வளவு பரிதாபமான நிலை!” நமது இருதயங்‌ 
களை மென்மையாகக்‌ காத்துக்கொள்ள தேவன்‌ எப்போதும்‌ 
நமக்கு உதவுவாராக! 


குறிப்புகள்‌ 

ஒரு வகுப்பு அல்லது பிரசங்கத்தில்‌, ஜனங்கள்‌ கைகளை உயர்த்தும்படி 
கேட்கலாம்‌. “மாற்கு 3ம்‌ இதே சம்பவத்தைக்‌ கூறுகிறது. லூக்காவிலும்‌ இது 
காணப்படுகிறது. ஆனால்‌ லூக்காவில்‌ நாம்‌ இங்கு காண வேண்டிய விளக்கம்‌ இந்தச்‌ 
சம்பவத்தில்‌ இல்லாமல்‌ வேறு அநேக இடங்களில்‌ உள்ளது - லூக்கா 12:10. 
கொலோசெயர்‌ 2:14-15; வெளி.12:10-11. *“A॥” என்ற பதத்திற்கு ஏற்ற வார்த்தை 
கிரேக்க மொழியில்‌ கிடையாது. அதில்‌ உறுதிச்‌ சார்படைச்‌ சொற்கள்‌ 
எதுவுமேயில்லை (“%” என்றே மொழிபெயர்க்கப்‌ பட்டிருக்கும்‌) இந்தப்‌ பகுதி, 
“நித்திய பாவம்‌ செய்த குற்றவுணர்வு” என்று மொழி பெயர்க்கப்பட்டிருக்கலாம்‌. 
இது “நித்தியம்‌” என்ற வார்த்தையால்‌ குறிக்கப்‌ பட்டதாய்‌ இருக்கும்‌. “மத்தேயு 23:33. 
“இது ஒரு பிரசங்கமாகப்‌ பயன்பட்டால்‌, இதோ ஒரு நல்ல முடிவுரை: “நாங்கள்‌ 
அழைப்பின்‌ பாடல்‌ ஒன்றைப்‌ பாடப்‌ போகிறோம்‌. அழைப்பின்‌ பாடல்‌ என்பது 
அபாயகரமானது; ஏனெனில்‌ அதற்கு இணங்க வேன்டியவர்கள்‌ இணங்குவதில்லை, 
அவரது இருதயம்‌ இன்னும்‌ கடினமாகிறது. ஆனால்‌ அடுத்த முறை வரும்போது 
இணங்குவது இன்னும்‌ அதிக கடினமாகிவிடும்‌. நீங்கள்‌ இன்னும்‌ மென்மையான 
மனச்சாட்சி உள்ளவர்களாய்‌ இருக்கிறீர்கள்‌ என்று நம்புகிறேன்‌, ஜெபிக்கிறேன்‌, 
தயவு செய்து உங்கள்‌ இருதயங்களைக்‌ கடினப்படுத்தாகூர்கள்‌. ” 





76 


தனக்குண்டான 
எல்லாவற்றையும்‌” 
[மத்‌] 15: 44-46] 


பிரசங்கம்‌ பண்ணுகிற நம்மில்‌ அநேகர்‌, சிறிய சத்தியம்‌ 
ஒன்றை எடுத்து அதை ஒரு பெரிய பிரசங்கமாக விவரிக்கக்‌ 
கூடிய திறமையைப்‌ பெற்றுள்ளோம்‌. இதற்கு மாறாக, இயேசு, 
பிரம்மாண்டமான சத்தியங்களை சிறிய, வல்லமையுள்ள 
கூற்றுக்களில்‌ அடக்கிக்‌ கூறியுள்ளார்‌. 
இப்பாடத்தில்‌, மூன்றே வசனங்களில்‌, இயேசுவின்‌ சுருக்க 
மான, வல்லமை வாய்ந்த கூற்றுக்களைக்‌ கற்றுக்‌ கொள்வோம்‌: 
அன்றியும்‌, பரலோக ராஜ்யம்‌ நிலத்தில்‌ புதைந்திருக்றெ 
பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது; அதை ஒரு மனுஷன்‌ 
கண்டு, மறைத்து, அதைப்‌ பற்றிய சந்தோஷத்தினாலே போய்‌, 
தனக்கு உண்டான எல்லாவற்றையும்‌ விற்று, அந்த நிலத்தைக்‌ 
கொள்ளுகிறான்‌. 
மேலும்‌, பரலோக ராஜ்யம்‌ நல்ல முத்துக்களைத்‌ தேடுகிற 
வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன்‌ விலையுயர்ந்த 
முத்தைக்‌ கண்டு, போய்‌, தனக்குண்டான எல்லாவற்றையும்‌ 
விற்று, அதைக்‌ கொள்ளுகிறான்‌ (மத்‌ 13:44-46). 


இராஜ்யத்தின்‌ மதிப்பு 

மறைந்துள்ள புதையலின்‌ உவமை 

மத்தேயு 13:44, “பரலோக ராஜ்யம்‌ நிலத்தில்‌ புதைந்திருக்‌ 
கிற பொக்கிஷத்துக்கு ஓப்பாயிருக்றெது” என்ற வார்த்தை 
களோடு தொடங்குகிறது. ஒரு பொக்கிஷத்தை நிலத்தில்‌ 
மறைத்து வைப்பதென்பது நமக்கு புதுமையானதாய்த்‌ தோன்ற 
லாம்‌. ஆனால்‌ இயேசு இதைச்‌ சொன்ன போது, நேரில்‌ 
கேட்டவர்கள்‌ தங்கள்‌ தலையை அசைத்து ஆமோதித்திருக்கக்‌ 


77 


கூடும்‌. அந்த நாட்களில்‌ ஒருவர்‌ தமது பணம்‌ அல்லது விலை 
உயர்ந்த பொருட்களை வங்கியில்‌! இட்டு வைத்துப்‌ பின்‌ அதை 
எடுக்கச்‌ செல்லும்‌ நேரத்தில்‌ அந்த வங்கியே இல்லாமல்‌ போகும்‌ 
சூழ்நிலைகள்‌ இருந்தன. எனவே அநேகர்‌, தங்கள்‌ விலையு 
யர்ந்த சொத்துக்களை நிலத்தில்‌ புதைத்து வைத்தனர்‌ (மாற்கு 
25:18ல்‌ ஒரு தாலந்து பெற்றவனும்‌ இதையே செய்தான்‌). 
அநேகர்‌ தங்கள்‌ சொத்துக்களை நிலத்தில்‌ புதைத்து 
வைப்பதற்கு வேறொரு காரணமும்‌ இருந்தது. எந்நேரமும்‌ 
பகைவர்கள்‌ வந்து தாக்கக்‌ கூடிய சூழ்நிலை அன்றைக்கு 
அங்கிருந்தது. எகிப்துக்கும்‌, மெசொப்பொத்தாமியாவிற்கும்‌ 
இடையில்‌ பலஸ்தன தேசம்‌ அமைந்திருந்தது. கடந்த நாட்‌ 
களில்‌, படையெடுத்துச்‌ செல்லும்‌ சேனைகள்‌ இத்தேசத்தின்‌ 
வழியாக மிக அதிர்வுடன்‌ செல்வதுண்டு. பலஸ்தனத்தைக்‌ 
காட்டிலும்‌, அதிகமாக வேறு எந்த நாட்டிலும்‌ யுத்தங்கள்‌ 
நடைபெற்றதில்லை. அங்கிருந்த அநேக செல்வந்தர்கள்‌ தங்கள்‌ 
செல்வங்களை மூன்று பங்காக்கி, இவ்வித யுத்தங்களுக்குத்‌ 
குங்களை ஆயத்தம்‌ செய்து கொண்டனர்‌. முதல்‌ பங்கை 
நடைமுறை வியாபாரத்திற்காக வைத்துக்கொள்வர்‌. இரண்டா 
வது பங்கை நகைகள்‌, தங்கக்‌ கட்டிகளாக மாற்றி வைத்து, 
சுலபமாய்‌ எடுத்துக்‌ கொண்டு போக வைத்திருப்பார்‌. அடிமை 
களாகப்‌ பிடி பட்டுப்‌ போகும்‌ போது இவைகளைக்‌ தங்களுடன்‌ 





எடுத்துச்‌ செல்வர்‌, மூன்றாவது பாகத்தைப்‌ பூமியில்‌ அவர்கள்‌ 
புதைத்து வைத்தனர்‌. யுத்தம்‌ முடிந்து திரும்ப வரும்போது 
இந்தப்‌ பங்கே அவர்களது நடைமுறை முதலீடாக இருக்கும்‌. 
சில சமயங்களில்‌ இவர்களில்‌ அநேகர்‌ திரும்பி வராமலே போய்‌ 
விடுவதுண்டு, இவ்விதமாய்‌ பலஸ்கீனதேசத்தில்‌ எங்கும்‌, 
பூமியில்‌ புதையல்கள்‌ இருந்தன. 

இயேசுவின்‌ உவமை மறைந்துள்ள பொக்கிஷத்தைப்‌ 
பற்றியதாகும்‌. மறைந்துள்ள பொக்கிஷம்‌ என்ற கருத்து நமக்‌ 
குப்‌ புதுமையாகத்‌ தோன்றலாம்‌. உலகத்தில்‌ ஒவ்வொரு பகுதி 
யிலும்‌ மறைந்துள்ள பொக்கிஷங்களைப்‌ பற்றிய மாபெரும்‌ 
பாரம்பரியக்‌ கதைகள்‌ நிலவி வருகின்றன-கடற்கொள்ளை 
யரின்‌ பொக்கிஷங்கள்‌, அல்லது காணாமற்‌ போன தங்கச்‌ 
சுரங்கங்கள்‌ போன்றவைகளைப்‌ பற்றி இவை கூறுகின்றன. 
சமீபத்தில்‌ டெக்ஸாஸில்‌ உள்ள வேகோவைச்‌ சேர்ந்த இரு 


78 


மனிதர்கள்‌, அவர்கள்‌ பகுதியில்‌ ஜெஸ்ஸி ஜேம்ஸ்‌” என்பவர்‌ 
ஒரு பெட்டி நிறைய பணம்‌ மற்றும்‌ மதிப்பு வாய்ந்த பொருட்‌ 
களைப்‌ புதைத்து வைத்திருப்பதாக நம்பினர்‌. ஒரு தொலைக்‌ 
காட்சி நிகழ்ச்சியில்‌, அவர்கள்‌ புல்டோஸர்‌ ஒன்றிற்கு எங்கு 
தோண்ட வேண்டும்‌ என்று கூறி மேற்பார்வையிட்டது 
காட்டப்பட்டது. இந்தத்‌ தோண்டும்‌ திட்டத்தில்‌ அவர்கள்‌ 
140,000 டாலர்கள்‌ (சுமார்‌ 67 இலட்சம்‌ ரூபாய்‌) செலவிட்டும்‌, 
அவர்களால்‌ பூமியில்‌ ஒரு பெரிய பள்ளத்தைத்தான்‌ மற்றவர்‌ 
களுக்குக்‌ காட்ட முடிந்தது!” 

எப்படியிருப்பினும்‌ இயேசுவின்‌ இவ்வுவமையானது 
புதைந்துள்ள பொக்கிஷத்தைப்‌ பற்றியது அல்ல; மாறாக 
கண்டுபிடிக்கப்பட்ட பொக்கிஷத்தைப்‌ பற்றியதாகும்‌: 
“... அதை ஒரு மனுஷன்‌ கண்டு, மறைத்து, அதைப்பற்றிய 
சந்தோஷத்தினாலே போய்‌, தனக்கு உண்டான எல்லா 
வற்றையும்‌ விற்று, அந்த நிலத்தைக்‌ கொள்ளுகிறான்‌” (வ. 44 ஆ). 

இந்த மனிதன்‌ ஏழையாயிருந்தான்‌ என்று நாம்‌ எண்ண 
முடியும்‌. அவன்‌ உழைத்துக்‌ கொண்டிருந்த நிலம்‌ அவனுடைய 
குல்ல. அவன்‌ ஒரு சாதாரண தொழிலாளி; அவன்‌ உழைத்த 
நிலம்‌ அவனுடைய எஜமானுடையது. அந்தக்‌ காட்சி பின்‌ வரு 





மாறு அமைந்திருக்கக்‌ கூடும்‌: அந்த மனிதன்‌ மெதுவாய்ச்‌ 
சென்று, அந்த நிலத்தில்‌ குழி பறித்து அல்லது உழுது கொண்டி 
ருந்தான்‌. அவன்‌ முகத்தில்‌ நம்பிக்கையில்லை, நேற்றைப்‌ 
போலவே இன்றும்‌ இருந்தது, இன்று போலவே நாளையும்‌ 
இருக்கும்‌. அவனது வாழ்க்கை முடிவில்லாத சக்கரம்‌ போல 
கடின உழைப்புள்ளதாயிருந்தது, கனவற்ற உறக்கம்‌, கடின 
உழைப்பு, கனவற்ற உறக்கம்‌ இப்படிச்‌ சென்றது. 





அந்த நாளில்‌, எப்படியிருப்பினும்‌, அவனுடைய ஆயுதம்‌ 
பூமிக்குள்‌ சென்ற போது “கடக்‌?” என்ற ஒலி கேட்டது. 
“ஏதேனும்‌ பாறையாயிருக்கலாம்‌”” என்று அவன்‌ முதலில்‌ 
நினைத்தான்‌. அவனது எஜமான்‌ எல்லாப்‌ பாறைக்‌ கற்களையும்‌ 
தோட்டத்‌ திலிருந்து அப்புறப்படுத்தக்‌ கூறியிருந்ததால்‌, அவன்‌ 
முணு முணுத்துக்‌ கொண்டே மண்ணைத்‌ தன்‌ கைகளினால்‌ 
வாரினான்‌. மண்ணுக்குள்‌ இருந்த பொருள்‌ பாறையைப்‌ போல்‌ 
இல்லை, அது சம சதுரமாக இருந்தது. அவன்‌ இதயம்‌ பட 


79 





படக்க அந்தப்‌ பெட்டியின்‌ மேல்‌ ஒட்டியிருந்த மண்ணைத்‌ 
துடைத்‌ தெறிந்தான்‌. அந்தப்‌ பெட்டியைத்‌ திறந்த போது, அது 
காசுகள்‌ மற்றும்‌ நகைகள்‌ நிறைந்து அவன்‌ கற்பனைக்கும்‌ 
எட்டாத ஒரு பெரிய பொக்கிஷமாயிருந்தது. 

அவன்‌ சுற்றிலும்‌ பார்த்தான்‌; அருகில்‌ ஒருவருமில்லை, 
உடனே பெட்டியை மூடி நிலத்தில்‌ மறுபடி மறைத்து 
வைத்தான்‌; “நான்‌ என்ன செய்ய வேண்டும்‌?” என்று தனக்குள்‌ 
கேட்டுக்‌ கொண்டான்‌. பின்பு “நான்‌ என்ன செய்ய வேண்டு 








மென்று எனக்குத்‌ தெரியும்‌!” என்று கூறினான்‌. 

தனது ஆயுதத்தை நிலத்திலேயே விட்டுவிட்டு, வீட்டுக்குச்‌ 
சென்று அங்குள்ள விற்கக்‌ கூடிய பொருள்களை எல்லாவற்றை 
யும்‌ ஒன்று சேர்த்தான்‌. அவன்‌ மனைவி தனது தாயார்‌ கொடுத்த 
ஒரே ஒரு மதிப்புள்ள நகையாகிய கழுத்துச்‌ சங்கலி ஒன்றை 
அணிந்தவளாய்‌, அவனிருந்த அறைக்குள்‌ வந்தாள்‌. அவளு 
டைய கழுத்திலிருந்து அந்தச்‌ சங்கலியைப்‌ பறித்தான்‌. அவன்‌ 
மனைவி பெருமூச்சு விட்டு, “என்ன செய்கிறாய்‌ நீ? உனக்குப்‌ 
பைத்தியமா?” என்று கேட்கிறாள்‌. 








அவன்‌ அவளைப்‌ பார்த்துச்‌ சிரித்து, “நான்‌ இதை விற்கப்‌ 
போகிறேன்‌” என்றான்‌. 

“விற்றுக்‌ கொள்‌; ஆனால்‌ அது ஒன்று தான்‌ என்னிடமுள்ள 
நகையாகும்‌.” 

அவன்‌ கதவண்டையில்‌ புறப்பட்டுச்‌ சென்று, “பெண்ணே! 
விரைவில்‌ நீ நகைகளால்‌ மூடப்படுவாய்‌!” என்றான்‌. 

“நிச்சயமாக” என்று அவள்‌ தனது உடையைச்‌ சுட்டிக்‌ 
காட்டி, “இந்த அழகான சேலைக்கு அது ரொம்பவும்‌ நன்றா 
யிருக்கும்‌!” என்று சொன்னாள்‌. 

அவளது சுடு சொற்களை அவன்‌ கேட்கவில்லை, தனது கை 
யில்‌ நகையுடன்‌, சாலைக்குச்‌ சென்று, தனது ஆட்டையும்‌, 
சாமான்கள்‌ ஏற்றியிருந்த கழுதையையும்‌ பின்பற்றிப்‌ 
போனான்‌. அவனுக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும்‌ விரை 
விலேயே விற்றுவிட்டான்‌. கடை சியில்‌ அந்த நிலத்தை வாங்கிய 
பின்‌, “இப்போது இது என்னுடையது; உண்மையாகவே என்னு 
டையது” என்று சந்தோஷப்பட்டான்‌. 

இக்கதையின்‌ நீதி, சட்டம்‌ மற்றும்‌ ஒழுங்குமுறை இவை 
பற்றி ஆழ்ந்து சிந்தித்துக்‌ கொண்டிருக்க வேண்டாம்‌. அந்த 





80 


மனிதன்‌ செய்தது சரியா தவறா என்று நாம்‌ அறியோம்‌. யூதமத 
போதகர்களின்‌ சட்டம்‌, புதையலைக்‌ கண்டவனுக்கு அந்நிலம்‌ 
சொந்தமாயிருந்தால்‌, புதையலும்‌ சொந்தம்‌ என்ற உரிமையைத்‌ 
தந்திருந்தது. இது சரியாய்‌ நடந்ததா இல்லையா என்ற விவாதம்‌ 
இவ்வுவமையின்‌ பாடத்தை எவ்விதத்திலும்‌ தடை செய்வ 
தில்லை. இயேசுவின்‌ ஒவ்வொரு உவமையும்‌ ஒரு முக்கிய சத்தி 
யத்தைப்‌ போதித்தன.” இதன்‌ ஒவ்வொரு அம்சத்தையும்‌ நடை 
முறையில்‌ பார்ப்பதை விட்டு இயேசு நமது சிந்தையில்‌ நிறுத்த 
முற்படும்‌ பிரதான எண்ணத்தைக்‌ காண வேண்டியது அவசிய 
மாகும்‌. 





மறுபடியுமாக இந்த ஒரு வசன உவமையைக்‌ கவனித்தர்‌ 
களேயாயின்‌, இதில்‌ அந்த மனிதனுக்கல்ல, புதையலுக்கே முக்‌ 
கியத்துவம்‌ தரப்பட்டுள்ளதை அறியலாம்‌. “பரலோக ராஜ்யம்‌ 
..புதையலுக்கு ஒப்பாயிருக்கிறது.”” இயேசு, பரலோக 
ராஜ்யத்தை, மிகவும்‌ அதிசயமான, விலையேறப்‌ பெற்ற, மிகுந்த 
மதிப்புள்ள ஒரு புதையலுக்கு ஒப்பிடுகிறார்‌! 


விலையுயர்ந்த முத்தின்‌ உவமை 

வசனம்‌ 45, “மேலும்‌” என்று தொடங்குகிறது. பரலோக 
ராஜ்யம்‌ என்ற கருத்து ஒரு உவமைக்குள்‌ அடங்க இயலாத 
அகலமுடையது; எனவே இயேசு மற்றொரு உவமையை இவ்‌ 
விடத்தில்‌ தருகின்றார்‌. “பரலோக ராஜ்யம்‌ ஒரு வியாபாரிக்கு 
ஒப்பாயிருக்கின்றது” (வ. 45ஆ). முந்தைய உவமையில்‌ பொக்கி 
ஷத்திற்கும்‌ இந்த உவமையில்‌ மனிதனுக்கும்‌ முக்கியத்துவம்‌ 
குரப்பட்டுள்ளது. 

இந்த மனிதன்‌, “நல்ல முத்துக்களைக்‌ தேடினான்‌” (வ. 45இ). 
முந்தைய உவமையில்‌ பொக்கிஷத்தின்‌ மேல்‌ ஒரு மனிதன்‌ 
இடறி விழுந்ததாக உள்ளது. அவன்‌ அகைக்‌ தேடிக்‌ கொண்டி 
ருக்கவில்லை; அவன்‌ தனது வேலையைச்‌ செய்து கொண்டிருக்‌ 
கையில்‌ தற்செயலாக அதைக்‌ கண்டான்‌. ஆனால்‌ இந்த 
உவமையில்‌, இம்மனிதன்‌ தேடுகிறவனாய்‌ இருக்கிறான்‌. இதே 
போல்‌, சத்தியத்தைத்‌ தற்செயலாக கண்டறிந்து, ஆவலோடு 
அதை அரவணைத்து ஏற்பவர்களும்‌, அதே வேளையில்‌ 
சத்தியத்தைத்‌ தேடி அதை ஆராய்பவர்களும்‌ இருக்கின்றனர்‌. 

இந்த மாறுபாட்டை யோவான்‌ 3 மற்றும்‌ 4ம்‌ அதிகாரங்‌ 





81 


களில்‌ காணலாம்‌. அதிகாரம்‌ மூன்றில்‌ நிக்கொதேமு இயேசு 
விடம்‌ கேள்விக்கு பதில்‌ காணும்‌ ஆராய்ச்சிக்காக வந்து, அவரை 
மேசியாவாகக்‌ காணுகின்றார்‌. அதிகாரம்‌ நான்கில்‌ தண்ணீருக்‌ 
காக வந்த சமாரிய ஸ்திரீ தற்செயலாக கிறிஸ்துவையும்‌, 
சத்தியத்தையும்‌ கண்டடை கிறாள்‌. அப்‌. 8 மற்றும்‌ 9ம்‌ அதிகாரங்‌ 
கள்‌ மற்றும்‌ ஒரு விளக்கத்தைத்‌ தருகின்றன. அப்‌. 8ல்‌ 
எத்தியோப்பிய மந்திரி ஒருவர்‌ பயணம்‌ செய்கிற சமயத்தில்‌, 
பரிசுத்த வேதத்தைப்‌ படித்துப்‌ பதில்‌ தேடினார்‌. அப்‌. 9ல்‌, 





பூமியில்‌ உள்ள கிறிஸ்தவர்களை யெல்லாம்‌ அழிக்கும்படிக்குப்‌ 
பயணமாக சவுல்‌ சென்று கொண்டிருந்தார்‌. இருவருமே தங்கள்‌ 
பயணத்தின்‌ முடிவில்‌ இயேசுவைப்‌ பற்றிய உண்மை களை 
அறிந்து கொண்டனர்‌. 

ஆராதனையில்‌ நீங்கள்‌ கலந்து கொள்வது எதற்காக? நீங்கள்‌ 
சத்தியத்தைக்‌ தேடுபவரா? வாழ்வின்‌ நோக்கத்தைக்‌ கண்டு 





பிடிக்க விரும்புகிறீர்களா? எது உங்கள்‌ வாழ்க்கையை 
உயர்த்தும்‌ என்று கண்டுபிடிக்க விரும்புகிறீர்களா? தேவனுடன்‌ 
நித்தியத்திற்கும்‌ இருப்பதற்குச்‌ செல்ல விரும்புகிறீர்களா? 
அல்லது உலகப்‌ பிரகாரமான ஆதாயங்களுக்காக நீங்கள்‌ 
செல்லுகிறீர்களா? அப்படிச்‌ சென்றால்‌ உங்கள்‌ நோக்கம்‌ 
அவ்வளவாய்‌ முக்கியத்துவமற்றது தான்‌. மிக முக்கியமானது 
என்னவென்றால்‌ பொக்கிஷத்தைக்‌ காணும்போது அதன்‌ 
உண்மையான மதிப்பை உணர முடியுமா? அதைப்‌ பாது 
காத்துக்‌ கொள்வதில்‌ நீங்கள்‌ பற்றி எரிகிற விருப்பமுள்ள 
வர்களாய்‌ இருப்பீர்களா இல்லையா என்பதே மிக முக்கிய 
மானதாகும்‌. 


நமது கதையைத்‌ தொடருவோம்‌: இந்த மனிதன்‌ “நல்ல 





முத்துக்களைத்‌” தேடினான்‌. முத்துக்கள்‌ இன்றைய நாட்களில்‌ 
விலைமதிப்புள்ள கற்களாய்க்‌ கருதப்படுகின்றன. வேதாகம 
நாட்களில்‌ அவை இன்னும்‌ அதிக மதிப்புள்ளவையாய்‌ இருந்‌ 
தன. ஜனங்கள்‌ முத்துக்களைச்‌ சொந்தமாக்கி, அவைகளைப்‌ 
பார்ப்பதோடு நிறுத்திவிடாமல்‌, அவைகளைக்‌ கையாண்டு, 
பாதுகாக்கவும்‌ விரும்பினர்‌. முத்துக்களின்‌ மென்மையான 
குளிர்ச்சியை உணரவும்‌, அவைகளின்‌ பால்‌ போன்ற ஆழங்‌ 





களைக்‌ கண்ணுறவும்‌ விரும்பினர்‌. மாந்திரீகத்தை நம்புகிறவார்‌ 
கள்கூட முத்தின்‌ மேல்‌ அலாதி விருப்பம்‌ கொண்டிருந்தனர்‌. 


82 


முத்துக்களை வாங்கி விற்கும்‌ ஒரு வியாபாரி இணையற்ற 
பொருளை விற்கும்‌ ஒரு முக்கியமான நபராகக்‌ கருதப்பட்டார்‌. 

முத்துக்கள்‌, கற்களின்‌ வரிசையில்‌ ஒரு தனியிடத்தைப்‌ 
பெற்றுள்ளன. அநேக விதமான நவரத்தினக்‌ கற்கள்‌ எல்லாம்‌ 
பூமிக்குள்‌ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள்‌ வெப்பம்‌ மற்றும்‌ 
உயர்ந்த அழுத்தமுள்ள சூழ்நிலையில்‌ உருவாகின்றன; ஆனால்‌ 
முத்துக்களோ, நீங்கள்‌ இந்த வரிசைகளைப்‌ படித்துக்‌ கொண்‌ 
டிருக்கும்‌ இந்த வேளையில்‌ உருவாகிவிடுவதாயிருக்கின்றன. 
சிப்பியின்‌ வயிற்றுக்‌ கூட்டினுள்‌ ஒரு மணல்‌ துகள்‌ செல்கின்றது. 
அந்தத்‌ துகள்‌ சிப்பிக்கு ஒரு விதமான குறு குறுப்பை ஏற்படுத்து 
வதால்‌ அது கெட்டியான, வெண்மைத்‌ திரவம்‌ ஒன்றைச்‌ சுரந்து 
அந்தத்‌ துகளை ஒரு மெல்லிய இழையாக மூடுகிறது. அந்த 
மெல்லிய உறை கடினமாகும்‌ வரையில்‌ சிப்பிக்கு வலியிலிருந்து 
விடுதலை கிடைக்கும்‌. பின்பு மறுபடியும்‌ திரவத்தினால்‌ அந்த 
பகுதியை மூடுகின்றது. இவ்விதமான செயல்பாடு முத்து 
உண்டாகி முடியும்‌ வரை தொடர்ந்து நடைபெறுகின்றது. 
முத்து மாத்திரமே உபத்திரவத்தின்‌ மத்தியில்‌ உண்டாகக்‌ கூடிய 
கல்‌ ஆகும்‌. பூமியின்‌ சில இடங்களிலிருந்து மட்டுமே அந்‌ 
நாட்களில்‌ முத்துக்கள்‌ கிடைத்தன: மத்திய தரைக்‌ கடலில்‌ 











தேர்ந்தெடுத்த சில பகுதிகள்‌, செங்கடல்‌, பெர்சிய வளைகுடா, 
மற்றும்‌ பிரிட்டன்‌ ஆகிய பகுதிகளிலிருந்து மட்டுமே முத்துக்‌ 
கள்‌ கடைத்தன. 





இந்த மனிதன்‌ முத்துக்களைத்‌ தேடிக்‌ கொண்டிருந்தான்‌. 
ஆனால்‌ சாதாரண முத்துக்களை அல்ல. அவன்‌ “நல்ல 
முத்துக்களை”த்‌ தேடினான்‌. அவன்‌ மிகச்‌ சிறந்தவற்றைத்‌ 
தேடினான்‌. அரைகுறையான முறையில்‌ உருவான முத்துக்கள்‌ 





மாறுபாடுள்ளவைகளாகும்‌. சில சமயம்‌ முத்தானது உருண்டை 
வடிவமாயிராது; சில சமயத்தில்‌ அது சிறியதாய்‌ இருக்கும்‌, சில 
சமயம்‌ அதன்‌ நிறம்‌ சீரானதாயிராது. ஆனால்‌ அந்த வியா 
பாரியின்‌ மனதில்‌ ஒரு முத்தின்‌ கற்பனை இருந்தது. ஒரு வேளை 
அதைத்‌ தன்‌ வாழ்க்கையில்‌ பார்க்க கூட முடியாது என்று அவன்‌ 





எண்ணியிருக்கலாம்‌. ஆனாலும்‌, அந்த கற்பனை வடிவத்துடன்‌ 
தான்‌ பார்த்த எல்லா முத்துக்களையும்‌ ஒப்பிட்டுப்‌ பார்த்தான்‌: 
அது முழுமையான முத்து ஆகும்‌. ஆயிரக்கணக்கான முத்துக்‌ 
களை கையாளுகின்ற அனுபவத்தின்‌ மூலம்‌ அவைகளின்‌ 


83 


மதிப்பை அவன்‌ சுலபமாய்‌ கண்டுபிடிக்க முடிந்தது. 

ஒரு நாள்‌ ஆச்சரியமான ஒரு சம்பவம்‌ நடந்தது - இது 
ஆயிரத்தில்‌ ஒன்றான சம்பவமாகும்‌. அவன்‌ கற்பனை செய்‌ 
திருந்த முத்தை அவன்‌ காணுகின்றான்‌. அந்த முழுமையான 
முத்தைக்‌ கண்டதும்‌ அதன்‌ விலையைப்‌ பற்றி அவன்‌ கவலைப்‌ 
படவில்லை. மாறாக, “அவன்‌ விலையுயர்ந்த ஒரு முத்தைக்‌ 
கண்டு, போய்‌ தனக்குண்டான எல்லாவற்றையும்‌” விற்று, 
அதைக்‌ கொள்ளுகிறான்‌” (வ. 46). 

முந்தியது போலவே இவ்வுவமையிலும்‌ கூட, நாம்‌ 
நுணுக்கமான விஷயங்களை பார்த்துக்‌ கொண்டிருக்கக்‌ 
கூடாது. முதல்‌ உவமையில்‌ ஒரு மனிதன்‌ முழு விலையையும்‌ 
கொடுக்க வேண்டியிருந்தது. இரு உவமைகளிலும்‌, கொஞ்ச 
மோ அதிகமோ எப்படிக்‌ கொடுத்திருந்தாலும்‌, பணம்‌ 
கொடுத்தல்‌ என்பது மையக்கருத்தல்ல என்பதை நாம்‌ புரிந்து 
கொள்ள வேண்டும்‌. இரட்சிப்பு என்பது மனிதனால்‌ வாங்க 
முடியாதது; இயேசுவின்‌ இரத்தித்தினால்‌ மட்டுமே இரட்சிப்‌ 
பைப்‌ பெற்றுக்‌ கொள்ள முடியும்‌. அவிக்குரிய ஆசீர்வாதங்‌ 
களை நீங்களும்‌, நானும்‌ வாங்கவோ, சம்பாதிக்கவோ முடி 
யாது; அதற்கான தகுதியும்‌ நம்மிடம்‌ இல்லை. பின்‌, விலையு 
யர்ந்த முத்தின்‌ உவமை வழியாக நாம்‌ எதைக்‌ கற்றுக்‌ 
கொள்ளும்படி இயேசு விரும்புகிறார்‌? இவ்வளவு அதிசயமான 
பொக்கிஷம்‌ ஒன்றைக்‌ கண்ட மனிதன்‌ தனக்குண்டாயிருந்த 
எல்லாவற்றையும்‌ கொடுத்து விட மன விருப்பமாயிருந்தான்‌. 

இவ்விரண்டு உவமைகளையும்‌ சுருக்கமாகக்‌ கூற நாம்‌ 
முயற்சித்தால்‌, பின்‌ வருமாறு நாம்‌ கூற விரும்புவோம்‌: உலகத்‌ 
திலேயே மிக்க மதிப்புள்ளதும்‌, பாதுகாக்க வேண்டியதும்‌, 
விரும்பக்‌ கூடியதுமாயிருப்பது பரலோக ராஜ்யம்‌ தான்‌! 


இராஜ்யத்தை அடையாளம்‌ காணுதல்‌ 
இவ்வளவு மதிப்புள்ள “பரலோக ராஜ்யம்‌” என்பது என்ன? 
“பரலோக இராஜ்யம்‌” என்று சொல்லியிருப்பதினால்‌, நாம்‌ 
இங்கு பரலோகத்தைப்‌ பற்றி பேசுவதாகவே முதலாவது 
நினைப்போம்‌. சில இடங்களில்‌ “இராஜ்யம்‌” என்பது பர 
லோகத்தைக்‌ குறித்தாலும்‌ இவ்விடத்தில்‌ அவ்வாறு குறிப்‌ 
பிடுவது கிடையாது. இதே உவமைகளை மாற்கு மற்றும்‌ லூக்கா 


84 


ஆகியோர்‌ எழுதும்போது, “தேவனுடைய இராஜ்யம்‌” என்ற 
வார்த்தைகளைப்‌ பயன்படுத்துகின்றனர்‌ (மாற்கு 4:11, 26, 30; 
லூக்கா 8:10). நான்‌ மறுபடியும்‌ எனது கேள்வியைக்‌ கேட்‌ 
கிறேன்‌: இவ்வளவு மதிப்புள்ளதாயிருக்கும்‌ “தேவனுடைய 
இராஜ்யம்‌” என்பது எது? 

“தேவனுடைய இராஜ்யம்‌” என்ற வார்த்தையானது வேத 





வசனங்கள்‌ முழுவதிலும்‌ ஆங்காங்கே காணப்படுகிறது. அடிப்‌ 
படையில்‌ இந்த வார்த்தை, தேவன்‌ தமது ஜனங்கள்‌ மீது 
செய்யும்‌ ஆளுகையைக்‌ குறிக்கிறது. வேதத்தில்‌ சில இடங்களில்‌ 





இவ்வார்த்தைகள்‌ உலகம்‌ அல்லது அண்டம்‌ முழுவதையும்‌ 
தேவன்‌ கட்டுப்பாடு செய்வதைக்‌ குறிக்கிறது. இருப்பினும்‌, 
குமது அதிகாரத்திற்கு ஒப்புக்கொடுத்த ஜனங்களைக்‌ தேவன்‌ 
அவர்களுடைய இருதயங்களில்‌ ஆளுகை செய்வதையே இவ்‌ 
வார்த்தைகள்‌ குறிக்கின்றன. பழைய ஏற்பாட்டில்‌, இது இஸ்ர 
வேல்‌ இராஜ்யத்தைக்‌ குறித்தது, ஏனென்றால்‌ சீனாய்‌ மலையில்‌ 
இஸ்ரவேலர்கள்‌ தேவனோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்‌ 
கொண்டனர்‌. 

எப்படியிருப்பினும்‌, பழைய ஏற்பாட்டை நாம்‌ கற்கும்‌ 
போது, விசேஷித்த இராஜ்யம்‌ ஒன்று ஏற்படுத்தப்படுவதற்காக 
இஸ்ரவேலர்கள்‌ காத்திருந்தனர்‌ என்று காண்கின்றோம்‌ 
(தானியேல்‌ 2:44). அது “மேசியா” என்ற இராஜாவால்‌ ஆளப்‌ 
படும்‌ (தூனியேல்‌ 9:25-26). “மேசியா” என்றால்‌ “அபிஷேகம்‌ 
பண்ணப்பட்ட வர்‌” என்று பொருள்‌. இஸ்ரவேலின்‌ இராஜாக்‌ 
கள்‌ “கர்த்தரால்‌ அபிஷேகம்‌ பண்ணப்பட்டவர்‌” என்றறியப்‌ 
பட்டனர்‌ (1 சாமு. 24:10; 26:9). மேசியா வந்து தமது இராஜ்யத்‌ 
தை ஏற்படுத்துவார்‌ என்பது பழைய ஏற்பாடு முழுவதும்‌ 
இழையோடியிருக்கிற ஒரு கருத்து ஆகும்‌. 

இயேசுவே எதிர்பார்க்கப்பட்ட இந்த மேசியா. “மேசியா” 
என்ற வார்த்தையின்‌ கிரேக்கப்‌ பதம்‌ “கிறிஸ்து” என்பதாகும்‌. 
இயேசு கிறிஸ்து வந்தபோது, “மனந்திரும்புங்கள்‌, பரலோக 
ராஜ்யம்‌ சமீபமாயிற்று” என்பதே அவரது செய்தியாயிருந்தது 
(மத்‌. 4:17). வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதானால்‌, “இராஜ்‌ 
யத்தைப்‌ பற்றின பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தங்களும்‌, 
தூர்க்ககரிசனங்களும்‌ நிறைவேறுங்காலம்‌ வந்து விட்டது” என்று 
பொருளாகும்‌. இயேசு, இந்த இராஜ்யம்‌ பற்றிப்‌ பேசுகையில்‌ 





85 


“எனது இராஜ்யம்‌ இவ்வுலகத்துக்குரியது அல்ல” (யோவான்‌ 
18:36) என்றார்‌. அவரது இராஜ்யம்‌ ஆவிக்குரியதாயிருந்தது. 
தமது மரணத்திற்கு முன்பு இயேசு தமது சீஷர்களிடம்‌, 
“இராஜ்யம்‌ பலத்தோடு வருவதைக்‌ காண்பீர்கள்‌” என்று கூறி 
னார்‌ (மாற்கு 9:1). அவரது மரணம்‌, அடக்கம்‌, உயிர்த்தெழு 
குலுக்குப்‌ பின்பு, அப்போஸ்தலா்களிடம்‌, “உன்னதத்திலிருந்து 
வரும்‌ பலனால்‌ தரிப்பிக்கப்படும்வரை” லூக்‌. 24:49) எருச 
லேமில்‌ காத்திருக்கும்படி கூறினார்‌. பரலோகத்திற்கு எழுந்து 
செல்லுமுன்‌, “பரிசுத்த ஆவி உங்களிடத்தில்‌ வரும்போது நீங்கள்‌ 
பலனடைவீர்கள்‌” (அப்‌. 1:8) என்று அவர்களிடம்‌ கூறினார்‌. சில 








நாளுக்குப்‌ பின்‌, யூதர்களின்‌ பண்டிகையான பெந்தேகொஸ்தே 
நாளின்போது, அவர்கள்‌ மீது பரிசுத்த ஆவியானவர்‌ இறங்கி 
னார்‌ (அப்‌. 2:1-4). (பரிசுத்த ஆவி வந்தபோது பலன்‌ வந்தது; 
பலன்‌ வந்தபோது இராஜ்யம்‌ வந்தது). அநேக நூற்றாண்டு 
களாய்‌ எதிர்பார்க்கப்பட்ட இராஜ்யமானது, இறுதியாக, 
கிறிஸ்துவின்‌ மரணம்‌, அடக்கம்‌, உயிர்த்தெழுதல்‌ இவைகளுக் 
குப்‌ பின்‌ வந்த முதல்‌ பெந்தெகொஸ்தே நாளன்று ஸ்தாபிக்கப்‌ 
பட்டது, அன்று முதல்‌, இராஜ்யமானது அமுலில்‌ இருப்‌ 
பதாகவே பேசப்படுகிறது (கொலோ. 1:13). 

அப்‌. 2க்குப்‌ பிறகு, இந்த அமைப்பிற்கு வேறொரு பெயரும்‌ 
உண்டாயிற்று: “சபை.” நாம்‌ அடிக்கடி, “கர்த்தாவே, உம்‌ 
இராஜ்யத்தை விரும்புகின்றோம்‌” என்ற பாடலைப்‌ பாடு 
கிறோம்‌, அதன்‌ முதலடி இவ்விதமாய்‌ தொடங்குகின்றது: 





கர்த்தாவே உம்‌ இராஜ்யத்தை நான்‌ நேசிக்கிறேன்‌ அது உமது 
வாசஸ்தலமாகும்‌; ஆசீர்வதிக்கப்பட்ட நமது இரட்சகர்‌ தமது 
விலையேறிய இரத்தத்தால்‌ சபையை மீட்டார்‌, ஓ தேவனே! 
உமது சபையை நான்‌ நேசிக்கின்றேன்‌.” 


புதிய ஏற்பாடு முழுவதிலும்‌, இன்றைய நாட்களில்‌ சபையே 
தேவனுடைய விசேஷித்த இராஜ்யமாயிருக்கிறது என்று 
குறிப்பிடப்படுகிறது. சபை என்பது இன்றைய நாட்களில்‌ 
தேவனின்‌ ஆளுகையிட மாகவும்‌, ஜனங்கள்‌ தங்களை அவரது 
அதிகாரத்திற்கு ஒப்புக்கொடுக்கும்‌ இடமாகவும்‌ உள்ளது. 

“சபை” மற்றும்‌ “இராஜ்யம்‌” என்ற வார்த்தைகள்‌ புதிய ஏற்‌ 
பாட்டில்‌ அநேக முறை ஒன்றிற்கு பதில்‌ ஒன்றாய்ப்‌ பயன்‌ 
பட்டுள்ளன. உதாரணமாக, யோவான்‌ 3:3, 5ல்‌ இயேசு, ஜலத்‌ 


86 


தினாலும்‌ ஆவியினாலும்‌ ஒருவன்‌ பிறக்கும்போது அவன்‌ 
தேவனுடைய இராஜ்யத்தில்‌ பிரவேசிக்கிறான்‌ என்றார்‌. அப்‌. 
நடபடி மற்றும்‌ நிருபங்களில்‌, பரிசுத்த ஆவியால்‌ ஏவப்பட்ட 
மனிதர்களின்‌ நடத்துதலின்படி, தண்ணீரில்‌ ஞானஸ்நானம்‌ 





பெற்ற ஜனங்கள்‌ சபையில்‌ சேர்த்துக்கொள்ளப்பட்டனர்‌ (அப்‌. 
2:38, 41, 47; 1 கொரிந்தியர்‌ 12:13). மத்தேயு 16ல்‌ இயேசு தமது 
“சபையை” கட்டுவது பற்றி மறுபடியும்‌ கூறினார்‌ (வ. 18). 
மேலும்‌ அதை “இராஜ்யமாய்‌” கட்டி எழுப்பப்போவது 
பற்றியும்‌ குறிப்பிட்டார்‌ (வ. 19), மேலும்‌, கர்த்தருடைய 
பந்தியை அவர்‌ ஏற்படுத்தின போது, “தேவனுடைய இராஜ்‌ 
யம்‌” வருமளவும்‌ அப்பந்தி மறுபடியும்‌ புசிக்கப்படுவதில்லை 
என்றும்‌ கூறினார்‌ (லூக்‌. 22:16, 18). இருப்பினும்‌ அப்‌. நட. 
மற்றும்‌ நிருபங்களில்‌, சபையானது கர்த்தருடைய பந்தியில்‌ 
பங்கேற்றுள்ளது (அப்‌. 20:7; 1 கொரிந்தியர்‌ 11:17-34). 





எனவே, மத்தேயு 13ல்‌ காணப்படும்‌ இரு உவமைகளையும்‌ 
நாம்‌ மறுபடியும்‌ சுருக்கிக்‌ கூறுவதென்றால்‌; “இவ்வுலகத்தில்‌ 
மிக்க மதிப்புள்ளதும்‌, பாதுகாக்க வேண்டியதும்‌ விரும்பக்‌ 
கூடியதுமாயுள்ளது சபை தான்‌. ” 

உடனே நான்‌ ஒரு மறுப்பின்‌ குரலொலியைக்‌ கேட்கிறேன்‌: 
“ஒரு நிமிடம்‌ பொறுங்கள்‌! நீங்கள்‌ பிரசங்கிக்கும்‌ இடத்தில்‌ 
ஆராதிக்கும்‌ அந்தக்‌ கூட்டத்தாரைப்‌ பார்த்தேன்‌; அவர்கள்‌ 
அவ்வளவு மதிக்கப்படக்‌ கூடியவர்களாய்‌ எனக்குக்‌ காணப்‌ 
படவில்லையே!” அவர்கள்‌ அவ்விதம்‌ காணப்பட்டாலும்‌ 
இல்லையென்றாலும்‌, மதிப்பிற்குரியவார்களே... இது என்னு 
டையதல்லாமல்‌, தேவனுடைய மதிப்பீடாயுள்ளது. அவார்‌ 
களைக்‌ கிறிஸ்துவின்‌ இரத்தத்தை விலை செலுத்திப்‌ பெற 
வேண்டியதாயிருந்தது (அப்‌. 20:28). 

இதை இன்னும்‌ சற்று விளக்கினால்‌ ஒரு வேளை உதவியா 
யிருக்கும்‌. “சபை” என்று நான்‌ குறிப்பிடுவது மனுஷரால்‌ 
ஏற்பட்ட எந்தவொரு அமைப்பையுமல்ல; மாறாக அது புதிய 
ஏற்பாட்டில்‌ நாம்‌ கற்றுக்‌ கொள்வதாயுள்ளது. வேதத்தின்‌ மற்ற 
கோட்பாடுகளில்‌ இருந்து சபையைப்‌ பிரிக்க முடியாது. 

எடுத்துக்காட்டாக, சபையை இயேசு கிறிஸ்துவிலிருந்து 
பிரிக்கமுடியாது. இயேசுவே தமது சரீரமாகிய சபைக்குத்‌ 
குலையாயிருக்கிறார்‌ (எபேசி. 1:22-23). சபை கிறிஸ்துவின்‌ 


87 


நிறைவாய்‌ உள்ளது (எபேசி. 1:23). சவுல்‌ சபையைக்‌ துன்பப்‌ 
படுத்தின போது “ஏன்‌ என்னைத்‌ துன்பப்படுத்துறொய்‌?” (அப்‌. 
9:4). என்று இயேசுவே கேட்குமளவு இயேசுவும்‌, சபையும்‌ 
நெருக்கமுள்ளவர்களாயிருக்கின்றனர்‌. எனவே சபையைப்‌ 
பற்றிப்‌ பேசும்‌ போது, நாம்‌ இயேசு கிறிஸ்துவையும்‌ அதில்‌ 
உள்ளடக்குகிறோம்‌; அவர்‌ இந்த உலகத்திலேயே மிக்க 
மதிப்புள்ளவரும்‌, விலையேறப்‌ பெற்றவரும்‌, விரும்பப்படக்‌ 





கூடியவருமாயிருக்கிறார்‌ என்பதை அனைவரும்‌ ஏற்றேயாக 
வேண்டும்‌. 10 

இரட்சிப்பிலிருந்து சபையைப்‌ பிரிக்க முடியாது: இயேசு, 
சபைக்காக சிலுவையில்‌ “தம்மைத்தாமே” ஒப்புக்‌ கொடுத்தார்‌ 
(எபே. 5:25). அவர்‌ “தமது சுய இரத்தத்தினாலே” (அப்‌. 20:28) 
சபையை சம்பாதித்துக்‌ கொண்டார்‌. அவார்‌ சபைக்கு 
“இரட்சகராக” இருக்கிறார்‌ (எபே. 1:22-23; 5:23). ஜனங்கள்‌ 
அவருக்குக்‌ கீழ்ப்படிந்து, அவருடைய கிருபையினால்‌ இரட்சிக்‌ 
கப்படும்‌ பொழுது, தேவன்‌ அவர்களை சபையில்‌ சேர்க்கிறார்‌ 
(அப்‌. 2:38, 41, 471), சபை என்பது இயேசுவின்‌ இரத்தத்தால்‌ 
இரட்சிக்கப்பட்ட ஜனங்களாலாகிய அவரது சரீரமாகும்‌. 





கடந்த காலப்‌ பாவங்களில்‌ இருந்து இரட்சிப்பும்‌, பரலோகத்‌ 
தின்‌ நம்பிக்கையும்‌ நிச்சயமாகவே இந்த உலகத்திலேயே மிக்க 
மதிப்புள்ளதும்‌, பாதுகாக்கக்‌ கூடியதும்‌ மிகவும்‌ விரும்பக்‌ 
கூடியதுமாகுமென்று எல்லோரும்‌ ஏற்றுக்‌ கொள்வது உறுதி! 
மேலும்‌ சபையை, தேவன்‌ மற்றும்‌ அவரது சிங்காசனத்‌ 
தினின்று பிரிக்க முடியாது ஏனென்றால்‌ இயேசு இந்த 
உவமைகளில்‌, “பரலோக இராஜ்யம்‌” மற்றும்‌ “தேவனுடைய 
இராஜ்யம்‌” என்ற சொற்றொடர்களைப்‌ பயன்படுத்தியுள்ளார்‌. 
வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, “மறைந்துள்ள புதை 
யல்‌” மற்றும்‌ “விலையேறப்பெற்ற முத்து” ஆகியவை பற்றிப்‌ 
பேசும்போது, நாம்‌ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களான: சத்தியம்‌, 
இயேசு, இரட்சிப்பு, கிறிஸ்துவின்‌ இரத்தத்தால்‌ இரட்சிக்கப்‌ 
பட்ட ஜனங்களின்‌ ஐக்கியம்‌ (சபை), தேவனுடைய ஓக்கியம்‌, 
பரலோகத்தின்‌ நம்பிக்கை ஆகியவைகளைப்‌ பேசுகிறோம்‌. 
சபை அல்லது இராஜ்யம்‌ பற்றிய புதிய ஏற்பாட்டுப்‌ போதனை 
களிலிருந்து மேற்சொன்ன ஏதொன்றையும்‌ பிரிக்க முடியாது. 
ஆவிக்குரிய மெய்மைகள்‌ யாவும்‌ இந்த உலகத்திலேயே மிக்க 


86 


மதிப்புள்ளதும்‌, பாதுகாக்க வேண்டியதும்‌, விரும்பக்‌ கூடியது 
மாயிருக்கின்றன. 

இந்த உலகம்‌ இதை ஒப்புக்‌ கொள்வதில்லை. இந்த உலகத்‌ 
தாரிடம்‌, அவர்கள்‌ மிக்க மதிப்புள்ளதாய்க்‌ கருதுவது எது 
வென்று கேட்டால்‌, அநேகர்‌ “புகழ்‌” என்றே பதில்‌ அளிக்கக்‌ 
கூடும்‌. ஆண்களும்‌, பெண்களும்‌ இவ்விதப்‌ புகமேணியில்‌ ஏறும்‌ 
பொழுது, “இது என்‌ வாழ்வில்‌ ஒரு முக்கியமான நாள்‌! நான்‌ 
வாழ்ந்த நாட்களிலே இது முக்கியமான நாள்‌” என்று கூறுவர்‌. 
மற்றவர்கள்‌, ஐசுவரியமும்‌, அதிகாரமும்‌ உண்மையிலேயே 
மிகவும்‌ முக்கியமானவைகள்‌ என்று கூறுவார்கள்‌. 

உலகத்தின்‌ இவ்விதமான மதிப்பீடுகளுக்குள்‌ சிக்கிக்‌ 
கொள்ளாமலிருப்பதென்பது மிகக்‌ கடினமானதாகும்‌. ஒரு 
பெரிய அறையைக்‌ கற்பனை செய்து கொள்ளுங்கள்‌: அதன்‌ ஒரு 
பக்கச்‌ சுவரில்‌ அநேக கதவுகள்‌ இருக்கின்றன. அந்தக்‌ கதவு 
களில்‌ ஒன்றில்‌ “புகழ்‌” என்றும்‌, ஒன்றில்‌ “அதிகாரம்‌” என்றும்‌, 
வேறொன்றில்‌ “ஐசுவரியம்‌” என்றும்‌, இன்னொன்றில்‌ “செல்‌ 
வாக்கு” என்றும்‌ எழுதியுள்ளது, இவைகளுக்கு முன்பாக ஜனங்‌ 
கள்‌ நீண்ட வரிசையில்‌ ஒருவரையொருவர்‌ இடித்து மோதிக்‌ 
கொண்டு, எல்லாரும்‌ வரிசையில்‌ முதன்மையாயிருக்க விரும்பு 
கின்றனர்‌. எதிர்ப்பக்கச்‌ சுவரில்‌, அநேகமாய்‌ யாரும்‌ பார்க்காத 
மூலையில்‌ ஒரு சிறிய கதவின்‌ மேல்‌, “பரலோக இராஜ்யம்‌” 
என்றெழுதியுள்ளது. அக்கதவின்‌ முன்னால்‌ மிகக்‌ கொஞ்சமான 
ஜனங்கள்‌ நிற்கின்றனர்‌.'” நீங்கள்‌ இச்சிறு கூட்டத்தில்‌ 
ஒருவராய்‌ இருந்தால்‌, மற்ற கதவுகள்‌ மற்றும்‌ அதன்‌ முன்‌ 
நிற்கும்‌ கூட்டங்களைக்‌ கண்டுகொள்ளாமலும்‌, முக்கியமான 
ஏதோவொன்றை இழந்ததாக உணராமலும்‌ இருப்பது மிகவும்‌ 
கடினம்‌. 

நாம்‌ படிக்கின்ற இந்த இரு உவமைகளிலிருந்து இயேசு 
தரும்‌ செய்தியைக்‌ கற்றுக்‌ கொள்ளுங்கள்‌: உலகப்‌ பிரகாரமான 
வெற்றிகளின்‌ கதவுகளருகே எத்தனை பேர்‌ வரிசையில்‌ நின்று 
கொண்டிருந்தாலும்‌, உண்மையில்‌ மதிப்புள்ளது தேவனுடைய 
இராஜ்யம்‌ மட்டுமே! இந்த உவமைகளில்‌ உண்மையான 
மதிப்புள்ள பொருட்களைக்‌ காண நேர்ந்த இரண்டு பேரும்‌ 
அவைகளின்‌ மதிப்பை உணர்ந்து கொண்டனர்‌. இவ்விதமாய்‌ 
அதைப்‌ பெறுவதற்குரிய விலையைச்‌ செலுத்த அவர்கள்‌ 


89 


விருப்பமாயிருந்தனர்‌. 


இராஜ்யத்தின்‌ விலை 
“பரலோக இராஜ்யம்‌ எவ்வளவு ஆச்சரியமானது, 
விலைமதிப்பற்றது, அதிசயமானது, மதிப்புமிக்கது என்பதை 
நான்‌ உணருகின்றேனா?” என்ற கேள்வியை நமக்கு நாமே 
கேட்க வேண்டியவர்களாயிருக்கிறோம்‌. 
இந்தக்‌ கேள்விக்கு நாம்‌ எவ்விதம்‌ பதிலை அறிய முடியும்‌ 
என்பதை நமது வசனப்‌ பகுதி கூறுறெது. மறுபடியும்‌, மத்தேயு 
13:44-46ல்‌ இயேசுவின்‌ வார்த்தைகளைக்‌ கவனித்து உங்கள்‌ 
மனதிலேயே அநேக வார்த்தைகளை அடிக்கோடிடுங்கள்‌: 
அன்றியும்‌ பரலோக ராஜ்யம்‌ நிலத்தில்‌ புதைத்திருக்றெ 
பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது; அதை ஒரு மனுஷன்‌ 
கண்டு மறைத்து, அதைப்‌ பற்றிய சந்தோஷத்தினாலே போய்‌, 
தனக்கு உண்டான எல்லாவற்றையும்‌ விற்று அந்த நிலத்தைக்‌ 
கொள்கிறான்‌. 
மேலும்‌ பரலோக ராஜ்யம்‌ நல்ல முத்துக்களைக்‌ தேடுகிற 
வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது, அவன்‌ விலையுயர்ந்த ஒரு 
முத்தைக்‌ கண்டு, போய்த்‌ தனக்குண்டான எல்லாவற்றையும்‌ 
விற்று அதைக்‌ கொள்ளுகிறான்‌. 
நாம்‌ ஆவிக்குரிய மெய்மைகளுக்காக தியாகம்‌ செய்ய 
விரும்புகின்ற விஷயங்களைக்கொண்டே, நம்முடைய 
மதிப்பீட்டைக்‌ காட்டுகின்றவர்களாயிருக்கிறோம்‌. இயேசு, 





“ஒருவன்‌ என்னைப்‌ பின்பற்றி வரவிரும்பினால்‌, அவன்‌ 
தன்னைத்‌ தான்‌ வெறுத்து, தன்‌ சிலுவையை எடுத்துக்‌ கொண்டு 
என்னைப்‌ பின்பற்றக்‌ கடவன்‌” (மாற்கு 16:24) என்றார்‌. 

சில சந்தர்ப்பங்களில்‌, இந்த உவமைகளில்‌ வரும்‌ மனிதர்‌ 
களைப்‌ போலவே, நமக்குள்ள எல்லாவற்றையும்‌ விற்று விட்டு, 
தேவன்‌ நமக்கு முன்னாக வைத்துள்ள பாதையில்‌ பின்பற்றிச்‌ 
செல்ல வேண்டியிருக்கும்‌ (மாற்கு 19:21).'* நமது வாழ்வில்‌ நாம்‌ 
வலியுறுத்தும்‌ சில விஷயங்களின்‌ மூலம்‌, நம்மில்‌ அநேகர்‌ எதை 
முக்கியப்படுத்துகிறோம்‌ என்று காட்டுகின்றோம்‌. நம்‌ 
எல்லாருக்கும்‌ இயேசு, “முதலாவது தேவனுடைய இராஜ்யத்‌ 
தையும்‌ அவருடைய நீதியையும்‌ தேடுங்கள்‌” (மாற்கு 6:33) 
என்று கூறுகிறார்‌. இயேசுவோடும்‌ அவருடையவைகளோடும்‌ 
ஒப்பிடுகையில்‌, இவ்வாழ்க்கைக்குரியவைகள்‌ ஒன்றுமில்லை 





90 


யென்றாக வேண்டும்‌ - இவைகள்‌ நமது ஆவிக்குரிய வாழ்க்கை 
யில்‌ குறுக்கிடுமேயானால்‌ நமது வாழ்க்கையை விட்டு 
இவைகளை அகற்ற வேண்டும்‌, தேவனுடைய இராஜ்யமே 
நமது வாழ்க்கையின்‌ நோக்கமாயிருக்க வேண்டும்‌. 

“தேவனுடைய இராஜ்யத்தைப்‌ பெற நான்‌ எந்தத்‌ 
தியாகமும்‌ செய்யத்‌ தயாராய்‌ இருக்கிறேனா?” என்பதே 
கேள்வி. 

சிறு பையனாக இருந்த நாள்முதல்‌ ஒருவரையொருவர்‌ 
அறிந்த இரு மனிதர்கள்‌ இருந்தனர்‌. அநேக ஆண்டுகளுக்குப்‌ 
பின்னர்‌ அவர்கள்‌ ஒன்றிணைந்தனார்‌. அவர்களில்‌ ஒருவார்‌ 
உலகப்‌ பொருட்கள்‌ கொஞ்சமேயுடைய, தாழ்மையான 





கிறிஸ்தவராயிருந்தார்‌. மற்றொருவர்‌ இவ்வாழ்க்கையின்‌ 
ஐசுவரியங்கள்‌ நிறைந்தவராயிருந்தார்‌.'” இருவரும்‌ சந்தித்த 
போது அவர்கள்‌ இருவருக்கும்‌ பொதுவாக நடந்த சில விஷயங்‌ 
களை அறிந்தனர்‌. இருவரும்‌ தங்கள்‌ மகன்களை இழந்திருந்‌ 
குனார்‌. 

அந்த ஐசுவரியவானின்‌ பேச்சிலிருந்து, அவருடைய 
கனவும்‌, வாழ்வும்‌ இறந்துபோன அவரது மகனை மையமாக 
வைத்தே சுழன்றதாய்க்‌ காணப்பட்டது. கண்களில்‌ கண்ணீ 
ருடன்‌ அவர்‌, “எனது மகன்‌ என்‌ வியாபாரத்தைக்‌ கவனித்துக்‌ 
கொள்வான்‌ என்று நான்‌ எண்ணியிருந்தேன்‌, இப்போது நான்‌ 
என்ன செய்வதென்று அறியேன்‌, எனது வாழ்க்கையே அஸ்த 
மித்து விட்டது” என்றார்‌. 

தமது மகனின்‌ மரணம்‌ பற்றி கிறிஸ்தவர்‌ பேசும்‌ போது, 
“எனது இருதயம்‌ உடைந்து போயிற்று; அவனை இழந்து 
தவிக்கிறேன்‌; ஆனாலும்‌ அவன்‌ மிகவும்‌ சிறந்த இடத்தில்‌ இருக்‌ 
கிறதை அறிவேன்‌. நான்‌ அவனிடம்‌ சென்று சேரவும்‌, மறு 
படியும்‌ அவனைக்‌ காணும்‌ நாள்‌ வருமட்டும்‌ இங்கு வாழ்கி 
றேன்‌” என்றார்‌. 








அப்போது அந்த ஐசுவரியவான்‌, “உங்களிடத்தில்‌ உள்ளது 
போன்ற விசுவாசத்தைப்‌ பெற்றுக்‌ கொள்ள நான்‌ என்னிடத்தில்‌ 
உள்ள எல்லாவற்றையும்‌ கொடுத்துவிடத்‌ தயார்‌” என்றார்‌. 
“அதைத்தான்‌ நான்‌ செய்கேன்‌ நண்பரே” என்று அந்தக்‌ 
கிறிஸ்தவர்‌ மென்மையாகப்‌ பதிலளித்தார்‌. 
இந்தப்‌ பொக்கிஷத்தைப்‌ பெற்றுக்கொள்ள நாம்‌ “நமக்‌ 


91 


குள்ள எல்லாவற்றையும்‌” விற்றுவிடத்‌ தயாராய்‌ இருக்‌ 
கிறோமா? 

அநேகருக்கு இது சரியற்றதாய்த்‌ தோன்றும்‌, ஆனால்‌ உண்‌ 
மையில்‌ இதைக்‌ காட்டிலும்‌ சரியானது எதுவும்‌ இருக்க 
முடியாது. இவ்வுலகத்தின்‌ சிறந்த பொருட்களால்‌ நிறைந்த 
காட்சியறை ஒன்றைக்‌ கற்பனை செய்து கொள்ளுங்கள்‌: 
நான்கு பேர்‌ அந்த அறைக்குள்‌ செல்கின்றனர்‌. ஒருவர்‌ மிகப்‌ 
பெரிய ஐசுவரியவான்‌, ஒருவர்‌ மிகவும்‌ ஏழை, மற்ற இருவரும்‌ 
நடுத்தரமான பொருளாதார வசதியுடையவர்கள்‌. இவ்விரு 
வரும்‌ உங்களையும்‌, என்னையும்‌ குறிப்பதாகக்‌ கொள்வோம்‌, 
கதையை இன்னும்‌ எளிதாக்க, அந்த மனிதன்‌ என்னைக்‌ 
குறிக்கிறதாய்க்‌ கொள்வோம்‌. 

அந்தக்‌ காட்சியறைக்குள்‌ நடந்து செல்லுகையில்‌, நமது கண்‌ 
களைக்‌ கவரும்‌ வண்ணம்‌ அங்கு பொருட்கள்‌ வரிசையாய்‌ 
அடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொன்றின்‌ விலை அட்டையையும்‌ 
நாம்‌ பார்த்து, அவைகளில்‌ எதை நம்மால்‌ விலை தந்து வாங்க 
முடியும்‌ அல்லது முடியாது என்று அவ்வப்பொழுது பார்த்துக்‌ 
கொள்கிறோம்‌. ஐசுவரியவான்‌ தான்‌ விரும்புகிற எந்தப்‌ 
பொருளையும்‌ வாங்க முடியும்‌; ஏழை அங்குள்ள எதையுமே 
வாங்க முடியாது; மூன்றாம்‌ மனிதனும்‌, நானும்‌ சிலவற்றை 
வாங்க முடியும்‌, ஆனால்‌ அவற்றில்‌ அநேகம்‌ எங்களது நிதி 
நிலைக்கு விலையுயர்ந்த பொருட்களாகவே உள்ளன. 





நிறைவாக, காட்சியறையின்‌ மையப்பகுதிக்கு வருகிறோம்‌ 
- அங்குதான்‌ எங்கள்‌ கண்களுக்கு முன்பாக அந்த பொக்கிஷம்‌ 
இருப்பதைக்‌ காணுகின்றோம்‌! எங்களது இருதயங்கள்‌ பட 
படக்கின்றன! நாங்கள்‌ வைத்த கண்ணை எடுக்க முடிய 
வில்லை! அதை எவ்வளவுக்கதிகமாய்ப்‌ பார்த்கோமோ அவ்வள 
வுக்கு அவ்வறையிலிருந்த மற்ற பொருட்கள்‌ எல்லாம்‌ உபயோக 
மற்றதாய்த்‌ தோன்றின, அதைப்‌ பெற்றுக்‌ கொள்ளாத பட்சத்‌ 
தில்‌ சந்தோஷமடையவே முடியாது என்று உணருகின்றோம்‌. 

அந்த ஏழை மனிதன்‌ தன்‌ பையிலிருந்ததைப்‌ பார்க்கிறார்‌. 
தனது கையில்‌ ஐந்து பைசாவை (அதிலிருந்தது அவ்வளவே) 
எடுத்துத்‌ தருகிறார்‌. “என்னிடம்‌ உள்ளது இவ்வளவே” என்று 
கவலையுடன்‌ கூறுகிறார்‌. அடுத்த மனிதர்‌ தனது பணப்‌ 
பையைத்‌ திறந்து பார்த்து, “என்னிடம்‌ இருநூறு ரூபாய்‌ உள்‌ 








92 


ளது” என்று கூறுகிறார்‌. நான்‌ சற்று நேரம்‌ சிந்தித்துப்‌ பார்த்துப்‌ 
பின்‌, “என்னிடம்‌ இருப்பதெல்லாவற்றையும்‌ விற்று வந்தால்‌ 
நான்‌ இரண்டு இலட்ச ரூபாய்‌ கொண்டு வரமுடியும்‌” என்கி 
றேன்‌. அந்த ஐசுவரியவான்‌, “இன்று காலைதான்‌ எனது 
கணக்கர்‌ என்னிடம்‌ ரூபாய்‌ பத்துக்‌ கோடி மதிப்புள்ள 





சொத்துகள்‌ இருப்பதாகக்‌ கூறினார்‌” என்கிறார்‌. அவர்‌ 
சந்தோஷமாயிருப்பதுபோல தோன்றவில்லை யென்றாலும்‌, 
அந்தப்‌ பொக்கிஷம்‌ அதற்கும்‌ அதிகமான மதிப்புள்ள 
தேயாகும்‌. 

அந்த நேரத்தில்‌, அதன்‌ உரிமையாளர்‌ வந்து எங்களை 
வினவுகிறார்‌. எங்களிடம்‌ போதிய பணம்‌ இல்லையென்றா 





லும்‌, “இந்த பொக்கிஷம்‌ எவ்வளவு? இதன்‌ விலை என்ன?” 
என்று நாங்கள்‌ கேட்கவேண்டியதாறெது. அதற்கு உரிமை 
யாளர்‌, புன்முறுவலுடன்‌, “நீங்கள்‌ இதற்கான விலையைச்‌ 
செலுத்த முடியாது-பரவாயில்லை; எனது மகன்‌ அவ்விலை 
யைச்‌ செலுத்தி விட்டார்‌; நீங்கள்‌ செய்ய வேண்டியதெல்லாம்‌, 
இந்த பொக்கிஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான்‌. 
இருப்பினும்‌ இதை ஏற்றுக்‌ கொள்வதற்கும்‌ நீங்கள்‌ விலை 
கொடுக்க வேண்டியிருக்கும்‌” என்றொர்‌. 

நமது இருதயங்கள்‌ நம்பிக்கையால்‌ துள்ளுகின்றது. 
ஒருவேளை அந்தப்‌ பொக்கிஷம்‌ நமதாகலாம்‌. இருப்பினும்‌ 
நமது இருதயங்களில்‌, “இதற்கு நான்‌ தர வேண்டிய விலை 
என்ன?” என்ற கேள்வி இருந்துகொண்டிருக்கும்‌. 

அந்த உரிமையாளர்‌, ஏழை மனிதரிடம்‌ திரும்பி, “உங்களி 
டம்‌ உள்ளது எவ்வளவு?” என்று கேட்க, “ஐந்து பைசா” என்று 
பதில்‌ தருகிறார்‌. “நீங்கள்‌ தர வேண்டிய விலை அவ்வளவே” 
என்கிறார்‌ உரிமையாளர்‌! 





அடுத்த மனிதரிடம்‌ அவர்‌ திரும்பி, “உங்களிடம்‌ உள்ளது 
எவ்வளவு?” என்று கேட்க, அவர்‌ “இருநூறு ரூபாய்‌” என்கிறார்‌. 
“நீங்கள்‌ தர வேண்டிய விலை அவ்வளவே” என்கிறார்‌. 

அவர்‌ என்னைப்‌ பார்க்கிறார்‌, “உங்களிடம்‌ உள்ளது 





எவ்வளவு?” என்று கேட்டுறார்‌, நான்‌ விழுங்கியவாறே, “என்னி 
டம்‌ உள்ள எல்லாவற்றையும்‌ விற்றால்‌ இரண்டு லட்ச ரூபாய்‌ 
கொண்டு வர முடியும்‌ என்று நினைக்கிறேன்‌” என்றேன்‌. 
“நீங்கள்‌ தர வேண்டிய விலை அவ்வளவே” என்கிறார்‌! 


93 


நிறைவாக, அவர்‌ அந்த ஐசுவரியவானிடம்‌ திரும்புகிறார்‌, 
“உங்களிடம்‌ உள்ளது எவ்வளவு?” என்று கேட்க “பத்து கோடி 
ரூபாய்‌” என்ற பதில்‌ வருகிறது. “நீங்கள்‌ தர வேண்டிய விலை 
அவ்வளவே” என்கிறார்‌. 

இகைக்காட்டிலும்‌ வேறு எது நியாயமான விலையாயிருக்க 
முடியும்‌? உங்களிடம்‌ ஐந்து பைசாவோ அல்லது பத்துக்‌ கோடி 
ரூபாயோ எது இருந்தாலும்‌ அதே மதிப்புதான்‌ விலையாக 
உள்ளது: அதாவது உங்களிடம்‌ இருக்கிற எல்லாமும்‌ அதன்‌ 
விலையாக அமைகிறது, தேவன்‌ நம்மிடம்‌ இல்லாத ஒன்றையும்‌ 





கேட்பதில்லை; ஆனால்‌ நமக்கு உண்டாயிருக்கிற எல்லா 
வற்றையும்‌ அவர்‌ கேட்கிறார்‌. 

இந்த விலையை, இவ்வுலகத்தார்‌ அநேகர்‌ “அதிகம்‌” என்று 
எண்ணுவது தெளிவு. “இப்படிப்பட்ட தியாகம்‌ செய்ய 
எங்களால்‌ முடியாது” என்று கதறுகிறார்கள்‌. “நாங்கள்‌ பற்றிக்‌ 
கொள்ள வேண்டிய, விரும்புகிற பொருட்கள்‌ உண்டு; 
எல்லாவற்றையும்‌ தேவனுக்குக்‌ கொடுக்க எங்களால்‌ முடியாது” 
என்கிறார்கள்‌. இதுவே உங்கள்‌ முடிவாயிருந்தால்‌ இருந்து 
விட்டுப்‌ போகட்டும்‌, ஆனால்‌ இதைக்‌ கவனியுங்கள்‌: இந்த 





தியாகத்தைச்‌ செய்ய நீங்கள்‌ விரும்பவில்லையென்றால்‌, 
வாழ்க்கை என்பதுதான்‌ என்ன என்று அறியக்கூடிய ஒரு 
வாய்ப்பை நீங்கள்‌ நழுவ விடுகிறீர்கள்‌. இருதயத்தின்‌ ஆழத்தில்‌ 
உள்ளான சந்தோஷம்‌, சமாதானம்‌ இவற்றிற்கான நம்பிக்‌ 
கையை நீங்கள்‌ விட்டுக்கொடுத்து விடுகிறீர்கள்‌. இந்த உலகம்‌ 
உங்களுக்குத்‌ தரும்‌ எதைக்‌ காட்டிலும்‌ சிறந்த முடிவில்லாத 
ஒரு வாழ்க்கைக்கு உங்கள்‌ முதுகைக்‌ காட்டுகிறீர்கள்‌. 

வசனம்‌ 44ல்‌ உள்ள ஒரு சொற்றொடரைக்‌ கவனிக்காமல்‌ 
நீங்கள்‌ விட்டுவிடுவதை நான்‌ விரும்பவில்லை, “பரலோக 
ராஜ்யம்‌ நிலத்தில்‌ புதைத்திருக்றெ பொக்கிஷத்துக்கு ஒப்பாயி 
ருக்கிறது; அதை ஒரு மனுஷன்‌ கண்டு, மறைத்து, அதைப்பற்றிய 
சந்தோஷத்தினாலே போய்‌, தனக்குண்டான எல்லாவற்றையும்‌ 
விற்று, அந்த நிலத்தைக்‌ கொள்ளுகிறான்‌.” “அதைப்பற்றிய 
சந்தோஷத்தினாலே. ” ஒரு வேளை அம்மனிதன்‌, “நான்‌ செய்த 





தியாகம்‌ எவ்வளவு பெரியது! எனது கழுதை, ஆடு, என்‌ 
மனைவியின்‌ ஆடம்பரமான சங்கிலி ஆகிய எல்லாவற்றையும்‌ 
இந்த பொக்கிஷத்தைப்‌ பெறுவதற்காக விற்க நேர்ந்தது இது 


94 


மிகவும்‌ அதிகமல்லவா!” என்று சொல்வான்‌ என நினைக்கி 
றீர்களா? நிச்சயமாய்‌ அப்படிக்‌ கூற மாட்டான்‌. அவன்‌ ஒரு 
காது முதல்‌ மறு காது வரை சிரித்துக்‌ கொண்டே தன்னுடைய 
சொற்பமான சொத்துக்களை விற்கச்‌ சென்றிருப்பான்‌. அவன்‌ 
கொடுப்பதைப்‌ பார்க்கிலும்‌ மிக அதிகமாய்ப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளப்‌ போகிறானே! 

நமக்குண்டான எல்லாவற்றையும்‌ கொடுத்து இந்தப்‌ பொக்‌ 
கிஷத்தைப்‌ பெறுவது என்பது, அதனுடைய உயர்ந்த மதிப்பை 
நமக்குக்‌ கூறுகின்றது. நாம்‌ அதன்‌ மதிப்பைப்‌ புரிந்துகொண் 
டோமென்றால்‌, அதற்குரிய தியாகத்தை நம்மால்‌ செய்ய 
இயலாது என்பதையும்‌ புரிந்து கொள்வோம்‌. தேவன்‌ நமக்குச்‌ 
செய்யக்கூடியதும்‌, செய்ய விரும்புவதுமான விஷயத்தோடு 
நாம்‌ கொடுக்கக்‌ கூடிய எந்த ஒரு விலையும்‌, எல்லா விலையும்‌ 
கூட ஒப்பிடத்‌ தக்கதல்ல. பவுல்‌, பிலிப்பியருக்கு எழுதின 
நிருபத்தில்‌, தனக்கு கடந்த காலத்தில்‌ லாபமாயிருந்தவை 
களைப்‌ பட்டியலிட்டு முடித்தபின்‌, கீழ்க்‌ கண்டவாறு 
எழுதுகிறார்‌! 


அதிலும்‌ எனக்கு லாபமாயிருந்தவைகள்‌ எவைகளோ அவை 





களைக்‌ கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன்‌. அது 
மாத்திரமல்ல, என்‌ கர்த்தராயெ கிறிஸ்து இயேசுவை அறிகிற 
அறிவின்‌ மேன்மைக்காக எல்லாவற்றையும்‌ நஷ்ட மென்று 
எண்ணிக்கொண்டிருக்கிறேன்‌ (பிலிப்பியர்‌ 3:7-8). 


முடிவுரை 

முதலாவதாக இப்பாடத்தின்‌ தலைப்பைப்‌ பார்த்த 
பொழுது நீங்கள்‌, இந்தப்‌ பாடம்‌ ஐசுவரியவனான ஒரு 
வாலிபனைப்‌ பற்றியது என்றெண்ணியிருக்கக்‌ கூடும்‌; 
ஏனெனில்‌ அந்த சம்பவத்திலும்‌ இதே வார்த்தைகள்தான்‌ 
வருகின்றது. அந்த இளைஞன்‌ இயேசுவிடம்‌ வந்து, நித்திய 
ஜீவனை சுதந்தரித்துக்‌ கொள்ள என்ன செய்ய வேண்டும்‌ என்று 
கேட்டான்‌. அதற்கு இயேசு: “நீ பூரண சற்குணனாயிருக்க 
விரும்பினால்‌, போய்‌, உனக்கு உண்டானவைகளை விற்று 
குரித்திரருக்குக்‌ கொடு, அப்பொழுது பரலோகத்தில்‌ உனக்குப்‌ 
பொக்கிஷம்‌ உண்டாயிருக்கும்‌; பின்பு என்னைப்‌ பின்பற்றி 





வா” என்றார்‌ (மத்தேயு 19:21).'* வேறு வார்த்தைகளில்‌ சொல்வ 


95 


தானால்‌, “உன்னிடம்‌ இருக்கின்றதெல்லாம்‌ ஆகாதவைகளா 
னதால்‌ அவைகளை விட்டுவிடு; அப்போது பரலோகத்தில்‌ 
உனக்கு பொக்கிஷம்‌ உண்டாயிருக்கும்‌” என்றார்‌. துரதிருஷ்ட 
வசமாக, அந்த இளைஞன்‌ தன்னுடைய, ஆகாத பொருள்களை 
வைத்துக்‌ கொள்ள ஆசைப்பட்டான்‌ - எனவே துக்கமடைந்தவ 
னாய்‌ திரும்பிச்‌ சென்றான்‌. 

இந்த பொக்கிஷமானது பேரம்‌ பேசி வாங்குவதல்ல. 
அது எப்பொழுதுமே பாதி விலைக்குக்‌ கிடைப்பதில்லை. 
“உங்களிடம்‌ உள்ள எல்லாம்‌” என்ற அதே விலைகான்‌ எப்‌ 
போதும்‌ உள்ளது. உங்களை முழுமையாக, உங்களிடம்‌ உள்‌ 
ளதை முழுமையாக கர்த்தருக்கு அர்ப்பணிக்கத்‌ தயாராயி 
ருந்தர்களென்றால்‌, அந்த பொக்கிஷம்‌-ஆசீர்வாதங்கள்‌ 
-உங்களுடையதாகும்‌. 


குறிப்புகள்‌ 

'தங்களிடம்‌ உள்ள விலையுயர்ந்த பொருட்களைப்‌ பாதுகாத்து வைக்க “வங்கி” 
என்னப்பட்ட இடம்‌ இருந்தது. அதற்கு வட்டி கூடச்‌ செலுத்தினர்‌ (மத்தேயு 25:27). 
வங்கிகளில்‌ பணத்தைச்‌ செலுத்தி மறுபடி கிடைக்கப்‌ பெறாத அநேக 
உதாரணங்களைத்‌ தர முடியும்‌; ஜனங்கள்‌ வங்கியின்மேல்‌ நம்பிக்கையை இழந்தனர்‌; 
எனவே தங்கள்‌ பணத்தை ஜனங்கள்‌, சமையல்‌ பாத்திரம்‌, படுக்கை அல்லது பின்‌ 
வாசலில்‌ உள்ள ஒரு தகர டப்பா இவைகளில்‌ போட்டு வைத்தனர்‌. (இந்நாட்களில்‌ 
சேமிப்புத்‌ திட்டங்களிலும்‌, நிதி நிறுவனங்களிலும்‌ ஜனங்கள்‌ பணத்தைத்‌ 
தொலைப்பதோடு இதை ஒப்பிடலாம்‌). “அமெரிக்க ஐக்கிய தேசத்தின்‌ ஆரம்ப 
நாட்களில்‌ ஜெஸ்ஸி ஜேம்ஸ்‌ என்பவன்‌ குறிப்பிடத்தக்க ஒரு திருடனாய்‌ இருந்தான்‌. 
“மற்ற பகுதிக்குத்‌ தக்காற்போன்று இக்கதையானது மாற்றிக்‌ கொள்ளப்‌ படலாம்‌. 
மறைந்த புதையல்கள்‌ பற்றி அநேகம்‌ பகுதிகள்‌ தங்கள்‌ சொந்த புனை கதைகளைக்‌ 
கொண்டுள்ளன. “மத்‌. 13 (வ. 18-23) ல்‌ காணுகின்ற விதைப்பவன்‌ உவமை போன்ற 
சில விதி விலக்குகளும்‌ உள்ளன. “இவை விதி உண்டென்று நிரூபிக்கின்ற 
விதிவிலக்குகள்‌ ஆகும்‌.” “லூக்கா 18:1-8ல்‌ உள்ள விடா முயற்சியுள்ள விதவை 
போன்ற சில உவமைகளில்‌ நாம்‌ இவ்விதம்‌ செய்தோமென்றால்‌ பல சிக்கல்கள்‌ 
நேரிடும்‌. ஒவ்வொரு விஷயத்திற்கும்‌ இணையான கருத்தைக்‌ கொண்டுவர 
முயற்சித்தால்‌, தேவனை நாம்‌ மனுஷர்‌ மீது அக்கறையற்ற நியாயாதிபதி என்று 
நினைக்க வேண்டியதாகும்‌! “ஏசாயாவின்‌ புத்தகச்‌ சுருளில்‌ இருந்து அவர்‌ வாசித்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. “மூல பாஷையில்‌, “எல்லாவற்றையும்‌” என்பதற்குப்‌ பொதுப்‌ 
பாலும்‌, “முத்து” மற்றும்‌ “முத்துகள்‌” என்பதற்கு ஆண்பாலும்‌ பயன்பட்டுள்ளதால்‌, 
அந்த வியாபாரி தன்னிடமுள்ள முத்துக்களோடு மற்ற எல்லாவற்றையும்‌ கூட 
விற்றுவிட்டான்‌ என்பதையே இது சுட்டிக்‌ காட்டுகிறது. “கர்த்தாவே! நான்‌ உமது 
இராஜ்யத்தை நேசிக்கிறேன்‌” என்ற நூலிலிருந்து மேற்கோளானது AC அச்சகத்தின்‌ 
அனுமதி [1974 ௦] யுடன்‌ பயன்படுத்தப்‌ பட்டுள்ளது. 'சில நேரங்களில்‌ இன்றைய 
நாட்களில்‌ இயேசு “விலையேறப்‌ பெற்ற முத்து” என்று பேசப்‌ படுவதுண்டு. 


96 


"KJVயில்‌ இது தெளிவாய்க்‌ காணப்படுகிறது. அநேக மொழி பெயர்ப்புகளில்‌ 
இது “அவர்களோடு சேர்ந்தனா்‌” என்றோ “அவர்களின்‌ எண்ணிக்கையோடு கூடினார்‌” 
என்றோ காணப்படுகிறது. அப்பகுதியின்‌ முன்பகுதியில்‌ இராஜ்யம்‌,/சபை 
ஸ்தாபிக்கப்படுதல்‌ பற்றி கொடுக்கப்‌ பட்டிருந்தாலும்‌, நாம்‌ அந்த இராஜ்யம்‌, 
சபையோடு தான்‌ அவர்கள்‌ இணைக்கப்‌ பட்டனர்‌ என்பதை அறிய வேண்டும்‌. '2ஒரு 
சுவரைச்‌ சுட்டிக்‌ காட்டி இதை விளக்கலாம்‌. அநேக கதவுகள்‌ கண்ணில்‌ 
படக்கூடியதாயிருந்தால்‌, அவைகளைக்‌ காட்டுவது நல்ல விளக்கமாகும்‌. இது 
இயேசு மத்‌. 7:13-14ல்‌ பெயரிட்ட இரண்டு வாசல்களுக்கு விளக்கமளிக்கும்‌ 
வேறொரு வழியாகும்‌. '*இழந்து போன, இறந்த நிலையில்‌ உள்ள உலகத்திற்கு 
சுவிசேஷத்தைப்‌ பகிர்ந்து கொள்ள அநேக ஊழியர்கள்‌ இதைச்‌ செய்துள்ளனர்‌. 
சட்டபூர்வமாக சம்பாதித்து, தனது முன்னுரிமைகளை நேராக்கி, தனது செல்வத்தை 
மற்றவர்களுக்கும்‌ பிரயோஜனப்‌ படுத்தும்‌ அளவில்‌ வாழ்ந்தால்‌ ஐசுவரியவானாக 
இருப்பதில்‌ தவறொன்றும்‌ இல்லை. ஆனாலும்‌ மிகச்‌ சிலரே ஐசுவரியவான்‌ ஆன 
பின்பும்‌ தக்க முன்னுரிமைகளை நிலை நிறுத்தக்‌ கூடும்‌ என்று வேதம்‌ கூறுறெது 
(மத்தேயு 19:23-24; 1 தீமோத்தேயு 6:9-10, 17-19). செல்வத்தைத்‌ கேடும்‌ முயற்சியில்‌, 
உண்மையில்‌ முக்கியமானதைத்‌ தொலைத்த வாலிபனைப்‌ பற்றி இந்தச்‌ சம்பவம்‌ 
கூறுகிறது. '£ இயேசு, அந்த வாலிபனின்‌ இருதயத்திலிருந்த பொருளாசையின்மேல்‌ 
கிரியை செய்து அவன்‌ முழு நேர சீஷனாயிருக்கும்படி அழைத்தார்‌. பேதுரு, 
அந்திரேயா ஆகியோரிடம்‌, “உங்கள்‌ வலைகளை விட்டு என்னைப்‌ பின்பற்றுங்கள்‌” 
என்று கூறியதைப்‌ போலவே இந்த வாலிபனிடமும்‌ கூறினார்‌. 


இன னன ன ன னன ணக 4 


—_ ட 


அவர்களிடமிருந்த எல்லாவற்றையும்‌ 

கிறிஸ்துவின்‌ உவமையில்‌ வரும்‌ வியாபாரி, அந்த முத்தை 
வாங்குவதற்காகத்‌ தனக்குண்டாயிருந்த எல்லாவற்றையும்‌ 
விற்று, வெற்றியடைந்தான்‌ (மாற்கு 13:46). 

பாவியான இளைய குமாரன்‌, சந்தோஷம்‌ பெறுவதற்காகத்‌ 
தன்னிடம்‌ இருந்த எல்லாவற்றையும்‌ வீணாய்ச்‌ செலவழித்தும்‌ 
தோல்வியடைந்தான்‌ (லூக்கா 12:13-14). 

வியாதியாயிருந்த ஒரு ஸ்திரீ சுகமடைய தன்னிடமிருந்த 
எல்லாவற்றையும்‌ செலவழித்தும்‌ தோல்வியடைந்தாள்‌ (மாற்கு 
5:26). 

விதவையான ஒரு ஸ்திரீ தன்னிடமிருந்த எல்லாவற்றையும்‌ 
கர்த்தரிடம்‌ ஒப்புவித்து அவருடைய பாராட்டுதல்களைப்‌ 
பெற்றுக்‌ கொண்டாள்‌ (மாற்கு 12:43-44). 

ஆர்க்கிபால்ட்‌ நைஸ்மித்‌ 


97 


ஒவ்வொருவருக்கும்‌ சிலர்‌ 
துவை! மத்தேயு 16:15-19) 


மனிதனை சிருஷ்டித்தபின்‌, தேவன்‌, “மனிதன்‌ தனிமையா 
யிருப்பது நல்லதல்ல” (அதி. 2:18) என்றார்‌. தனிமை மிகப்‌ பயங்‌ 
கரமானது. 
வேறு எகைக்காட்டிலும்‌ தனிமை என்ற நோய்‌ ஜனங்களை 
இந்நாட்களில்‌ அதிகமாய்ப்‌ பாதித்து வருகிறது. “இது இந்த 
யுகத்தின்‌ மிகப்‌ பெரிய பாழாக்கும்‌ நோய்‌” என்று சுவிஸ்‌ 
நாட்டைச்‌ சேர்ந்த புகழ்‌ பெற்ற உளவியல்‌ அறிஞர்‌ கூறுகின்‌ 
றார்‌. சமீபத்தில்‌ நன்கு தேர்ச்சியடைந்த ஒரு மருத்துவர்‌, “மனித 
னின்‌ நிலைகளில்‌ தனிமையைப்போல்‌ தீவிரமானதும்‌, உலகளா 
வியதும்‌ வேறு எதுவும்‌ இல்லை” என்று கூறினார்‌. 
வாழ்க்கையில்‌ நம்மைத்‌ தாங்கி நடத்தும்‌ நண்பர்கள்‌ 
குழுவாகிய” ஒரு “வலைப்‌ பின்னல்‌” நம்‌ எல்லாருக்கும்‌ தேவைப்‌ 
படுகிறது. 
ஆவிக்குரிய விஷயங்களிலும்‌ கூட இது உண்மையா 
யிருக்கிறது. “நீ ஒரு கிறிஸ்துவனான பிறகு உனக்கு நீயே 
எல்லாம்‌” என்று தேவன்‌ சொல்லியிருக்கலாம்‌. ஆனால்‌ கூட, 
நம்‌ எல்லாருக்கும்‌ பலம்‌ மற்றும்‌ உதவிகள்‌ தேவை என்று அவர்‌ 
அறிவார்‌. தேவனுடைய சித்தத்தின்படியான தாங்கி நடத்தும்‌ 
குழுவை ஏற்படுத்தப்‌ போவதாக இயேசு கொடுத்த வாக்குத்‌ 
குத்தத்தைப்‌ பற்றி இப்பாடம்‌ நமக்குக்‌ கூறுகின்றது. 
இயேசு தமது ஊழியத்தின்‌ கடைசிப்‌ பகுதியை நெருங்கிக்‌ 
கொண்டிருந்தார்‌. அப்போது, லூக்கா 9:51ல்‌ உள்ள வழக்குச்‌ 
சொல்லின்படி, இயேசு, “எருசலேமுக்குப்‌ போகத்‌ தமது முகத்‌ 
தைத்‌ திருப்பினார்‌” என்று காண்கிறோம்‌. இது இயேசுவைப்‌ 
பொறுத்தமட்டில்‌ முக்கியமான காலமாய்‌ இருந்தது. அவரு 
டைய சீஷர்களுக்கும்‌ இது முக்கியமான நேரமாயிருந்தது. 





98 


உங்களுக்கு ஒருவார்‌ தேவை 
நமது வேதவசனப்‌ பகுதி, “பின்பு இயேசு பிலிப்புச்‌ செசரியா 
வின்‌ திசைகளில்‌ வந்த போது” (வ. 13௮) என்று தொடங்குகிறது. 
பலஸ்தீனத்தில்‌ செசரியா என்ற பெயரில்‌ இரண்டு ஊர்கள்‌ 
இருந்தன. ஒன்று மத்திய தரைக்கடல்‌ ஓரத்தில்‌ இருந்தது. இந்த 
வசனத்தில்‌ நாம்‌ படிக்கும்‌ ஊர்‌ பலஸ்தனத்தின்‌ வடக்கு எல்லை 
யில்‌ இருந்தது. இயேசு பிறந்தபின்‌ சில நாட்களில்‌, காற்பங்கு 
தேசாதிபதியாகிய” ஏரோது பிலிப்பு என்பவன்‌ பழைய நகரமா 





கிய பேனியஸ்‌ என்ற நகரை மறுபடியும்‌ கட்டியெழுப்பி, 
அதற்கு பிலிப்புச்‌ செசரியா என்று பேரிட்டான்‌. இது செசார்‌ 
ராயனையும்‌, அவனையும்‌ கனப்படுத்திக்‌ கொள்வதற்காகச்‌ 
செய்யப்பட்டது. எர்மோன்‌ மலையில்‌ அடி வாரத்திலிருந்த ஒரு 
மிகப்‌ பெரிய பாறையின்‌ மீது சுண்ணம்புச்‌ சுவரால்‌ கட்டப்‌ 
பட்ட கோட்டைகளால்‌ இந்நகரம்‌ உருவாயிற்று என்பது 
குறிப்பிடத்‌ தக்கதாகும்‌. 

இயேசு ஜனங்களுக்குப்‌ பிரசங்கம்‌ செய்து கொண்டும்‌ உதவி 





செய்து கொண்டும்‌ வந்தபோது அவரும்‌ அவருடைய சீஷர்‌ 
களும்‌ பிலிப்புச்‌ செசரியாவின்‌ திசைகளில்‌ வந்து சேர்ந்தனர்‌. 
இயேசு, பூமியில்‌ அவர்‌ செய்த ஊழியத்தில்‌ பிரயாணம்‌ செய்த 
தில்‌ வடக்கு எல்லையில்‌ இப்பகுதியே எல்லையாகும்‌. 

இயேசு அந்தப்‌ பகுதியை அடைந்த பொழுது, தமது சீஷரா்‌ 
களுக்கு ஒரு பரீட்சை வைத்தார்‌. பரீட்சை என்பது, மாணவர்‌ 
கள்‌ மற்றும்‌ ஆசிரியர்‌ என்ற இரு தரப்பாருக்கும்‌ அச்சம்‌ தரும்‌ 
சம்பவமாகும்‌. எவ்வகையிலும்‌, ஒரு பரீட்சை என்பது மாண 
வர்களைக்‌ காட்டிலும்‌ ஆசிரியரையே அதிகமாய்ச்‌ சோதனை 
செய்வகாயிருக்கிறது. “நான்‌ வலியுறுத்த வேண்டிய போதனை 
களை முடித்திருக்கிறேனா ?” என்று ஆசிரியர்‌ வியப்படை கறார்‌. 
இயேசு, “மனுஷகுமாரானாகிய என்னை ஜனங்கள்‌ யார்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌?” (வ. 13ஆ) என்று கேட்டு இந்தப்‌ பரீட்சை 
யைத்‌ தொடங்குகிறார்‌. 

அதற்கு சீஷர்கள்‌, “சிலர்‌ யோவான்‌ ஸ்நானன்‌ என்றும்‌, சிலர்‌ 
எலியா என்றும்‌; வேறு சிலர்‌ எரேமியா அல்லது தீர்க்கதரிசி 
களில்‌ ஒருவர்‌ என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌, ” என்றார்கள்‌ (வ. 14). 
இயேசு யார்‌ என்பது பற்றி ஜனங்கள்‌ இடர்ப்பாடு அடைந்து 
கொண்டிருந்தனர்‌. மேசியாவின்‌ பணிகளை இயேசு செய்து 





99 


கொண்டிருந்தாலும்‌, அவர்‌ வருகையானது அவர்கள்‌ நினைத்‌ 
திருந்த வகையில்‌ இருக்கவில்லை, இருப்பினும்‌ அவர்‌ விசேஷித்‌ 
தவர்‌ என்று அவர்கள்‌ அறிந்தனர்‌. எனவே அவர்கள்‌ அவரை 
யோவான்‌ ஸ்நானன்‌, எலியா, எரேமியா அல்லது தீர்க்கதரிசி 
களில்‌ ஒருவர்‌ என்று சொன்னார்கள்‌. 

“அத்துமா இடம்‌ பெயர்தல்‌” என்ற முன்நாளைய மறு 
பிறவிக்‌ கொள்கையை நம்பியதால்தான்‌ யூதர்கள்‌ இவ்வாறு 
சொன்னதாகச்‌ சிலர்‌ எண்ணுகின்றனர்‌. யோவான்‌ மரித்தோரி 
லிருந்து எழுந்ததாகக்‌ கூறி (மாற்கு 6:14, 16), ஏரோதுதான்‌ 
இவ்வதந்தியை துவக்கி வைத்தான்‌. மேலும்‌, மேசியாவுக்கு 
வழியை ஆயத்தம்பண்ண, எலியாவை அனுப்புவேன்‌ (மல்கியா 
4:4-6)* என்ற தேவனுடைய வாக்குத்தத்தம்‌ பற்றி யூதர்கள்‌ 
வினோதமான கருத்துக்கள்‌ கொண்டிருந்தனர்‌. யூதர்கள்‌ 
மறுபிறவிக்‌ கொள்கையை நம்பினார்களா இல்லையா என்று 
நான்‌ அறியேன்‌ - அவர்கள்‌ அதை நம்பியிருந்தாலும்‌, மறுபிறவிக்‌ 
கோட்பாடு ஒரு தவறான உபதேசம்‌ ஆகும்‌. வேதம்‌, “அன்றியும்‌ 
ஓரே தரம்‌ மரிப்பதும்‌ (அநேகந்தரம்‌ அல்ல) பின்பு (மரணத்திற்கு 
பின்பு) நியாயத்‌ தீர்ப்படைவதும்‌ (பூமியில்‌ ஒரு புதிய 
வாழ்க்கையை வேறொரு உடலில்‌ பெறுவது அல்ல) மனு 
வருக்கு நியமிக்கப்பட்டிருக்றெது” (எபி. 9:27) என்று கூறுகிறது. 

சிலர்‌ இயேசுவை மேற்சொன்ன சிலரில்‌ ஒருவராக 
இருப்பார்‌ என்று ஏன்‌ நம்பினர்‌, என்பதை விடுத்து, இம்‌ 
மாபெரும்‌ நபார்களிடம்‌ இருந்த சில குணாதிசயங்களை 
ஆராய்ந்தால்‌, அவை இயேசுவைப்பற்றி நமக்கு சிலவற்றைக்‌ 
கூறுகின்றன: யோவான்‌ திட நம்பிக்கையுள்ள மனிதனா 
யிருந்து, மாய்‌ மாலத்தை எதிர்த்துத்‌ தயக்கமின்றிப்‌ பேசினார்‌. 





அதே போல இயேசுவும்‌ யூதர்களின்‌ மாய்மாலத்தை வெளிப்‌ 
படுத்தினார்‌. எலியா தைரியமுள்ள மனிதனாயிருந்து, துன்‌ 
மார்க்க சக்திகள்‌ அனைத்தையும்‌ தனி ஒருவராய்‌ எதிர்த்து 
நின்றார்‌. அதேபோல்‌ இயேசுவும்‌, அவரது காலத்தில்‌ இருந்த 
வல்லமையுள்ள மார்க்க அதிகாரிகளுக்கு எதிர்த்து நின்றார்‌. 
எரேமியா இரக்ககுணம்‌ கொண்டவராய்‌, ஜனங்களுக்காக 
அழுதார்‌-அதேபோல்‌ இயேசுவும்கூட அநேக வேளைகளில்‌ 
கவலையினால்‌ கண்ணீர்‌ விட்டிருக்கிறார்‌. அவரைக்‌ கவனித்த 
ஜனங்களில்‌ சிலர்‌ அவரது உரமான குணங்கள்‌ என்ற 


100 


பகுதியையும்‌, சிலர்‌ அவரது மென்மையான குணங்கள்‌ என்ற 
பகுதியையும்‌ கண்டனர்‌. 

இந்த ஒப்பீடுகள்‌ எல்லாம்‌ வெறும்‌ பாராட்டுக்கள்தான்‌- 
அவர்கள்‌ இயேசுவைப்‌ பற்றி எண்ண வேண்டிய அளவு எண்ண 
வில்லை. இயேசுவைப்‌ பெரியவர்‌ என்று நாம்‌ நினைக்கும்‌ வரை 
-அதாவது அவர்‌ மகாப்‌ பெரியவர்‌ தேவனுடைய சொந்த 
குமாரன்‌ என்று நாம்‌ நினைக்காதவரை சாத்தான்‌ கவலைப்‌ 
படுவதில்லை. 

இயேசு, இதன்‌ பிறகு பரீட்சையின்‌ இரண்டாவது கேள்வி 
யைத்‌ தமது சீஷார்களுக்கு தருகிறார்‌. இது நிறைவுக்‌ தேர்வில்‌ 
100 சத மதிப்பெண்‌ பெற்றுத்தரும்‌ கேள்வியாகும்‌. “நீங்கள்‌ 
என்னை யார்‌ என்று சொல்லுகிறீர்கள்‌ என்று கேட்டார்‌” 
(வ. 12). 

“இயேசுவைப்பற்றி நீங்கள்‌ என்ன சொல்லுகிறீர்கள்‌?” என்ற 
கேள்வியே எந்த ஒரு மனிதரிடமும்‌ கேட்க வேண்டிய முக்கிய 
மான கேள்வியாகும்‌. இந்தக்‌ கேள்விக்கு சரியான பதில்‌ நீங்கள்‌ 
சொல்லாவிட்டால்‌, இந்த வாழ்க்கையை, நித்தியத்தில்‌ பிரவே 
சிக்கும்படி பிரயோஜனப்படுத்த உங்களால்‌ கூடாது. 

நான்‌ இயேசுவாயிருந்தால்‌, இவ்விடத்தில்‌ ஒரு பயம்‌ 
நிறைந்த ஆசிரியராய்‌ இருந்திருப்பேன்‌.” எனது எண்ணங்கள்‌ 
பின்வரும்மாறு இருந்திருக்கும்‌: “நான்‌ யார்‌ என்ற உண்மையை 
- எனது சீஷார்களுக்குள்‌ ஆழமாய்‌ ஊன்றுவதற்காகவே, கடந்த 
மூன்று ஆண்டுகளாக-எனது போதனைகள்‌, அற்புதங்கள்‌ 
மற்றும்‌ என்‌ வாழ்க்கை இவற்றை ஓப்புக்‌ கொடுத்தேன்‌; அவர்‌ 
கள்‌ இந்த உண்மையைப்‌ புரிந்து கொண்டார்களா? நான்‌ 
ஆசிரியர்‌ என்ற முறையில்‌ எந்த அளவு வெற்றி பெற்றுள்ளேன்‌?” 

பேதுரு இந்தக்‌ கேள்விக்கு பதில்‌ அளித்தார்‌. அதிகம்‌ 
பேசுவதில்‌ பேதுரு போர்‌ பெற்றவர்‌, பாதத்தை எடுத்து வாயில்‌ 
வைத்துக்‌ கொள்பவர்‌.” இருப்பினும்‌ இவ்விடத்தில்‌ பேதுரு 
சரியானதையே சொன்னார்‌: “நீர்‌ ஜீவனுள்ள தேவனுடைய 
குமாரனாகிய கிறிஸ்து” (வ. 16). “கிறிஸ்து” என்றால்‌ “அபிஷே 
கம்‌ பண்ணப்பட்டவர்‌” என்று பொருள்‌. இதற்குச்‌ சரியான 
கிரேக்க வார்த்தை “மேசியா” ஆகும்‌. பழைய ஏற்பாட்டின்‌ 
காலத்தில்‌ தீர்க்கதரிசிகள்‌, ஆசாரியர்கள்‌ மற்றும்‌ இராஜாக்கள்‌ 
ஆகியோர்‌ அபிஷேகம்‌ பண்ணப்பட்டனர்‌. இயேசு இந்த 





101 


மூன்று தன்மைகளும்‌ உள்ளவராய்‌ விளங்கினார்‌. “குமாரன்‌” 
என்ற எபிரெயச்‌ சொல்‌ வழக்கு, “இயல்புகளில்‌ பங்கேற்பவர்‌” 
என்று பொருள்படும்‌. இவ்விதமாய்‌, “ஜீவனுள்ள தேவனுடைய 
குமாரன்‌” என்பது “தேவனுடைய இயல்புகளில்‌ பங்கேற்பவர்‌” 





என்று பொருள்படும்‌. 

இந்த விளக்கத்தை சற்று நிதானித்துப்‌ பாருங்கள்‌. நமக்குத்‌ 
தேவைப்படும்‌ ஒரு நபரைப்‌ பற்றி இங்கு கூறப்படுகிறது. 
இதைப்பற்றி அதிகமாய்‌ கூறும்முன்‌, சிலர்‌ இதற்குப்‌ பதிலாக 
கூறும்‌ சில வார்த்தைகளை உங்களுக்கு முன்‌ வைக்க 
விரும்புகிறேன்‌. 

இயேசு அவனை நோக்கி: “யோனாவின்‌ குமாரனாகிய” 
சீமோனே, நீ பாக்கியவான்‌ (வ. 17௮) என்றார்‌. இதற்கு முன்பே 
இயேசு, தம்மை அறிக்கையிடுகிறவார்களை, தாமும்‌ அறிக்கை 
யிடுவதாகக்‌ கூறியுள்ளார்‌ (மத்‌. 10:32): இப்போது அவர்‌ 
பேதுருவை அறிக்கையிட்டார்‌. மேலும்‌ இயேசு தொடர்ந்து, 
“மாம்சமும்‌ இரத்தமும்‌ இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை” 
(வ. 17ஆ). பேதுரு இந்த சத்தியத்தை எந்த ஒரு மனிதரிடமும்‌ 
கற்றுக்‌ கொள்ளவில்லை. மனித ஞானமானது, ஜனங்களோடு 
ஒத்துப்‌ போவதாய்‌ - அதாவது இயேசுவை யோவான்‌ ஸ்நானன்‌, 
எலியா, எரேமியா அல்லது கீர்க்கதரிசிகளில்‌ ஒருவர்‌ என்று 
கூறுவதாய்‌ - அமைந்திருக்கும்‌. மாறாக, தேவனே பேதுருவுக்கு 
இச்செய்தியை வெளிப்படுத்தியதாக இயேசு கூறினார்‌: 
“பரலோகத்திலிருக்கிற என்‌ பிதா இதை உனக்கு வெளிப்‌ 
படுத்தினார்‌” (வ. 17இ). இந்தக்‌ கேள்வியைக்‌ கவனியுங்கள்‌: 
பேதுரு இந்த சத்தியத்தை எவ்விதம்‌ கற்றார்‌? இது இயேசுவிட 
மிருந்து கற்றுக்‌ கொள்ளப்படவில்லையா? இயேசு “தேவ 
னிடத்திலிருந்து?” வந்தவர்‌ (யோவா. 8:28). அவர்‌ 
தெய்வீகமானவர்‌! 

இதன்‌ பிறகு இயேசு சொன்னார்‌: 








மேலும்‌ நான்‌ உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌, நீ பேதுருவாய்‌ 
இருக்கிறாய்‌, இந்தக்‌ கல்லின்‌ மேல்‌ என்‌ சபையைக்‌ கட்டுவேன்‌; 
பாதாளத்தின்‌ வாசல்கள்‌ அதை மேற்கொள்வதில்லை. பரலோக 
ராஜ்யத்தின்‌ திறவுகோல்களை நான்‌ உனக்குத்‌ தருவேன்‌; 
பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ, அது பரலோகத்திலும்‌ 
கட்டப்பட்டிருக்கும்‌, பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது 
எதுவோ அது பரலோகத்திலும்‌ கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும்‌ 


102 


என்றார்‌ (வ. 18-19). 
முதலாவது பதில்‌ அளித்தவர்‌ பேதுரு, இவ்விதமாய்‌ அவர்‌ முதல்‌ 
வகுப்பில்‌ நிற்கத்‌ தன்னைத்‌ தகுதியாக்கிக்‌ கொண்டார்‌.” இதை 
நாம்‌ மறுக்க முடியாது: பேதுருவுக்கு விசேஷித்த தகுதி 
அளிக்கப்பட்டது. 

முதலாவது, இயேசு அவரை முறைப்படி, “பேதுரு” என்று 
அழைத்தார்‌. இப்பெயரே அவருக்குப்‌ பிரசித்தமானதாகும்‌. 
“பேதுரு” என்றால்‌ “பாறை” என்று பொருள்படும்‌. பேதுரு 
“உறுதியற்ற மணல்‌” போன்ற சீஷத்துவத்திலிருந்து “பாறை 
போன்ற உறுதியான” சீஷத்துவத்துக்கு வளர்ந்திருப்பதை 
இயேசு இவ்விடத்தில்‌ கூறுகிறார்‌. ஆனால்‌ இம்மாறுதல்‌ 
அப்போது முழுமையாயிற்று என்று கூறவில்லை. (அடுத்த 
அதிகாரத்தில்‌ இயேசு, மோசே, மற்றும்‌ எலியா ஆகியோருக்கு 
மூன்று கூடாரங்கள்‌ போடுவேன்‌ என்று சொன்னதன்‌ மூலம்‌ 
மறுபடியும்‌ பாதத்தை வாயில்‌ வைத்துப்‌ பேசினார்‌. அநேக 
அதிகாரங்களுக்குப்பின்‌” அவர்‌ கர்த்தரை மறுதலித்தார்‌). அவர்‌ 
வளர்ந்து கொண்டிருப்பதையே இது அர்த்தப்படுத்துகிறது. 
“பேதுரு?” என்ற பெயர்‌ ஆவிக்குரிய முறையில்‌ அவரது 
முன்னேற்றம்‌ குறித்த விளக்கமாகவும்‌, இன்னும்‌ எவ்வளவு 
அவர்‌ வளரவேண்டும்‌ என்பதை முன்னுரைப்பதாகவும்‌ 





உள்ளது. 

இரண்டாவதாக, இயேசு இராஜ்யத்தின்‌ திறவுகோல்களை 
அவரிடத்தில்‌ கொடுத்தார்‌. இறவுகோல்கள்‌ என்பது பேது 
ருவோடு சம்பந்தப்பட்ட அடையாளமாய்‌ அநேக இடங்களில்‌ 
காணப்படுகிறது. (ரோமாபுரியில்‌ உள்ள தூய. பேதுருவின்‌ 
பேராலயத்தில்‌ - இன்னும்‌ அநேக இடங்களிலும்‌ - பேதுருவுக்கு 
வைத்துள்ள சிலைகளின்‌ கைகளில்‌ திறவுகோல்களைப்‌ பிடித்‌ 
இருப்பதைக்‌ காணலாம்‌). யூதர்கள்‌ மற்றும்‌ புறஜாதியார்‌ 
யாவருக்கும்‌ இராஜ்யத்தைத்‌ திறந்து வைக்கும்‌ சிலாக்கியத்தைப்‌ 
பேதுரு பெற்றுக்கொண்டார்‌. யூதர்களுக்கு அப்‌. 2லும்‌, புற 
ஜாதியாருக்கு அப்‌. 10லும்‌, இராஜ்யத்திற்குள்‌ பிரவேசிப்பதைப்‌ 
பற்றி முதலாவதாகப்‌ பேசும்‌ வாய்ப்பைப்‌ பெற்றுக்‌ 





கொண்டவர்‌ பேதுரு ஆவார்‌. 
வசனம்‌ 19ல்‌ இயேசுவால்‌ கூறப்படும்‌ “கட்டுதல்‌,” “கட்ட 
விழ்த்தல்‌” என்ற வார்த்தைகள்‌ எதைக்‌ குறிக்கின்றது? பேதுரு 


103 


தேவ ஏவுதலினால்‌ பிரசங்கம்‌ செய்வார்‌, என்பதையே இது 
குறிக்கின்றது (யோவான்‌ 14:26; 16:13). NASB மொழி பெயர்ப்‌ 
பில்‌ முதலாவதாக அச்சிட்ட வேதத்தில்‌ வசனம்‌ 19ல்‌, மூல 
பாஷையின்‌ வினைச்‌ சொற்கள்‌ (நமது தமிழ்‌ வேதாகமத்தில்‌ 
உள்ளது போலவே) சரியாகப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. 
“பூலோகத்தில்‌ நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும்‌ 
கட்டப்பட்டிருக்கும்‌; பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது 
எதுவோ அது பரலோகத்திலும்‌ கட்டவிழ்க்கப்‌ பட்டிருக்கும்‌.””? 
அதாவது, பேதுருவின்‌ செய்தி முதலாவது பரலோகத்தில்‌ 
கட்டப்பட்டு, பின்பு பூலோகத்தில்‌ கட்டப்படும்‌. அவரது 
செய்தி அவரால்‌ அல்ல மாறாக தேவனால்‌ உண்டானதா 
யிருக்கும்‌. 








பேதுரு ஒரு விசேஷித்த மனிதர்‌ என்பதில்‌ ஐயமில்லை. அப்‌ 
போஸ்தலர்களின்‌ பெயர்ப்பட்டியல்‌ அனைத்துமே பேது 
ருவின்‌ பெயரோடு தான்‌ தொடங்குகின்றன. இவரை நாம்‌ ஒரு 
போதும்‌ குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. அதே வேளையில்‌ 
நாம்‌ இவரைப்‌ பற்றி அதிகமாகவும்‌ மதிப்பிட்டு விடக்‌ கூடாது. 

மத்தேயு 16:13-19 வசனங்களின்‌ மைய நோக்கம்‌ - நமக்குத்‌ 
தேவையாய்‌ இருக்கிறபடி. இயேசுவே மேசியா என்பது தான்‌. 
ஆனால்‌ சிலர்‌ இந்த வசனத்தைப்‌ புரட்டி, சுற்றி வளைத்து, 
பேதுருவை உயர்த்துவதையே தங்கள்‌ நோக்கமாக வைத்துப்‌ 
பேசுகின்றனர்‌. அவர்கள்‌, பேதுருவை ஒரு கல்லாகவும்‌, அக்‌ 








கல்லின்மேல்‌ கிறிஸ்து தமது சபையைக்‌ கட்டியதாகவும்‌ 
போதிக்கின்றனர்‌. “கட்டவும்‌” “கட்டவிழ்க்கவும்‌” தனிப்பட்ட 
ஒரு தகுதியைப்‌ பேதுருவே பெற்று இருந்ததாக அவர்கள்‌ 
வலியுறுத்துகின்றனார்‌. அவர்கள்‌, பேதுருவே சபையின்‌ முதலா 
வது தலைவர்‌ என்று அறிவிக்கின்றனர்‌. மேலும்‌ இத்தலைமைப்‌ 
பதவியானது அவரது வழி வழி வந்தவர்களுக்கு வரிசையாய்த்‌ 
கரப்பட்டு, இப்போதுள்ள அவ்வழி வந்த தலைவரே 
உங்களுக்கும்‌ எனக்கும்‌ தேவை என்கின்றனர்‌. இருப்பினும்‌ 
வேதம்‌ இந்தக்‌ கருத்துக்களில்‌ எதையும்‌ போதிப்பதில்லை. 
முன்பே குறிப்பிட்டபடி, “பேதுரு” என்ற வார்த்தை 
“பெட்ராஸ்‌” என்ற கிரேக்க வார்த்தையைத்‌ தழுவியதாகும்‌. 











இதற்கு, கையில்‌ எடுக்கக்கூடிய ஒரு கல்‌ என்று பொருள்‌. 
மத்தேயு 16:18ல்‌ உள்ள “கல்‌” என்ற சொல்‌ கிரேக்க வார்த்தை 


104 


யாகிய “பெட்ரா” என்பதை மொழிபெயர்த்து எழுதப்பட்ட 
தாகும்‌. இவ்வார்த்தை பிலிப்பி செசரியா பட்டணம்‌ கட்டப்‌ 
பட்டிருந்த பெரிய பாறை போன்ற வடிவத்கை"' குறிக்கும்‌. “நீ 
பேதுருவாய்‌ இருக்கிறாய்‌, இந்தக்‌ கல்லின்‌ மேல்‌ என்‌ சபையைக்‌ 
கட்டுவேன்‌” என்று இயேசு கூறும்போது, அவர்‌ ஒரு சொல்லா 
டல்‌ நிகழ்த்தினார்‌. “பேதுருவே நீ ஒரு சிறிய கல்லாய்‌ இருக்கி 
றாய்‌, ஆனால்‌ நான்‌ (நீ இப்போது அறிக்கையிட்ட) பெரிய 
பாறையின்மேல்‌ என்‌ சபையைக்‌ கட்டுவேன்‌” என்றே அவார்‌ 
கூறினார்‌. 

கட்டுவது, கட்டவிழ்ப்பது என்பதைப்‌ பொறுத்தமட்டில்‌, 
இதே வாக்குத்தத்தம்‌ இரண்டு அதிகாரங்களுக்குப்‌ பின்‌, எல்லா 
அப்போஸ்கலா்களுக்கும்‌ கொடுக்கப்பட்டது (மத்தேயு 18:18). 

மத்தேயு 16:13-19 வசனம்‌ பேதுரு முக்கியமானவர்‌ என்று 
போதிக்கிறது, ஆனால்‌ அவர்‌ சபையின்‌ முதல்‌ தலைவர்‌ என்று 
போதிப்பதில்லை. வசனரீதியாக, வரலாற்று ரீதியாக, தர்க்கரீதி 
யாக, எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும்‌ மத்தேயு 16ல்‌ இயேசு 
கிறிஸ்துவுக்கன்றி வேறு எந்த ஒரு மனிதனுக்கும்‌ முக்கியத்துவம்‌ 
குரப்படவில்லை. 2 

துரதிருஷ்டவசமாக, பேதுருவை உயர்த்துவதோடு, 
மனிதரை உயர்த்திப்‌ பிடிக்கும்‌ இந்தப்‌ பண்பு தொடங்கவோ 
முடியவோ இல்லை. சிலர்‌, உங்களுக்கு போதிக்கவும்‌, உங்கள்‌ 








ஜெபங்கள்‌ தேவனிடம்‌ சேரவும்‌, சரீர, பொருளாதார மேம்‌ 
பாட்டுக்கும்‌ ஒரு குறிப்பிட்ட நபர்‌ வந்து ஜெபிக்க வேண்டும்‌ 
என்கின்றனர்‌. நமது நாட்களில்‌ பாஸ்டரை மையமாய்க்‌ 
கொண்ட அநேக “சபைகள்‌” தோன்றி, ஒரு மனிதனை மைய 
மாக வைத்து ஆயிரக்கணக்கான சிறு குழுக்கள்‌ இயங்கி வருகின்‌ 
றன. மனிதன்மேல்‌ நம்பிக்கையாய்‌ இருக்கக்‌ கூடியவர்கள்‌ 
எவரும்‌, அவர்‌ எவ்வளவு தான்‌ நல்லவராய்‌ இருப்பினும்‌ சில 
வேளைகளில்‌ தொய்வடைந்துபோகும்‌ சந்தர்ப்பம்‌ 
ஏற்படுகிறது. 

நமக்கு தேவை இயேசு கிறிஸ்துவேயல்லாமல்‌, வேறு எந்த 
ஒரு மனிதரும்‌ அல்ல. இயேசு பரலோகத்திலிருந்து பூமிக்கு 
வந்து, அழியக்‌ கூடிய மனுஷ சாயலானவர்‌ (பிலிப்பியர்‌ 2:5-8). 
“அவர்‌ எல்லா விதத்திலும்‌ நம்மைப்போல்‌ சோதிக்கப்பட்டும்‌, 
பாவமில்லாதவராயிருக்கிறார்‌” (எபி. 4:12). அவர்‌ நமது 


105 


பலவீனங்களைப்‌ புரிந்துகொள்கிறார்‌; அவர்‌ நமக்கு உதவி 
செய்ய முடியும்‌ (எபி. 2:18). அவர்‌ நமது பட்சத்தில்‌, நமது 
மத்தியஸ்தராக இருக்கிறார்‌ (1 தீமோத்தேயு 2:5). 

பவுல்‌ சிறையில்‌ இருந்த போது, “... ஒருவனும்‌ என்னோடே 
கூட இருக்கவில்லை, எல்லோரும்‌ என்னைக்‌ கை விட்டார்கள்‌, 
கர்த்தரோ எனக்குத்‌ துணையாக நின்று, ... என்னைப்‌ பலப்‌ 
படுத்தினார்‌” (2 தீமோத்தேயு 4:16-17) என்று எழுதினார்‌. அவர்‌ 
(கர்த்தர்‌) உங்கள்‌ பட்சத்திலும்‌ நிற்பார்‌. “உலகம்‌ முடியுமட்டும்‌ 
சகல நாட்களிலும்‌, நான்‌ உங்களுடனே கூட இருக்கிறேன்‌” 
(மத்தேயு 28:20) என்று அவர்‌ வாக்குத்தத்தம்‌ செய்துள்ளார்‌. 


உங்களுக்கு ஒரு ஜனம்‌ தேவை 
உங்களுக்கு ஒரு நபரை அளிப்பதோடு தேவன்‌ தமது 
ஈவுகளை நிறுத்திக்‌ கொள்வதில்லை. அவர்‌ உங்களுக்கு ஒரு 
ஜனத்தையும்‌ கொடுக்கிறார்‌ - இயேசுவின்‌ மீது உங்களுக்குள்ள 
விசுவாசத்தைப்‌ பகிர்ந்து கொள்ளவும்‌, வாழ்க்கையில்‌ 





உங்களுக்கு ஏற்படும்‌ துன்பங்களில்‌ உங்கள்‌ துணையாக 
இருக்கவும்‌ இந்த ஜனங்களால்‌ முடியும்‌. 

மறுபடியும்‌ நாம்‌ வசனங்கள்‌ 18 மற்றும்‌ 19ஐப்‌ பார்ப்போம்‌, 
இம்முறை இவ்வசனத்தை வேறொரு கோணத்தில்‌ பார்க்கி 
றோம்‌. “மேலும்‌ நான்‌ உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌; நீ பேதுருவாய்‌ 
இருக்கிறாய்‌, இந்தக்‌ கல்லின்‌ மேல்‌ என்‌ சபையைக்‌ கட்டுவேன்‌; 
பாதாளத்தின்‌ வாசல்கள்‌ அதை மேற்கொள்வதில்லை. பரலோக 
ராஜ்யத்தின்‌ திறவுகோல்களை நான்‌ உனக்குத்‌ தருவேன்‌ ...” 
இவ்வசனங்கள்‌ இந்நபரோடு விசேஷித்த உறவு கொண்டுள்ள 
ஒரு ஜனத்தைப்‌ பற்றிக்‌ கூறுகின்றன. 

இயேசு, “இந்தக்‌ கல்லின்‌ மேல்‌ என்‌ சபையைக்‌ கட்டுவேன்‌” 
என்றார்‌. “சபை” என்ற வார்த்தை “எக்லேஷியா” என்ற கிரேக்க 
வார்த்தையின்‌ மொழியாக்கம்‌ ஆகும்‌. இது “வெளியே அழைக்‌ 
கப்பட்டவர்கள்‌””” என்று பொருள்படும்‌ கூட்டு வார்த்தையா 
கும்‌. சபையார்‌ யாவரும்‌, “வெளியே அழைக்கப்பட்டவர்கள்‌” 
ஆவார்கள்‌. அதாவது இந்த உலகத்திலிருந்து, இயேசுவோடு ஒரு 
புதிய உறவுக்காய்‌ அழைக்கப்பட்டவர்கள்‌. அப்போஸ்தலர்‌ 





நடபடி நூலில்‌, ஜனங்கள்‌ சுவிசேஷத்தினால்‌ அழைக்கப்‌ 
பட்டனர்‌ (2 தெசலோ. 2:14). அந்த அழைப்பிற்கு, இயேசுவின்‌ 


106 


மீது விசுவாசம்‌ மற்றும்‌ ஞானஸ்நானம்‌ (குண்ணீரில்‌ மூழ்குதல்‌) 
இவைகளால்‌ அவர்கள்‌ பதில்‌ அளிக்கும்போது கர்த்தர்‌ 
அவர்களைத்‌ தமது சபையில்‌ சேர்க்கிறார்‌ (அப்‌. 2:38, 41, 47). 
கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ மீட்கப்பட்ட ஜனங்களைக்‌ 
கொண்ட சரீரமே சபையாகும்‌ (அப்‌. 20:28; எபேசி. 5:23, 25). 

சபை கிறிஸ்துவின்‌ விசேஷித்த ஜனங்களால்‌ ஆனது. “இந்தக்‌ 
கல்லின்மேல்‌ என்‌ சபையைக்‌ கட்டுவேன்‌” என்று இயேசு 
கூறினார்‌. சபை என்பது ஒருமை வார்த்தை, ஒரே சபைதான்‌ 
உண்டு (1 கொரி. 12:13; எபேசியர்‌. 1:22-23; 4:4; கொலோ. 3:15). 
மேலும்‌ இது அவருடைய சபை; இது அவருக்கு மட்டுமே 
உரித்தானதாகும்‌. சபையின்‌ உறுப்பினர்‌ ஒவ்வொருவரும்‌ 
“கிறிஸ்தவர்கள்‌” (அப்‌. 11:26; 26:28; 1 பேது. 4:16) என்று 
அழைக்கப்படுகின்றனர்‌. இதன்‌ பொருள்‌ “கிறிஸ்துவுக்கு 
உரியவர்கள்‌” என்பதாகும்‌. மொத்‌ தத்தில்‌, சபை “கிறிஸ்துவின்‌ 
சபை” என்னப்படுகிறது அல்லது “கிறிஸ்துவின்‌ சபைகள்‌” 
(ரோமர்‌ 76:16)'* என்றும்‌ கூறப்படலாம்‌. இதன்‌ பொருள்‌, 
“கிறிஸ்துவுக்குரிய சபை” ஆகும்‌. 

“சபை” என்று அழைக்கப்படும்‌ இந்த விசேஷித்த ஜனங்‌ 
களுக்கு, விசேஷித்த ஒரு அஸ்திபாரம்‌ உண்டு. “இந்தக்‌ கல்லின்‌ 
மேல்‌ என்‌ சபையைக்‌ கட்டுவேன்‌” என்று இயேசு கூறினார்‌. 
“கல்‌” என்பது பேதுருவின்‌ விசுவாச அறிக்கையாகும்‌. இயேசு, 
“ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்‌ கிறிஸ்து” என்பது உறுதி 
யான சத்தியம்‌ ஆகும்‌. பவுல்‌, “போடப்பட்டிருக்கிற அஸ்திபார 
மாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல்‌ வேறே அஸ்திபாரத்‌ 
தைப்‌ போட ஒருவனாலும்‌ கூடாது” (1 கொரி. 3:11) என்று 
எழுதினார்‌. இயேசு நமது “கன்மலை (பெட்ரா)” (1 கொரி. 10:4), 
எல்லா நிறுவனங்களுமே கருத்துக்கள்‌, நோக்கங்கள்‌ அல்லது 
ஜனங்கள்‌ இவற்றால்‌ உண்டாக்கப்படுகின்றன-சில சமயம்‌ 
இவை மகத்தானதாகவும்‌ சில சமயம்‌ அப்படியில்லாததாகவும்‌ 
இருக்கின்றன. எந்த நிறுவனமும்‌ அதன்‌ தோற்றுவாயைக்‌ 
காட்டிலும்‌ (அஸ்திபாரத்தைக்‌ காட்டிலும்‌) சிறப்பானதாய்‌ 
இருக்க முடியாது. சபையின்‌ அஸ்திபாரம்‌ இயேசு கிறிஸ்துவே! 

விசேஷித்த அஸ்திபாரத்தைக்‌ கொண்ட இந்த விசேஷித்த 
குழு, விசேஷித்த குணாதிசயங்கள்‌ கொண்டதாய்‌ இருக்கின்‌ 
றது. இது அழிக்க முடியாததாகும்‌. இயேசு, “இந்தக்‌ கல்லின்மேல்‌ 


107 


என்‌ சபையைக்‌ கட்டுவேன்‌; பாதாளத்தின்‌ வாசல்கள்‌” அதை 
மேற்கொள்வதில்லை” என்று கூறினார்‌. பாதாளம்‌ என்றால்‌, 
மரித்துப்போன ஆவிகள்‌ நியாயத்‌ தீர்ப்புக்காகக்‌' காத்திருக்கும்‌, 
காணப்படாத அல்லது கண்ணுக்குத்‌ தெரியாத ஒரு உலகம்‌ 
ஆகும்‌. இந்த உலகத்தின்‌ “வாசல்‌” என்பது சரீர மரணம்‌ ஆகும்‌. 
மரணம்‌ உட்பட எதுவும்‌ சபையை மேற்கொள்வதில்லை! 
இயேசுவின்‌ இந்த வார்த்தைகள்‌ உண்மையாது என்பதை 
வரலாறு நிரூபித்துள்ளது. இயேசுவைக்‌ கொலை செய்வதன்‌ 





மூலம்‌ சாத்தான்‌, அவர்‌ சபையை ஸ்தாபிப்பதைத்‌ தடை செய்ய 
முயன்றான்‌, இருப்பினும்‌ அவரது மரணமே நமக்கு இரட்‌ 
சிப்பைக்‌ கொண்டுவந்தது. சபை ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு, 
அகன்‌ உறுப்பினர்களைக்‌ கொலை செய்வகன்‌ மூலம்‌ சாத்தான்‌ 
சபையை அழிக்க மரணம்‌ என்ற கருவியைப்‌ பயன்படுத்தி 





னான்‌. இப்படி மரணமடைந்தவர்களின்‌ இரத்தம்‌, சபை 
இன்னும்‌ பரவ உரமாயிற்று! 

சபையின்‌ ஒவ்வொரு உறுப்பினரும்‌ கொல்லப்பட்டாலும்‌, 
சபை அழியாது; ஏனென்றால்‌ இராஜ்யத்தின்‌ “விதை” “தேவனு 
டைய வசனம்‌” ஆகும்‌ (லூக்கா 8:11). தேவனுடைய வசனம்‌ 
அழிவில்லாதது ஆகும்‌ (1 பேதுரு 1:23-25). வசனம்‌ நிலைத்‌ 
இருக்கும்வரை, அது நேர்மையான இருதயங்கொண்ட மனிதர்‌ 
களால்‌ வாசிக்கப்படும்போது, அவ்விதை அந்த இருதயங்களில்‌ 
விகைக்கப்படுகின்றது. அவ்விதை கனி தரும்போது, கீழ்ப்படித 
லின்‌ விளைவாக ஜனங்கள்‌ சபையில்‌ சேர்க்கப்படுகின்றனார்‌ 





(அப்‌. 2:38, 41, 47)! இயேசு பிறப்புக்கு அநேக வருடங்கள்‌ 
முன்னதாகவே தானியேல்‌ முன்னுரைத்தபடி, தேவன்‌ 
“என்றென்றைக்கும்‌ அழியாத ஒரு ராஜ்யத்தை” (கானி. 2:44) 
எழும்பப்‌ பண்ணியிருக்கறார்‌! 

நிறைவாக, விசேஷித்த அஸ்திபாரத்தினாலான விசேஷித்த 
குணாதிசயங்களால்‌ அமைந்த இந்த விசேஷித்த கூட்டத்திற்கு 
விசேஷித்த சில தன்மைகள்‌ உண்டு; இது மகிமையுள்ளது; இது 
தேவனுடைய இராஜ்யம்‌! 

சபையைப்‌ பற்றிச்‌ சொல்லப்படும்‌ ஒவ்வொரு வார்த்தை 
யும்‌ அது எவ்வளவு அதிசயமானது என்று நம்மைப்‌ பாராட்ட 
வைக்கிறது. நமது வசனப்‌ பகுதியில்‌ “சடை” மற்றும்‌ “இராஜ்யம்‌” 
என்ற இரு வார்த்தைகள்‌ பயன்பட்டுள்ளன. உலகத்தைப்‌ 


108 


பொறுத்தமட்டில்‌ இது “சபை” அதாவது “வெளியே அழைக்கப்‌ 
பட்டவர்களின்‌ கூட்டம்‌” என்னப்படுகிறது. தேவனைப்‌ 
பொறுத்தமட்டில்‌, இது தேவனின்‌ ஈகையுள்ள சட்டம்‌ மற்றும்‌ 
அவரது பாதுகாப்பில்‌ தங்களை ஒப்படைத்த ஜனங்களைக்‌ 
கொண்ட அவருடைய இராஜ்யம்‌ ஆகின்றது. 

வேறு இடங்களில்‌ மற்ற சில வார்த்தைகள்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளன: இயேசுவைப்‌ பொறுத்தமட்டில்‌, சபை கிறிஸ்து 
வின்‌ சரீரமாகும்‌ (எபேசி. 1:22-23). மீட்பரோடு வலுவான 
உறவுள்ள, அவருடைய சித்தத்திற்குக்‌ கீழ்ப்பட்ட ஜனமே 
சபையாகும்‌. ஒருவர்‌ மற்றொருவரைப்‌ பொறுத்தமட்டில்‌, சபை 
தேவனுடைய குடும்பம்‌ ஆகும்‌ (1 தீமோத்தேயு 3:15). தேவன்‌ 
நமது பிதா, இயேசு நமது மூத்த சகோதரர்‌, நாம்‌ அனைவரும்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ சகோதர, சகோதரிகள்‌! 





இந்த மாபெரும்‌ சத்தியங்களைக்‌ கவனிக்கும்‌ போது, 
“இப்படிப்பட்ட ஜனங்கள்தான்‌ நம்‌ ஒவ்வொருவருக்கும்‌ 
தேவை” என்ற முடிவுக்கு நாம்‌ வருவது நிச்சயம்‌! 

நானும்‌, என்‌ குடும்பமும்‌ உலக முழுவதும்‌ சுற்றி வந்த 
போது, நாங்கள்‌ எங்கு இருந்தபோதிலும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ சகோ 
குர, சகோதரிகளை நாங்கள்‌ காண முடிந்தது. அவர்கள்‌, நாங்கள்‌ 


பேசாத வேறு ஒரு மொழியில்‌ பேசினாலும்‌, இயேசுவின்‌ 





மீதுள்ள விசுவாசம்‌ மற்றும்‌ அவருக்காக நமது ஒப்படைப்பு 
என்ற கண்ணுக்குத்‌ தெரியாத இணைப்பு நமக்குள்‌ 





விளங்குகிறது. 

பாரீஸ்‌ நகரில்‌ ஒரு மாலைப்‌ பொழுது என்‌ நினைவுக்கு 
வருகிறது. நானும்‌, என்‌ குடும்பமும்‌ மே 1, 1973 அன்று பாரீஸ்‌ 
நகர்‌ சென்று சேர்ந்தோம்‌. பாரீஸின்‌ புறநகர்ப்‌ பகுதியில்‌ சபை 
கூடி ஆராதிக்கும்‌ கட்டிடத்தின்‌ மாடிப்‌ பகுதியில்‌ உள்ள 
ஊழியர்‌ குடியிருப்பில்‌ நாங்கள்‌ தங்க ஏற்பாடு செய்திருந்தோம்‌. 
பிரென்ச்சு ஊழியர்‌ கார்டினல்‌ அவர்கள்‌ வாரத்தின்‌ இடை நாள்‌ 
ஜெப வேளைக்கு அரைமணி நேரம்‌ முன்னதாகவே அங்கு 
வந்து, எங்களைக்‌ கட்டிடத்திற்குள்‌ அழைத்துச்‌ சென்று, மாடி 
யில்‌ உள்ள வசிப்பிடத்தை காட்டினார்‌. நாங்கள்‌ விரைவில்‌ 
எங்களை சுத்தம்‌ செய்துகொண்டு, இடை நாள்‌ ஜெபக்‌ கூட்டத்‌ 
திற்கு வந்தவார்களைக்‌ காணும்படிக்குக்‌ கீழே இறங்கி வந்தோம்‌. 
மே 1, ஐரோப்பாக்‌ கண்டத்தில்‌ பெரிய விடுமுறைநாள்‌ ஆகும்‌. 


109 


அநேக ஜனங்கள்‌ நகரத்தை விட்டுச்‌ சென்றிருந்தனர்‌. எனவே 
அங்கு ஒரு சிலரே கூடியிருந்தனர்‌. நாங்கள்‌ அங்கு நின்று 
கொண்டு சில வார்த்தைகள்‌, பல சைகைகளால்‌ அவர்களோடு 
தொடர்பு கொள்ள முயற்சி செய்தோம்‌. சற்றுநேரம்‌ கழித்து, 
ஊழியர்‌ எங்கள்‌ குடும்பத்தைக்‌ கதவுக்கு வெளியே அழைத்துச்‌ 
சென்று, “ஆர்க்‌ டி டிரையம்ப்‌” என்று கூறி தெருவைச்‌ சுட்டிக்‌ 
காட்டினார்‌. முதலில்‌, நாங்கள்‌ அவா்‌ மறு நாளில்‌ எங்களை 
ஊரைச்‌ சுற்றிப்‌ பார்க்கும்படி கூறுகிறார்‌ என்று நினைத்தோம்‌. 
இறுதியாக, அவர்‌ அந்த இரவே எங்களை அப்படிச்‌ செய்யும்படி 
கூறியதைப்‌ புரிந்துகொண்டோம்‌. மிகவும்‌ சிரமப்பட்டு அவ 
ருக்கு, எங்களது நோக்கம்‌ ஊரைப்‌ பார்ப்பது அல்ல, ஆனால்‌ 
நமது சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து தேவனை தொழுது 





கொள்ளவே வந்கோம்‌, என்பதைப்‌ புரிய வைக்கோம்‌. 
இறுதியாக நாங்கள்‌ மறுபடியும்‌ உள்ளே சென்றோம்‌. அங்கு 
சிறு அறையில்‌ நாங்கள்‌ அனைவரும்‌ ஒரு மேஜையைச்‌ சுற்றி 
அமர்ந்தோம்‌. சகோதரர்‌ கார்டினல்‌ பிரென்ச்சு மொழியில்‌ சில 
பாடல்கள்‌ ஆரம்பித்தார்‌. அதனுடைய மெட்டுக்களைப்‌ புரிந்து 
கொண்டு நாங்கள்‌ ஆங்கிலத்தில்‌ அவைகளைச்‌ சேர்ந்து 





பாடினோம்‌. சகோதரர்‌ கார்டினல்‌ பிரென்ச்சு மொழியில்‌ 
ஜெபம்‌ செய்தார்‌. பிறகு என்னை ஆங்கிலத்தில்‌ ஜெபிக்கும்படி 
சொன்‌ னார்‌. அவர்‌ எங்களைப்‌ புரிந்துகொள்ள முடிந்தது. 
ஓரிடத்தில்‌ அவர்‌ எங்களை ஒரு உதாரணமாகப்‌ பயன்‌ 
படுத்தியது தெளி வாயிற்று, நாங்கள்‌ எங்கள்‌ வீட்டை விட்டு 
ஆயிரக்கணக்கான மைல்கள்‌ அப்பாலிருந்தோம்‌; அங்கு 
நாங்கள்‌ மொழிபேச முடியாதவர்களாயிருப்பினும்‌, அங்கும்‌ 
நாங்கள்‌ ஒரு குடும்பத்தோடுதான்‌ இருந்தோம்‌. 

நான்‌ பிரசங்கிக்கும்‌ இடங்களில்‌, பலசமயங்களில்‌ ஞானஸ்‌ 
நானத்திற்குப்‌ பின்பு நாங்கள்‌ ஒன்று சேர்ந்து ஜெபம்‌ செய்‌ 
வதுண்டு. புதிதாய்‌ கிறிஸ்துவர்களானவர்களிடத்தில்‌, நான்‌ எப்‌ 
பொழுதும்‌, “இந்தச்‌ சிறிய குழு உலகம்‌ முழுவதிலும்‌ உள்ள 
பெரிய குடும்பத்தைக்‌ குறிப்பதாயிருக்றெது! நீங்கள்‌ உலகில்‌ 
எங்கு சென்றாலும்‌ இதே விசுவாசம்‌ கொண்ட, உங்களிடம்‌ 
அன்பு காட்டும்‌, உங்கள்மேல்‌ அக்கறையாயிருக்கும்‌ மற்ற சகோ 
குர, சகோதரிகளைக்‌ காணமுடியும்‌” என்று சொல்லுவேன்‌. 

உங்களுக்கு இது தேவை; உங்களுக்கு இது தேவையென்று 





110 


கர்த்தரும்‌ அறிவார்‌. எனவே தான்‌ அவர்‌ சபை என்றழைக்கப்‌ 
படும்‌ விசேஷித்த குழுவைக்‌ கொடுக்கிறார்‌. 

துரதிர்ஷ்டவசமாக, இந்த ஏற்பாடு தானாகவே உண்டா 
வதில்லை. நீங்கள்‌ சபை உறுப்பினராய்‌ இருந்தும்‌, தனிமைப்‌ 
படுத்தப்பட்டவராயிருக்கக்‌ கூடும்‌. யாரோ ஒருவர்‌ “தனிமைப்‌ 
படுத்திக்‌ கொள்வகைக்‌ காட்டிலும்‌, தனிமைப்படுத்தப்படுவது 
பெரிய விஷயமல்ல””” என்று சொல்லுகிறார்‌. வேறொருவர்‌, 
“தனிமை என்பது உள்ளிருந்து மட்டுமே திறக்கக்‌ கூடிய சிறைச்‌ 
சாலையாகும்‌” என்று குறிப்பிட்டுள்ளார்‌.'” தேவன்‌ உங்கள்‌ 
வாழ்வை ஆசீர்வதிக்க சபையை ஸ்தாபித்தார்‌, ஆனால்‌ நீங்கள்‌ 
இந்த ஈவைச்‌ சரியாகப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளவேண்டும்‌. 
தயணைப்புக்‌ கருவி சரியாக இருக்கிறதா என்று எப்போதாவது 
ஒரு முறை பார்த்துக்‌ கொள்வதைப்‌ போல, நீங்கள்‌ சபை ஆரா 
குனைக்கு எப்போதாவது ஒரு முறை வந்துவிட்டுப்‌ போவ 
தென்பது, இகைச்‌ சரியாகப்‌ பயன்படுத்துவதாகாது. மாறாக, 
வலிமையான உறவுகளை நீங்கள்‌ வளர்த்துக்கொள்ள வேண்‌ 
டும்‌. நீங்கள்‌ சபையின்‌ வாழ்விலும்‌, ஊழியத்திலும்‌ ஈடுபாடு 
கொள்ள வேண்டும்‌. நீங்கள்‌ இவைகளைச்‌ செய்யும்போது, 
தேவன்‌ நமக்களித்துள்ள ஈவு எவ்வளவு அற்புதமானது 
என்பதை உணர்வீர்கள்‌! 

பல சமயங்களில்‌ நான்‌ பின்‌ கண்டவை போன்ற கவலை 
யான வார்த்தைகளைக்‌ கேள்விப்படுவதுண்டு: “நாங்கள்‌ புதிய 
இடத்திற்கு சென்றுள்ளோம்‌ ... ஆறு மாதமாயிற்று ... இன்னும்‌ 
எங்களுக்கு நண்பர்கள்‌ யாரும்‌ இல்லை.””” நான்‌ இப்படிப்‌ 
பட்ட உணர்வுப்‌ பூர்வமான வார்த்தைகளைக்‌ கேட்கும்போது, 





“இவர்களுக்கு கர்த்தருடைய சபை தேவை! எங்கள்‌ குடும்பம்‌ 
அங்கு செல்ல முடிந்தால்‌, அவர்களுக்கு மிக அருகிலேயே 
நாங்கள்‌ உதவக்‌ கூடிய ஒரு குழுவாயிருக்க முடியுமே” என்று 
நினைப்பதுண்டு. சபை உறுப்பினர்கள்‌, “சபையில்லையென்‌ 
றால்‌ நான்‌ என்ன செய்வேன்‌ என்று எனக்குத்‌ தெரியாது” என்று 
சொல்வதை அடிக்கடிக்‌ கேட்டிருக்கிறேன்‌. மேலும்‌ அவர்கள்‌, 
“சபை இல்லாத ஜனங்கள்‌ என்ன செய்கிறார்கள்‌ என்று 

தெரியவில்லையே!” என்றும்‌ சொல்லக்‌ கேட்டிருக்கிறேன்‌. 
என்னைத்‌ தவறாகப்‌ புரிந்துகொள்ளாகீர்கள்‌. ஆவிக்குரிய 
வகையில்‌ மட்டும்‌ உதவி செய்யும்‌ குழு என்று நான்‌ சொல்ல 
வில்லை. “சத்தியத்திற்குத்‌ தூணும்‌ ஆதாரமுமாக” அது தேவ 
111 








னால்‌ உண்டாக்கப்பட்டது (1 தீமோத்தேயு 3:15); அது “தேவனு 
டைய அநந்த ஞானத்தை வெளிப்படுத்துவதற்காகவும்‌”” 
உண்டாக்கப்பட்டது (எபேசி. 3:10). பரலோகத்திற்குரிய 
இவ்வூழியங்களை நிறைவேற்றுகின்ற அதே வேளையில்‌, 
வாழ்க்கைப்‌ புயலில்‌ சிக்கியுள்ளவர்களுக்குப்‌ புகலிடமாகவும்‌ 
சபை திகழ்கிறது. 


மேலும்‌, சபை என்பது ஒருசாரார்‌ எப்போதும்‌ உதவி 





செய்பவராகவும்‌, மறுசாரார்‌ உதவியைப்‌ பெறுபவராகவே 





இருக்கும்‌ அமைப்பாகிவிடக்கூடாது. சிலர்‌ சபையின்‌ இப்‌ 
பண்பை தவறாய்ப்‌ பயன்படுத்திக்கொள்கின்றனர்‌. அப்படிப்‌ 
பட்டவர்கள்‌, “சபையில்‌ உள்ள மற்றவர்கள்‌ எப்பொழுதும்‌ என்‌ 
தேவைகளைப்‌ பூர்த்தி செய்ய வேண்டும்‌” என்ற நடக்கையைக்‌ 
கொண்டுள்ளனர்‌. சபை என்பது ஒருவருக்கொருவர்‌ ஆவிக்‌ 
குரிய வகையில்‌ உதவி செய்துகொள்ளும்‌ குழுவாகும்‌; நாம்‌ 
ஒருவர்‌ மீது ஒருவர்‌ அக்கறையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. 

மத்தேயு 16:13-19 வரையுள்ள வசனங்கள்‌, சபை என்பது 
நம்‌ எல்லாருக்கும்‌ தேவையான ஜனம்‌ என்று அறிவிக்கின்றன! 


முடிவுரை 

மத்தேயு 16ல்‌ வாக்குத்தத்தம்‌ செய்த சபை/ராஜ்யத்தை 
இயேசு எப்பொழுது கட்டினார்‌? அவருடைய இந்த மாபெரும்‌ 
வாக்குத்தத்தம்‌ அப்‌.2ல்‌ நிறைவேறினதாயிருக்றெது. 

கிறிஸ்துவின்‌ மரணம்‌, அடக்கம்‌, உயிர்த்தெழுதலுக்குப்பின்‌ 
வந்த முதல்‌ பெந்தெகொஸ்தே நாளில்‌, பேதுரு எழுந்து நின்று 
நம்‌ எல்லாருக்கும்‌ தேவையான நபரைப்‌ பற்றிப்‌ பிரசங்கம்‌ செய்‌ 
தார்‌: 





“ஆகையினால்‌, நீங்கள்‌ சிலுவையில்‌ அறைந்த இந்த இயேசு 
வையை தேவன்‌ ஆண்டவரும்‌ கிறிஸ்துவுமாக்கினாரென்று 
இஸ்ரவேல்‌ குடும்பத்தார்‌ யாவரும்‌ நிச்சயமாய்‌ அறியக்‌ 
கடவர்கள்‌” என்றான்‌. 

இதை அவர்கள்‌ கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்‌ 
பட்டவார்களாகி, பேதுருவையும்‌ மற்ற அப்போஸ்கலரையும்‌ 
பார்த்து: “சகோதரரே, நாங்கள்‌ என்ன செய்யவேண்டும்‌?” என்‌ 
றார்கள்‌. பேதுரு அவர்களை நோக்கி: “நீங்கள்‌ மனந்திரும்பி, 
ஒவ்வொருவரும்‌ பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின்‌ 
நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌ கொள்ளுங்கள்‌, 


112 


அப்பொழுது பரிசுத்த ஆவியின்‌ வரத்தைப்‌ பெறுவீர்கள்‌” 
(அப்‌. 2:36-38). 
பேதுரு உண்மையில்‌, “நீங்கள்‌ மனந்திரும்பி ஞானஸ்நானம்‌ 
பெறும்போது, கடந்த காலம்‌ கவனிக்கப்படும்‌: உங்கள்‌ கடந்த 





காலப்‌ பாவங்களுக்கு நீங்கள்‌ மன்னிப்புப்‌ பெறுவீர்கள்‌. எதிர்‌ 
காலத்தில்‌ உதவியும்‌ பெறுவீர்கள்‌: கிறிஸ்தவ வாழ்க்கையில்‌ 
உங்களுக்கு உதவ தேவஆவியானவரைப்‌ பெறுவீர்கள்‌” என்‌ 
றார்‌. இதையே வேறொருவகையில்‌, “நீங்கள்‌ ஞானஸ்நானம்‌ 
பெறும்போது, உங்களுக்குத்‌ தேவையான ஒரு நபரோடு நீங்கள்‌ 
இரட்சிக்கின்ற மற்றும்‌ பலம்‌ தருகின்ற உறவைப்‌ பெறுவீர்கள்‌” 
என்றும்‌ கூறலாம்‌. பவுல்‌ இதை, “நீங்களெல்லாரும்‌ கிறிஸ்து 
இயேசுவைப்‌ பற்றும்‌ விசுவாசத்தினால்‌ தேவனுடைய 
புத்திரராயிருக்கிறீர்களே. ஏனெனில்‌, உங்களில்‌ கிறிஸ்து 
வுக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்றவர்கள்‌ எத்தனை பேரோ, 
அத்தனை பேரும்‌ கிறிஸ்துவைத்‌ தரித்துக்கொண்டீர்களே” 
(கலா. 3:26-27) என்கிறார்‌. 

அப்‌. 2:41ல்‌, அவனுடைய வார்த்தையைச்‌ சந்தோஷமாய்‌ 
ஏற்றுக்கொண்டவர்கள்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌. அன்றை 
யத்‌ இனம்‌ ஏறக்குறைய மூவாயிரம்‌ பேர்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்‌ 
பட்டார்கள்‌” என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வசனம்‌ 47 “இரட்‌ 
சிக்கப்படுகிறவா்களைக்‌ கர்த்தர்‌ அநுதினமும்‌ சபையிலே 
சேர்த்துக்கொண்டு வந்தார்‌” என்று கூறுகிறது. அவர்கள்‌ 
இயேசுவுக்குள்ளாக மட்டுமின்றி, அவருடைய சரீரமாகிய 
சபைக்குள்ளாகவும்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றனர்‌ (1 கொரி. 12:13; 
எபே. 1:22-23). அந்த சரீரத்தில்‌ அவர்களுடைய உறவுபற்றி, 
அப்‌. 2:42, 44ல்‌, “அவர்கள்‌ அப்போஸ்கலருடைய உபசேசத்தி 
லும்‌, அந்நியோந்நியத்திலும்‌, அப்பம்‌ பிட்குதலிலும்‌, ஜெபம்‌ 
பண்ணுகலிலும்‌ உறுதியாய்த்‌ தரித்திருந்தார்கள்‌. ... விசுவாசி 
களெல்லாரும்‌ ஒருமித்திருந்து, சகலத்தையும்‌ பொதுவாய்‌ 
வைத்து அநுபவித்தார்கள்‌” என்று கூறப்படுகிறது. அவர்கள்‌ 
தங்களிடம்‌ இருந்தவைகளை ஒருவருக்கொருவர்‌ பகிர்ந்து 
கொண்டனர்‌. இவ்வாறாக, புதிய கிறிஸ்துவர்கள்‌ தங்களுக்குத்‌ 





தேவையான ஜனங்களையும்‌ பெற்றிருந்தனர்‌. 
உங்களுக்கு ஒரு நபர்‌ தேவை: இயேசு கிறிஸ்துவே அவர்‌ - 
உங்களுக்கு ஒரு ஜனம்‌ தேவை - கிறிஸ்துவின்‌ சபையாரே 


113 


அவர்கள்‌. கிறிஸ்துவுக்குள்ளும்‌, அவருடைய சரரத்திற்குள்ளும்‌ 
நீங்கள்‌ இன்னும்‌ ஞானஸ்நானம்‌ பெறாதிருந்தால்‌, 
உடனடியாக நீங்கள்‌ ஞானஸ்நானம்‌ பெற்று உங்கள்‌ வாழ்க்கை 
யின்‌ மிகப்‌ பெரிய தேவைகளில்‌ நீங்கள்‌ திருப்தியடையும்‌ 
படியாக ஜெபிக்கிறேன்‌ 


குறிப்புகள்‌ 

'பேஸ்ட்டல்‌ பேரட்‌ பேக்ஸ்ட்டர்‌, “வாழ்க்கை சீர்‌ குலையும்‌ வேளையில்‌” 
(கிரான்ட்‌ ரேப்பிட்ஸ்‌, மிச்சிக்கன்‌.: பேக்கர்‌ புக்‌ ஹவுஸ்‌, 1974), 22. “வலைப்பின்னல்‌”, 
மற்றும்‌ “உதவி செய்யும்‌ குழு” என்பவை மற்ற ஜனங்களுடன்‌ உள்ள உதவக்கூடிய 
உறவுகளுக்குள்ள இன்றைய சொற்றொடர்களை நீங்கள்‌ பயன்படுத்தலாம்‌. “லூக்கா 
3:1. ““வரவேண்டியதாயிருந்த எலியா” யோவான்தான்‌ என்று இயேசு குறிப்‌ பிட்டார்‌ 
(மத்தேயு 11:14). “இயேசு எண்ணங்களை அறியக்‌ கூடியவராயிருந்ததால்‌, 
என்னைப்போல பயமுள்ளவராய்‌ இருந்திருக்க மாட்டார்‌! *“பாதத்தை வாய்க்குள்‌ 
வைத்துக்‌ கொள்ளுதல்‌” என்பது தேவையில்லாத வார்த்தை பேசி ஒருவரை 
சங்கடத்திற்குள்ளாக்குவதாகும்‌. ““பர்யோனா” என்பது “யோனாவின்‌ குமாரன்‌” 
என்று பொருள்படும்‌. நவீன மொழிபெயர்ப்பில்‌ “யோனாவின்‌ மகன்‌” அல்லது 





“யோனா மகன்‌” எனப்படலாம்‌. “அமெரிக்கா மற்றும்‌ சில இடங்களில்‌ 
மாணவர்களைப்‌ பாராட்டுவதற்காக, வகுப்பிற்கு முன்‌ அவர்கள்‌ வந்து நிற்கச்‌ 
செய்வது வழக்கம்‌ (குகுதிச்‌ சான்றிதழ்‌ பெறக்‌ கூட இம்முறை பயன்படுறெது). 
“அதிகாரம்‌ 26. 11973 பதிப்பு. 

"எழுத்து, பால்‌, பொருள்‌ என்ற மூன்று அடிப்படை வேறுபாடுகள்‌ “பெட்ராஸ்‌” 
மற்றும்‌ “பெட்ரா” என்ற இவ்விரு வார்த்தைகளுக்குமிடையில்‌ இருக்கின்றன. 
இக்குறிப்பிட்ட நிறுவனத்தில்‌, பேதுரு மட்டுமே “உங்களுக்குத்‌ தேவைப்படும்‌ 
ஒருவர்‌” என்ற தகுதிக்கு உயர்த்தப்படுவதில்லை. சிலர்‌ இயேசுவை அடைய 
உங்களுக்கு “ஒரு தாயின்‌ ஸ்பரிசம்‌” தேவை (அதாவது மரியாள்‌) தேவை என்கின்ற 
னர்‌. மேலும்‌ இவர்கள்‌, ஆவிக்குரிய விஷயங்களில்‌ விசேஷித்த செல்வாக்குடைய 
“புனிதர்களும்‌” இருப்பதாக வலியுறுத்துகின்றனர்‌. ”“ஏக்லேஷியா” என்பது “எக்‌” 
மற்றும்‌ “கலேஷியா” என்ற வார்த்தைகளிலிருந்து வருகிறது. '*“சடை” என்ற வார்த்தை 
உலகளாவிய விதத்தில்‌, இயேசுவோடு உறவு கொள்ள உலகெங்கிலும்‌ உள்ள 
அமைக்கப்பட்டுள்ள அனைவரையும்‌ குறிப்பிடப்‌ பயன்‌ படுத்தலாம்‌. 
இந்தப்பொருளில்‌ இது ஒருமைச்‌ சொல்லாகப்‌ பயன்படுகிறது (மத்தேயு 16:18). 
“சடை” என்ற இவ்வார்த்தை ஒரு குறிப்பிட்ட பகுதியில்‌ இருக்கின்ற, அழைக்கப்பட்ட 
ஜனங்களையும்‌ குறிக்க பயன்படுகிறது. இவ்வித பயன்பாட்டில்‌, இது ரோமர்‌ 16:16ல்‌ 
உள்ளதுபோல பன்மைப்‌ பெயர்ச்‌ சொல்லில்‌ பயன்படுத்தப்‌ படலாம்‌. புதிய 
ஏற்பாட்டில்‌ சபையானது, தேவனுடைய சபை (அப்‌. 20:28) முதலிய பெயர்களாலும்‌ 
குறிக்கப்படுகிறது, இப்படியுள்ள இன்னும்‌ அநேக வார்த்தைகளும்‌ கூட 
அடிப்படையில்‌ “கிறிஸ்துவின்‌ சபை” என்பதைப்‌ போலவே உள்ளன. '*]Vயில்‌ இது 
“Hel!” என்றுள்ளது. K]Vயில்‌ மூன்று வித்தியாசமான கிரேக்க வார்த்தைகள்‌ “11611” 
என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன: (1) Gh, இது “நரக நெருப்பு” என்ற 
வார்த்தையாகும்‌ (மத்‌. 5:22 முதலியன); (2) 1180௦8, இது “காணப்படாத (உலகம்‌)” 
அதாவது மரித்தவர்களின்‌ உலகம்‌ (அப்‌. 2:27; முதலியன); மற்றும்‌ (3) டார்ட்டாரஸ்‌, 
மரித்த துன்மார்க்கரின்‌ நிலையைக்‌ குறிக்கும்‌ சொல்லாகும்‌ (2 பேதுரு 2:4). மத்தேயு 
16:18ல்‌ உள்ளது Hae என்ற வார்த்தையாகும்‌. நரகத்தின்‌ சக்திகளான சாத்தான்‌ 


114 


மற்றும்‌ அவன்‌ தூதர்கள்‌ சபையை அழிக்க முடியாதென்பதை இவ்வசனம்‌ 
நேரடியாய்‌ போதிக்றெது - ஆனால்‌ இவ்வார்த்தைகளின்‌ உண்மைப்‌ பொருள்‌ 
அதுவல்ல. 'லூக்கா 16:19-31; 23:43; அப்‌. 2:31; யோவான்‌ 20:17. '“ஹரோல்டு 
34. ரோப்‌ என்பவர்‌ லேயனோர்டு லூயிஸ்‌ லேவின்ஸனின்‌ வெப்ஸ்ட்டரின்‌ பயமற்ற 
அகராதி என்ற நூலில்‌ (நியூயார்க்‌, 11.1; கூல்லியர்‌ புக்ஸ்‌, 1967), 143ல்‌ இவ்விதம்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌. *லேயனோர்‌ லூயிஸ்‌ லேவின்ஸனின்‌, வெப்ஸ்ட்டரின்‌ பயமற்ற 
அகராதி (நியுயார்க்‌ 11.1; கூல்லியர்‌ புக்ஸ்‌, 1967), 143ல்‌ “அன்ன பெல்‌ ஜிரிச்‌” 
என்பாரைச்‌ சார்ந்தது. “எனது மகளின்‌ தோழி ஒருத்தி லூகேமியா என்ற வியாதியால்‌ 
பாதிக்கப்பட்ட கவலைக்குரிய சம்பவம்‌ என்‌ மனதில்‌ எழுகின்றது. அவளது வீட்டார்‌ 
யாவரும்‌ ரோட்‌ தீவுகளுக்கு குடியிருக்கச்‌ சென்றனர்‌. அங்கு இந்தத்‌ துன்பத்திலிருந்து 
அவர்களை விடுவிக்க ஆளின்றி அவதிப்பட்டனர்‌. அவர்களுக்கு அங்கே 
நண்பார்களோ உறவினர்களோ எவரும்‌ அருகில்‌ இருக்கவில்லை. 





115 


““ஏமு எழுபது தரம்‌” 
(மதக 18: 21-55) 


1818 ஆம்‌ ஆண்டில்‌ தெற்குக்கடலில்‌ உள்ள தீவுகளில்‌ ஒன்றான 
ஹுவாஹைனின்‌ இராஜாவாகிய டமேட்டோ கிறிஸ்தவ 
ரானார்‌. அதன்பின்‌ விரைவில்‌ அவர்‌ தம்மையும்‌, மற்ற 
கிறிஸ்தவர்களையும்‌ பிடித்து எரித்துக்‌ கொலைசெய்ய ஒரு 
தீவிரமான திட்டம்‌ அந்நாட்டிலுள்ள சிலரால்‌ தீட்டப்‌ 
பட்டுள்ளதை அறிந்தார்‌. 

டமேட்டோ ஒரு படைக்குழுவை ஏற்படுத்தி, இந்த 
சதிகாரர்களை அவர்கள்‌ அறியாமலேயே பதுங்கியிருந்து, 
வன்முறை எதுவுமின்றி பிடித்து வரும்படி செய்தார்‌. பின்பு 
அந்த சதிகாரர்களுக்கு தனது விருந்து மண்டபத்தில்‌ மிகப்‌ 
பெரிய விருந்து அளித்தார்‌. இது மன்னிப்பின்‌ அடையாள 
மாகவும்‌, கிறிஸ்துவுக்குள்‌ மன்னித்தலின்‌ விளக்கமாகவும்‌ 
இருந்தது. 

டமேட்டேோ காட்டிய இந்த எதிர்பாராத அன்பு 
அந்நாட்டின்‌ கொடியவர்களைத்‌ திகைப்படையச்‌ செய்தது, 
அவர்கள்‌ தங்கள்‌ விக்கிரங்களை எரித்துவிட்டு, கிறிஸ்தவர்‌ 





களானார்கள்‌. மன்னிப்பின்‌ வல்லமை மகத்தானது. ' 
மன்னித்தல்‌ என்பது வல்லமைமிக்கது. இயேசு தமது ஜனங்‌ 
களுக்கு நியமித்துள்ளவைகளில்‌ முக்கியமானது மன்னிக்கும்‌ 
இருதயம்‌ ஆகும்‌. மத்தேயு 18ல்‌ மட்டுமே பதிவாகியுள்ள 
இரக்கமில்லாத வேலைக்காரனின்‌ உவமையில்‌ இது தெளி 
வாகக்‌ காணப்படுகிறது. 


மன்னிப்பு கற்றுத்தரப்படுநறெது 
(மத்தேயு 18:21-22) 
அப்பொழுது பேதுரு அவரிடத்தில்‌ வந்து: “ஆண்டவரே, 
என்‌ சகோதரன்‌ எனக்கு விரோதமாய்‌ குற்றஞ்செய்துவந்தால்‌, 
நான்‌ எத்தனைதரம்‌ மன்னிக்க வேண்டும்‌? ஏழுதரம்‌ மட்டுமோ 
என்று கேட்டான்‌” (வ. 21). பேதுரு ஏன்‌ “ஏழு” என்ற 


116 


எண்ணைப்‌ பயன்படுத்தினார்‌ என்று நமக்கு நிச்சயமாகத்‌ 
தெரியவில்லை. ரபீக்கள்‌, மனுஷர்கள்‌ மூன்று கரம்‌ வரைக்கும்‌ 
மன்னிக்க வேண்டும்‌ என்று போதித்தனர்‌.” அவர்கள்‌ கூறிய 
எண்ணிக்கையை சற்று அதிகப்படுத்துப்‌ பேதுரு கூறியிருக்கக்‌ 
கூடும்‌. ஏழு என்ற எண்‌ நிறைவைக்‌ குறிப்பதால்‌ பேதுரு அதைப்‌ 
பயன்படுத்தியிருக்கக்‌ கூடும்‌. ஒருவேளை இயேசு ஒரு முறை, 
“அவன்‌ ஒருநாளில்‌ ஏழுதரம்‌ உனக்கு விரோதமாய்‌ குற்றஞ்‌ 
செய்து, ஏழு தரமும்‌ உன்னிடத்தில்‌ வந்து: நான்‌ மனஸ்தாபப்‌ 
படுகிறேன்‌ என்று சொன்னால்‌ அவனுக்கு மன்னிப்பாயாக” 
என்று போதித்ததை (லூக்கா 17:4) பேதுரு நினைவில்‌ 
கொண்டிருக்கலாம்‌. 

அதற்கு இயேசு: “ஏழு தர மாத்திரம்‌ அல்ல, ஏழெழுபது தர 
மட்டும்‌ என்று உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌” (வ. 22) - வேறு வார்த்‌ 





தைகளில்‌ சொல்வதானால்‌ 490 தரம்‌ ஆகும்‌.” இயேசு, மன்னித்‌ 
தலைப்பற்றிய இரண்டு முக்யெமான பாடங்களை போதிப்‌ 
பதற்காக இந்த அதிகப்படியான எண்ணை பயன்படுத்தியிருக்க 
கூடும்‌. இரண்டாவது, நம்மைத்‌ துன்புறத்துவோரைப்பற்றி 
தொடர்ந்து பார்க்கும்‌ ஒரு கருத்து - எவ்வளவு தரம்‌ அவர்களை 
மன்னிப்பது என்பது - உண்மையிலேயே அபத்தமானதாகும்‌. 
ஒருவேளை ஒரு குறிப்பேட்டில்‌, “இத்துடன்‌ 12 முறை அவரை 
மன்னித்துவிட்டேன்‌, இன்னும்‌ 475 முறை மட்டும்‌ அவரை 
மன்னிக்கலாம்‌. அதற்கு மேல்‌ அவரை மன்னிக்க மாட்டேன்‌” 
என்று எழுதி வைத்தால்‌ அது எவ்வளவு மதியீனமான 
தாயிருக்கும்‌! அன்பு தீங்கு நினையாது (1 கொரி. 13:5; NIV). 
பேதுருவுக்கு இயேசு கூறியது தனிப்பட்ட போதனையல்ல. 
தமது சபைக்கு இயேசு வைத்துள்ள திட்டத்தின்‌ மிக அத்தியா 
வசியமான பகுதி மன்னித்தல்‌ ஆகும்‌. அவர்‌ தம்மைப்‌ பின்பற்று 
பவர்களுக்குப்‌ பின்வருமாறு போதிக்கிறார்‌: 
மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள்‌ அவர்களுக்கு 
மன்னித்தால்‌, உங்கள்‌ பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார்‌. மனு 
ஷருடைய தப்பிதங்களை நீங்கள்‌ அவர்களுக்கு மன்னியா 
திருந்தால்‌, உங்கள்‌ பிதா உங்கள்‌ தப்பிதங்களையும்‌ மன்னியா 
இருப்பார்‌ (மத்‌. 6:14-12). 





மற்றவர்களைக்‌ குற்றவாளிகளென்று தீர்க்காதிருங்கள்‌; 
அப்போது நீங்களும்‌ குற்றவாளிகளென்று தீர்க்கப்படா 
இருப்பீர்கள்‌; மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி 


117 


தூர்க்காதிருங்கள்‌, அப்பொழுது நீங்களும்‌ ஆக்கினைக்குள்ளா 
கத்‌ தூர்க்கப்படாதிருப்பீர்கள்‌; விடுதலைபண்ணுங்கள்‌, அப்‌ 
பொழுது நீங்களும்‌ விடுதலை பண்ணப்படுவீர்கள்‌ (லூக்‌. 6:37). 


மன்னித்தல்‌ விளக்கி காட்டப்படுகிறது 
(மத்தேயு 18:23-35) 

“ஏழெழுபது தரம்‌” மன்னிக்கும்படி பேதுருவிடம்‌ கூறிய 
பின்பு, இயேசு, தமது போதனையை இரக்கமற்ற வேலைக்‌ 
காரன்‌ உவமையின்‌ மூலம்‌ இன்னும்‌ அதிகமாய்‌ வலியுறுத்‌ 
துகிறார்‌. 

எப்படியெனில்‌, பரலோக ராஜ்யம்‌ கன்‌ ஊழியக்காரரிடத்தில்‌ 


கணக்குப்‌ பார்க்கவேண்டுமென்றிருந்த ஒரு ராஜாவுக்கு 
ஒப்பாயிருக்கிறது. அவன்‌ கணக்குப்பார்க்கத்‌ தொடங்கின 





போது, பதினாயிரம்‌ தாலந்து கடன்பட்டவன்‌ ஒருவனை 
அவனுக்கு முன்பாகக்‌ கொண்டுவந்தார்கள்‌ (மத்‌. 18:23-24). 
பின்வரும்‌ காட்சியை சிந்தித்துப்‌ பாருங்கள்‌: ஒருவேளை 
அந்த ராஜா நீண்ட பயணம்‌ சென்று திரும்பி வந்து தனது 
ஊழியக்காரர்கள்‌, அடிமைகள்‌ ஆகியோரை அழைத்து விசாரித்‌ 
திருப்பான்‌. அவனது அரியணை முன்பாக ஒவ்வொருவராக 
வந்து, நின்று தாங்கள்‌ செய்த வேலைகள்‌ குறித்துக்‌ கணக்கு 
ஒப்புவிக்கிறார்கள்‌. நிறைவாக இராஜாவின்‌ பூரண நம்பிக்கை 
யைப்‌ பெற்ற, அடிமை ஒருவன்‌ வந்து நிற்கிறான்‌; ராஜா 
அவனை நம்பி திரளான பணத்தை ஒப்படைத்திருந்தார்‌. முத 
லில்‌ அந்த வேலையாள்‌ புன்சிரிப்புடன்‌ நின்றான்‌. ஆனால்‌ 
அவனது தன்னம்பிக்கையான பார்வை விரைவிலேயே கவலை 





யாய்‌ மாறுகிறது; காரணம்‌ அவனது கணக்குப்‌ பதிவுகள்‌ அவன்‌ 
பத்தாயிரம்‌ தாலந்துகளை இராஜாவிடம்‌ மோசடி செய்ததாகக்‌ 
காண்பித்தன! 





“பத்தாயிரம்‌ தாலந்துகளின்‌” உண்மையான மதிப்பு என்ன 
என்பதைப்‌ பற்றி நாம்‌ இங்கு ஆராய்ந்துகொண்டிருக்க முடி 
யாது. “தாலந்து” என்பது ஒரு பணம்‌ அல்ல; மாறாக விலையு 
யாரந்த உலோகத்தின்‌ ஒரு குறிப்பிட்ட எடைமதிப்பு ஆகும்‌. 
இந்த எடையானது நாட்டிற்கு நாடு வேறுபடும்‌ (உலோகத்தின்‌ 
மதிப்பு மாறுபடும்‌); எனவே பத்தாயிரம்‌ தாலந்தின்‌ மதிப்பை 





118 


நிர்ணயிப்பதில்‌ அதிகாரிகள்‌ ஒருவருக்கொருவர்‌ மாறுபடு 
கின்றனர்‌.” இது மிகவும்‌ உயர்ந்த ஒரு தொகை என்று சொல்வது 
போதும்‌. நமது நோக்கத்திற்காக ஒரு வேளை ரூபாய்‌ நாற்பத்‌ 
தைந்து கோடி - இதுவும்‌ கூட இன்றைய சந்தை நிலவரப்படி 
மிகக்‌ குறைவானதாகவே இருக்கக்கூடும்‌.” (ஒரு அடிமை எவ்‌ 
விதம்‌ இவ்வளவு தொகை கடன்பட முடியும்‌ என்பது போன்ற) 
சில விபரங்களை யோசித்துக்‌ குழம்ப வேண்டாம்‌; இயேசு 
இங்கு கூறவந்தது என்னவென்றால்‌, அந்த அடிமை தன்னால்‌ 
மறுபடி செலுத்த முடியாத அளவு கடன்பட்டான்‌ என்பதே. 
வசனம்‌ 25ல்‌ கடனைத்‌ தீர்க்க அவனுக்கு நிர்வாகமில்லை 
என்று கூறப்படுகிறது. ஒரு வேளை அவன்‌ அப்பணத்தைச்‌ 
சூதாட்டத்திலோ அல்லது மோசமான முதலீட்டிலோ விட்‌ 





டிருக்கலாம்‌. எப்படியிருப்பினும்‌, அப்பணம்‌ தொலைந்து விட்‌ 
டது, அவன்‌ தனது எஜமானுக்கு அதைத்‌ திருப்பித்தர வழி 
யில்லை. இராஜா சூழ்நிலையைப்‌ பார்த்த போது, “அவனை 
யும்‌, அவன்‌ பெண்ஜாகி, பிள்ளைகளையும்‌, அவனுக்கு உண்‌ 
டான எல்லாவற்றையும்‌ விற்று, கடனைத்கீர்க்கும்படிக்‌ 
கட்டளையிட்டான்‌” (வ. 22அ). இது ஒரு பொதுவான வழக்க 
மாயிருந்தது. திரும்பச்‌ செலுத்துதல்‌ என்றுமே நடைபெற 
வியலாத சூழ்நிலையில்‌, அந்த வேலையாள்‌ மற்றும்‌ அவனது 
குடும்பம்‌ முழுவதும்‌ வாழ்நாள்‌ பூராவும்‌ அடிமையாய்‌ இருக்க 
வேண்டியதாகும்‌. 

இராஜா தனது தீர்ப்பை அறிவித்தபோது, வேலைக்காரன்‌ 
தனது எஜமானுக்குமுன்‌ விழுந்து கெஞ்சத்‌ தொடங்கினான்‌. 
அவன்‌ தனது எஜமானை தாழ விழுந்து வணங்கி; “அண்டவனே 
என்னிடத்தில்‌ பொறுமையாயிரும்‌, எல்லாவற்றையும்‌ உமக்குக்‌ 
கொடுத்துத்‌ தீர்க்கிறேன்‌” என்றான்‌ (வ. 26). இது ஒரு மதியீன 
மான வார்த்தையாகும்‌. ஏனென்றால்‌, அவனால்‌ தனது எஜ 
மானுக்கு எவ்விதத்திலும்‌ இக்கடனைத்‌ திருப்பித்தர முடியாது. 
ஆகையால்‌ அவன்‌ மிகச்‌ சோர்வடைந்து விட்டான்‌. 

இயேசு இவ்விடத்தில்‌ மன்னிப்பின்‌ மிக அருமையான 
எடுத்துக்காட்டைத்‌ தருகிறார்‌: “அந்த ஊழியக்காரனுடைய 
ஆண்டவன்‌ மனதிரங்கி, அவனை விடுதலைபண்ணி, கடனை 
யும்‌ அவனுக்கு மன்னித்துவிட்டான்‌” (வ. 27). 

ஆயினும்‌, இத்துடன்‌ இயேசு தமது உவமையை முடித்து 


119 


விடவில்லை. “அப்படியிருக்க, அந்த ஊழியக்காரன்‌ புறப்‌ 
பட்டுப்‌ போகையில்‌, தன்னிடத்தில்‌ நூறு வெள்ளிப்பணம்‌ 
கடன்பட்டிருந்தவனாகிய தன்‌ உடன்வேலைக்காரரில்‌ 
ஒருவனைக்‌ கண்டு,” (வ. 28௮). அப்போதுதான்‌ அந்த வேலைக்‌ 
காரனுக்கு ரூ.45 கோடி கடன்‌ மன்னிக்கப்பட்டிருந்தது; அதை 
அவன்‌ கொண்டாடியிருக்கவேண்டும்‌. அவனிடத்தில்‌ பணம்‌ 
இல்லாததால்‌, அவனிடத்தில்‌ நூறு வெள்ளி கடன்பட்டி ருந்த 
சக அடிமை ஒருவனைப்‌ பார்க்க அவன்‌ முடிவு செய்தான்‌. 





ஒரு வெள்ளி என்பது அந்நாட்களில்‌ சாதாரண தொழிலாளி 
ஒருவருக்குக்‌ கிடைத்த ஒரு நாள்‌ கூலியாகும்‌. இங்கு மறுபடியும்‌ 
நூறு வெள்ளியின்‌ சரியான ரூபாய்மதிப்பு என்ன என்ற 
ஆராய்ச்சியில்‌ நாம்‌ இறங்கத்‌ தேவையில்லை. அந்நாட்களில்‌ 
“குறைந்த பட்ச கூலி” க்கான தடுப்புச்‌ சட்டங்கள்‌ எதுவுமற்ற 
நிலையில்‌, அடிமட்டக்‌ கூலிக்கு ஜனங்கள்‌ வேலை செய்து 
கொண்டிருந்தனர்‌. நமது நோக்கத்திற்காக இங்கு இதனை 
ரூ.810 என்று வைத்துக்கொள்ளலாம்‌. உண்மையான தொகை 
முக்கியமற்றது. ஆனால்‌ அந்த வேலைக்காரனுக்கு மன்னிக்கப்‌ 
பட்ட தொகையோடு ஒப்பிடும்போது இது மிகவும்‌ அற்ப 
மானது என்பதே இங்கு முக்கிய கருத்து ஆகும்‌. 

ரூபாய்‌ 42 கோடி மன்னிக்கப்பட்ட அந்த வேலைக்காரன்‌ 
குனது உடன்‌ வேலையாளைக்‌ கண்டுபிடிக்கின்றான்‌. அவனைக்‌ 
கண்ட போது, அவனைப்‌ பிடித்து, கொண்டையை நெரித்து: 
“நீ பட்ட கடனை எனக்குக்‌ கொடுத்துத்‌ தீர்க்க வேண்டும்‌” 
என்றான்‌ (வ. 28ஆ). அவன்‌, “எனக்கு தர வேண்டிய 810 
ரூபாயைத்‌ தா” என்று கத்துவதை நான்‌ கேட்கமுடிகிறது. 
அவனது கை, அந்த அப்பாவியின்‌ கழுத்தைச்‌ சுற்றியிருப்பதை 
யும்‌ நான்‌ பார்க்கமுடிறெது! 

அப்பொழுது அவனுடைய உடன்‌ வேலைக்காரன்‌, (அவன்‌ 
ராஜாவிடம்‌ செய்தது போலவே) அவன்‌ காலிலே விழுந்து: 
“என்னிடத்தில்‌ பொறுமையாயிரும்‌, எல்லாவற்றையும்‌ 
உமக்குக்‌ கொடுத்துத்‌ தீர்க்கிறேன்‌” என்று அவனை வேண்டிக்‌ 
கொண்டான்‌ (வ. 29). ராஜாவிடம்‌ வேண்டிக்கொண்டபோது 





அந்த வேலைக்காரன்‌ உபயோகித்தது இதே வார்த்தைகள்தான்‌. 
இந்த வார்த்தைகள்‌ அவன்‌ நினைவைக்‌ தூண்டிவிட்டு, அவனது 
மனச்சாட்சியைத்‌ தட்டியெழுப்பியிருக்கவேண்டும்‌ - ஆனால்‌ 


120 


அப்படி நடக்கவில்லை. அவனுக்கு 42 கோடி ரூபாய்‌ 
மன்னிக்கப்பட்டது; ஆனால்‌ அவன்‌ 810 ரூபாயை மன்னிக்க 
வில்லை. அவன்‌ 810 ரூபாய்‌ தனது கைக்கு வராததினால்‌ 
ஆத்திரமடைந்தான்‌, அவன்‌ கொண்டாடவில்லை. 

அவனோ சம்மதியாமல்‌, போய்‌ “அவன்‌ பட்ட கடனைக்‌ 
கொடுத்துத்‌ தீர்க்குமளவும்‌ அவனைக்‌ காவலில்‌ போடு 
வித்தான்‌” (வ. 30). சிறையில்‌ அவன்‌ சம்பாதிக்க வழியில்லை 





யாகையால்‌, சிறு தொகைக்காக அவன்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ 
சிறையிலிருக்கலாயிற்று. 

இவனுடைய இச்செயலை மற்ற வேலையாட்கள்‌ கவனித்‌ 
தனர்‌. “நடந்ததை அவனுடைய உடன்‌ வேலைக்காரர்‌ கண்டு, 
மிகவும்‌ துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில்‌ வந்து, நடந்ததை 
யெல்லாம்‌ அறிவித்தார்கள்‌” (வ. 31). இராஜா மிகவும்‌ 


கோபமடைந்தார்‌. 





அப்பொழுது, அவனுடைய ஆண்டவன்‌ அவனை அழைப்‌ 
பித்து: “பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக்‌ 
கொண்டபடியினால்‌ அந்தக்‌ கடன்‌ முழுவதையும்‌ உனக்கு 
மன்னித்துவிட்டேன்‌. நான்‌ உனக்கு இரங்கினது போல, நீயும்‌ 
உன்‌ உடன்வேலைக்காரனுக்கு இரங்கவேண்டாமோ” என்று 
சொல்லி அவனுடைய ஆண்டவன்‌ கோபமடைந்து, அவன்‌ 





பட்ட கடனையெல்லாம்‌ கொடுத்துத்‌ தீர்க்குமளவும்‌ உபாதிக்‌ 
கிறவரா்களிடத்தில்‌ அவனை ஒப்புக்‌ கொடுத்தான்‌ (வ. 32-34). 


மறுபடியும்‌ அந்த வேலைக்காரன்‌ தனது எஜமானிடத்தில்‌ 
கெஞ்சியிருப்பான்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை; ஆனால்‌ இம்‌ 
முறை அதனால்‌ பலன்‌ இல்லை. அவன்‌ தனக்கு நீதிதேவை என்‌ 
பதைக்‌ காட்டினான்‌; இராஜா அவன்‌ மேல்‌ நீதியைச்‌ செலுத்தி 
னான்‌! கடன்காரர்கள்‌ சில வேளைகளில்‌ உபாதிக்கிறவார்‌ 
களிடம்‌ ஒப்படைக்கப்படுவார்கள்‌;” அவர்கள்‌ சொல்லவொண் 
ணாத உபத்திரவத்தைக்‌ கடன்காரர்களுக்கு ஏற்படுத்தி, 
அவர்களிடம்‌ பணம்‌ எதுவும்‌ மறைத்து வைக்கப்பட்டுள்ளதா 








என்று அறிவார்கள்‌. இந்த வேலையாளிடம்‌ பணம்‌ எதுவும்‌ 
இல்லையென்பதால்‌ இவனுக்கு எப்போதும்‌ உபத்திரவம்‌ 
உண்டாயிருந்தது - இது நித்திய தண்டனையைக்‌ குறிக்கிறது. 

இயேசு பின்வரும்‌ தெளிவான வார்த்தைகளுடன்‌ இதை 





முடிக்கின்றார்‌: “நீங்களும்‌ அவனவன்‌ தன்தன்‌ சகோதரன்‌ 
செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய்‌ மன்னியாமற்போனால்‌, 


121 


என்‌ பரமபிதாவும்‌ உங்களுக்கு இப்படியே செய்வார்‌” என்றார்‌ 
(வ. 35). மன்னிப்பது-கண்டிப்பது இதில்‌ ஒன்றை நாம்‌ தேர்வு 
செய்ய வேண்டியுள்ளது. யாக்‌. 2:13-ல்‌, இயேசுவின்‌ சகோதர 
னான யாக்கோபு, “இரக்கஞ்செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத 
நியாயத்தீர்ப்பு கிடைக்கும்‌;” என்று எழுதுகிறார்‌. 

இந்த உவமையிலிருந்து அநேக பெரிய பாடங்களைக்‌ 
கற்றுக்‌ கொள்ளலாம்‌. தேவனின்‌ கிருபையற்ற நிலையில்‌ ஒருவார்‌ 
நம்பிக்கையெதுவுமற்ற பாவியாக இருக்கிறார்‌. நாற்பத்தைந்து 
கோடி ரூபாய்‌ கடன்பட்ட அம்மனிதன்‌ நம்‌ ஒவ்வொருவரை 





யும்‌ குறிக்கின்றான்‌. ஆவிக்குரிய வகையில்‌, எப்பொழுதுமே 
திருப்பிச்‌ செலுத்த இயலாத அளவு நாம்‌ கடன்‌ பட்டிருக்‌ 
கிறோம்‌. எல்லோரும்‌ பாவிகளாயிருக்கிறோம்‌ (ரோமர்‌ 3:23). 
இன்றும்‌ இந்தப்‌ பாவத்தின்‌ சம்பளம்‌ ஆவிக்குரிய மரணமாகவே 
இருக்கிறது (ரோமர்‌ 6:23). துரதிருஷ்டவசமாக நம்மில்‌ சிலர்‌ 
அவன்‌, “ஆண்டவனே! என்னிடத்தில்‌ பொறுமையாயிரும்‌, 
எல்லாவற்றையும்‌ உமக்குக்‌ கொடுத்துத்‌ தீர்க்கிறேன்‌” என்று 
கேட்டது (வ. 26) போன்ற நிலையில்‌ இருக்கின்றோம்‌. சிலர்‌ 
தங்களது நல்ல வாழ்க்கை அல்லது நற்கிரியைகளின்‌ மூலமாக 
ஆவிக்குரிய வகையில்‌ தேவனுக்குத்‌ திருப்பிச்‌ செலுத்த முடியு 
மென்று நம்புகின்றனர்‌. “எனக்குச்‌ சற்று அவகாசம்‌ கொடுங்கள்‌ 
கர்த்தரே! நான்‌ எல்லாவற்றையும்‌ சரியாக்கி விடுவேன்‌” என்று 
அவர்கள்‌ கூறுகின்றனர்‌. இந்த உவமையில்‌ இச்செயல்‌ நம்மால்‌ 
முடியவே முடியாது - இலட்சக்கணக்கான ஆண்டுகளானாலும்‌ 
நம்மால்‌ அது முடியாது என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. 
தேவன்‌ நமக்குச்‌ செய்துள்ளதை நாம்‌ பாராட்ட வேண்டுமென்‌ 
றால்‌, இதை நாம்‌ முதலில்‌ உணர வேண்டும்‌. 

மன்னிப்பதற்கு, மன்னிக்கப்படுதல்‌ அவசியம்‌ என்பதே 
இந்த உவமையின்‌ மையப்‌ பாடமாக உள்ளது. நாம்‌ மன்னிக்கப்‌ 
பட்டிருப்பதால்‌, நாம்‌ மற்றவர்களை மன்னிக்கத்‌ தயாராக 
யிருக்கவேண்டும்‌ என்பதே புதிய ஏற்பாட்டில்‌ நமக்குத்‌ 
தெளிவாக போதிக்கப்பட்டுள்ளது. பவுல்‌ பின்கண்ட வார்த்‌ 
தைகளை எபேசு மற்றும்‌ கொலோசேயில்‌ உள்ள சகோதரர்‌ 
களுக்கு எழுதினார்‌: 

சகலவிதமான கசப்பும்‌, கோபமும்‌, மூர்க்கமும்‌, கூக்குரலும்‌, 
தூஷணமும்‌, மற்ற எந்தத்‌ துர்க்குணமும்‌ உங்களைவிட்டு நீங்கக்‌ 


122 


கடவது. ஒருவருக்கொருவர்‌ தயவாயும்‌, மன உருக்கமாயும்‌ 
இருந்து, கிறிஸ்துவுக்குள்‌ தேவன்‌ உங்களுக்கு மன்னித்தது 
போல, நீங்களும்‌ ஒருவருக்கொருவர்‌ மன்னியுங்கள்‌ (எபே. 
4:31-32). 

ஒருவரையொருவர்‌ தாங்கி, ஒருவர்‌ பேரில்‌ ஒருவருக்குக்‌ 
குறைபாடு உண்டானால்‌, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது 
போல, ஒருவருக்கொருவர்‌ மன்னியுங்கள்‌ (கொலோ. 3:13). 


மன்னித்தல்‌ பற்றிய ஆய்வு 

மன்னித்தல்‌ என்பதன்‌ பொருள்‌ என்ன 

மன்னித்தல்‌ என்பதின்‌ பொருள்‌ என்ன? சில சமயங்களில்‌ 
“மன்னிப்போம்‌! மறப்போம்‌!” என்று நமக்குப்‌ போதிக்கப்‌ 
படுகின்றது. இருப்பினும்‌ மனிதனின்‌ சிந்தனைகளைப்பற்றி 
ஆராய்ச்சி செய்கின்ற ஒருவர்‌, “மன்னித்து மறப்பது” என்பது 
மனிதனால்‌ முடியவே முடியாத ஒன்று என்று கூறுகிறார்‌. நாம்‌ 
கண்ட, கேட்ட, அனுபவித்த ஒவ்வொன்றுமே நமது மூளையில்‌ 
ஏதோ ஓரிடத்தில்‌ பதிவாகிவிடுறெது. இது நல்லதல்ல என்று 
சொல்வதற்கில்லை. தேவன்கூட உண்மையில்‌ “மன்னித்து 
மறப்பது” இல்லை.” இல்லையென்றால்‌ ஏற்கனவே மன்னித்து, 
மறக்கப்பட்ட பாவங்களைப்பற்றி ஆதியாகமத்தில்‌ எழுதி 
யிருக்கத்‌ தேவையில்லையே. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு 
முன்‌ நடந்த அந்த விஷயங்கள்‌ பற்றி தேவ ஆவியானவரின்‌ 
ஏவுதலின்றி மோசே அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இவ்விதமாக, 
அநேக ஆண்டுகள்‌ முன்பாகவே மன்னிக்கப்பட்ட பாவங்களை 





யும்கூட தேவன்‌ “நினைவில்‌” வைத்திருக்கிறார்‌. என்றால்‌, 
தேவன்‌ நமது பாவங்களை மன்னித்து இனி ஒருபோதும்‌ அவை 
களை நினையாமலிருப்பேன்‌ என்று வேகம்‌ சொல்லுவதன்‌ 
(எரேமியா 31:34; எபி. 8:12) பொருள்‌ என்ன? அந்த சமயம்‌ 
முதல்‌, அந்தப்‌ பாவங்களே செய்ததில்லை என்பதுபோல 
தேவன்‌ நம்மை நடத்துகிறார்‌ என்பதே உண்மையாகும்‌. ஒரு 
எழுத்தாளர்‌ இவ்வாறு குறிப்பிடுகிறார்‌: 
வேதாகமத்தைப்‌ பொறுத்தமட்டில்‌, “மன்னித்தல்‌” என்பது “ஒரு 
விஷயத்தின்‌ தாக்கத்தில்‌ இருந்து விடுபடுதல்‌”? என்று 
பொருள்படுகிறது. “அவர்களுடைய பாவங்களையும்‌ அவர்களு 
டைய அக்கிரமங்களையும்‌ நான்‌ இனி நினைப்பதில்லை” (எபி. 
10:17) என்று தேவன்‌ கொடுக்கும்‌ வாக்குத்தத்தத்தின்மூலம்‌ 


123 


அவர்‌ தம்மை ஞாபக மறதிக்காரர்‌ என்று கூறுவது கிடையாது! 
தேவனைப்‌ பொறுத்தமட்டில்‌ இது நடக்காது! மாறாக தேவன்‌ 
இங்கு சொல்லுவதாவது: “நான்‌ இனி அவர்கள்‌ பாவங்களை 
அவர்களுக்கெதிராக வைத்திருக்க மாட்டேன்‌” “அவர்கள்‌ 
என்னோடிருக்கும்‌ நிலையை இனி அவர்களின்‌ பாவங்கள்‌ வந்து 
ஆதிக்கம்‌ செய்ய முடியாது; அல்லது அவர்களைக்‌ குறித்து எனது 
நடக்கையை அவர்களுடைய பாவங்கள்‌ வந்து மாற்றிவிடாது” 
என்பதே இதன்‌ உண்மைப்‌ பொருள்‌ ஆகும்‌.” 
இதே மனநிலையைக்‌ கற்று அதன்படி செய்வதே நமக்குள்ள 
சவால்‌ ஆகும்‌. 
அநேக வருடங்களாக நான்‌, கசப்புணர்வு கொண்ட 
ஜனங்கள்‌ அதை ஜெயங்கொள்ள உதவி செய்ய முயற்சி 
செய்துள்ளேன்‌. மனித இருதயத்தில்‌ மன்னித்தல்‌ என்பது இரு 
நிலைகளில்‌ நடப்பதாக அவர்களில்‌ அநேகர்‌ உணர்ந்துள்ளனர்‌. 
ஒரு வகையில்‌ மன்னித்தல்‌ என்பது உடனடியானதாக 
இருக்க முடியும்‌. மன்னித்தலின்‌ இந்த அம்சத்தையே நமது 
வேதபாடப்‌ பகுதி வலியுறுத்துகன்றது. ரோமர்‌ 12:18-21ல்‌ 
இந்தக்‌ குறுகியகால மன்னிப்புக்கான நடக்கை மற்றும்‌ செயல்‌ 
பாடுகள்‌ சில கூறப்படுகின்றன: 
கூடுமானால்‌ உங்களாலானமட்டும்‌ எல்லா மனுஷரோடும்‌ 
சமாதானமாயிருங்கள்‌. “பிரியமானவர்களே, பழிவாங்குதல்‌ 
எனக்குரியது, நானே பதிற்செய்வேன்‌, ” என்று கர்த்தர்‌ சொல்லு 
கிறார்‌ என்று எழுதியிருக்கின்றபடியால்‌, நீங்கள்‌ பழிவாங்‌ 
காமல்‌, கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள்‌. “அன்றியும்‌, உன்‌ 
சத்துரு பசியாயிருந்தால்‌ அவனுக்குப்‌ போஜனங்கொடு, அவன்‌ 
தாகமாயிருந்தால்‌, அவனுக்குப்‌ பானங்கொடு; நீ இப்படிச்‌ 
செய்வதினால்‌ அக்கினித்தழலை அவன்‌ தலையின்மேல்‌ 
குவிப்பாய்‌,” நீ தஇமையினாலே வெல்லப்படாமல்‌, தீமையை 
நன்மையினாலே வெல்லு. 


ரோமர்‌ 12ம்‌ அதிகாரத்தின்‌ மேற்கண்ட வசனங்களில்‌ 
இருந்து, பின்‌ வரும்‌ சில முடிவுகளைப்‌ பெற முடியும்‌: 

(1) நாம்‌ மற்றவர்களை மன்னிக்கின்றபோது, நமக்கு தேவன்‌ 
செய்தது போலவே செய்ய முயற்சி செய்கிறோம்‌ - அந்த சில 
சம்பவங்கள்‌ நடவாததுபோலவே நாம்‌ அவர்களை நடத்து 
கிறோம்‌. நடைமுறையிலும்‌, வேதத்திலும்‌ இதற்குச்‌ சில விதி 
விலக்குகளைக்‌ காணமுடியும்‌'?- இருப்பினும்‌ நம்மால்‌ இயன்ற 
அளவிற்கு, கடந்த காலம்‌ எதுவும்‌ நமது உறவுகளை பாதிக்‌ 
காமல்‌ பார்த்துக்‌ கொள்ளவேண்டும்‌. அந்தத்‌ தனி நபர்களைத்‌ 


124 


தவிர்த்துவிட நாம்‌ முயற்சி செய்வது கிடையாது. அவர்களோடு 
பேச நாம்‌ மறுப்பது கிடையாது. நமது உறவுகளில்‌, கடந்த 
காலம்‌ வந்துவிடாதிருக்க நாம்‌ கீர்மானிக்கிறோம்‌. “உங்களா 
லானமட்டும்‌ எல்லா மனுஷரோடும்‌ சமாதானமாயிருங்கள்‌. ” 
(2) நமக்குத்‌ தீங்கு செய்தவர்களை நாம்‌ மன்னிக்கும்போது, 
பழி வாங்காமலிருக்க முடிவு செய்கிறோம்‌. அவர்களைப்பற்றி 
மற்றவர்களிடம்‌ பேசும்‌ விதமும்‌ இதற்குள்‌ அடங்கும்‌. நம்மைத்‌ 
துன்பப்படுத்தினவர்களைத்‌ “திருப்பித்தாக்க” நாம்‌ முயற்சி 
செய்வதில்லை. அப்படிப்பட்ட விஷயங்களை நாம்‌ தேவனு 





டைய கரங்களில்‌ ஒப்புவிக்கிறோம்‌. “... பழிவாங்குதல்‌ எனக்‌ 
குரியது, நானே பதிற்‌ செய்வேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
என்று எழுதியிருக்கிறபடியால்‌, நீங்கள்‌ பழிவாங்காமல்‌ ...” 

(3) நாம்‌ மற்றவர்களை மன்னிக்கின்றபோது, அவர்களுக்கு 
“சிறந்ததைச்‌ செய்யத்‌ தேடுகிறோம்‌”; அவர்களது நலத்தை 
நாடுகிறோம்‌. இதுதான்‌ &2௨06 என்று சொல்லக்கூடிய அன்பின்‌ 
தேவையான பாகமாகும்‌ - இதை எல்லா மனிதரிடத்திலும்‌ நாம்‌ 
காட்டவேண்டும்‌. “அன்றியும்‌ உன்‌ சத்துரு பசியாயிருந்தால்‌, 
அவனுக்குப்‌ போஜனங்கொடு, அவன்‌ தாகமாயிருந்தால்‌ 
அவனுக்குப்‌ பானங்கொடு. ” 

(4) நாம்‌ மற்றவர்களை மன்னிக்கும்போது, அவர்களைக்‌ 
குறித்த எல்லாக்‌ கசப்புகளையும்‌, விரோதங்களையும்‌ நமது 
இருதயத்தி லிருந்து எடுத்துப்போட முயற்சிக்கிறோம்‌. “நீ 
தமையினாலே வெல்லப்படாமல்‌, தீமையை நன்மையினாலே 
வெல்லு. ” 

மேற்கண்டதில்‌ நான்காவது ஆலோசனை நீண்ட கால 
மன்னிப்பைப்‌ பற்றி நமது கவனத்தை ஈர்ப்பதாயிருக்கிறது. சில 
சமயம்‌ நாம்‌ உடனடியாக மன்னித்துவிட்டாலும்‌, நம்மைத்‌ 
துன்புறுத்தினவர்கள்மேல்‌ கொண்ட தீய எண்ணத்துடன்‌ 
போராட்டம்‌ நமக்கு தொடர்ந்து இருந்துகொண்டிருக்கும்‌. 
அவர்களோடு இருக்கையில்‌ பல அசெளகரியங்களை 
உணர்வோம்‌. அது அநேக வருடங்கள்‌ சில சமயம்‌ வாழ்நாள்‌ 
முழுவதும்‌ முயன்றால்‌ மட்டும்‌ கைகூடும்‌. 

நீண்ட கால மன்னிப்பிற்கு இரு திறவுகோல்கள்‌ உண்டு. 
முதலாவது, அவ்விஷயம்பற்றி சிந்திக்காமலிருக்க நாம்‌ முடிவு 
செய்யவேண்டும்‌. மன்னிக்கப்பட்டவர்களை, ஒன்றுமே நட 


125 


வாதது போல நாம்‌ நடத்துவது தொடரவேண்டும்‌. நமது உள்ளு 
ணர்வுகள்மீது தொடர்ந்து நாம்‌ இதற்காகச்‌ செயலாற்றுதல்‌ 
அவசியம்‌. நமது இருதயம்‌ நொந்துபோயிருப்பினும்‌, காலம்‌ 
நிச்சயம்‌ நமது காயங்களை ற்றும்‌. 

இரண்டாவது திறவுகோல்‌, ஜெபத்தில்‌ அதிக நேரத்தைச்‌ 
செலவிடுதலாகும்‌. தேவன்‌ நமக்கு உதவி செய்யும்படி 
தொடர்ந்து நாம்‌ ஜெபம்‌ செய்வது அவசியமாகும்‌. 
“(தேவனாலே எல்லாம்‌ கூடும்‌” (மத்‌. 19:26) என்பதை நாம்‌ 
நினைவு கூற வேண்டும்‌. நம்மைத்‌ துன்பப்படுத்தினவர்களுக்‌ 
காக நாம்‌ தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும்‌ - இயேசுவும்‌ 
சிலுவையில்‌ தொங்கும்போது அதையே செய்தார்‌: “... பிதாவே 
இவர்களுக்கு மன்னியும்‌, தாங்கள்‌ செய்கிறது இன்னதென்று 
அறியாதிருக்கிறார்களே”' (லூக்கா 23:34). ஒருவருக்காக 
தொடர்ந்து ஜெபித்துக்‌ கொண்டே, அவர்கள்மேல்‌ 
விரோதமாயிருப்பது முடியாத செயலாகும்‌. 

வருத்தத்திற்குரிய அந்த சம்பவம்‌ நமது எண்ணங்களை 
ஆளுவதை விட்டுவிடும்போது, அவைகள்‌ நமது நினைவுகளி 
லிருந்து மங்கும்போது நமது இருதயங்களில்‌, இந்த நீண்ட 
நாளைக்கான மன்னிக்கும்‌ பண்பு வளர்ந்து செழிப்பதை 
உணரலாம்‌. நாம்‌ அந்தக்‌ குறிப்பிட்ட சம்பவத்தை மனதில்‌ வலி 
சிறிதுமின்றி நினைவுகூற முடியும்போதுதான்‌ மன்னிக்கின்ற 
செயல்பாடானது முற்றுப்‌ பெற்றுள்ளது என்று அறிவோம்‌. 
இந்த நிலையை நமது வாழ்வில்‌ அடையலாம்‌ அல்லது அடை 
யாமல்‌ போகலாம்‌. அதை அடைந்தால்‌, அது ஒரு மாபெரும்‌ 
உணங்வாயிருக்கும்‌! நமது கிறிஸ்தவ நடக்கையில்‌ பக்குவத்தை 
அடைய தேவன்‌ உதவினதற்காக அவருக்கு நன்றி கூறலாம்‌! 


மன்னிப்பு என்பது நமக்கு என்ன செய்யும்‌ 

மன்னிக்கும்‌ பண்பு நமக்குள்‌ வளரும்போது மன்னிக்கப்‌ 
படுவரைக்காட்டிலும்‌, மன்னிப்பவருக்கு அதிகப்பலன்‌ கிடைப்‌ 
பதை நாம்‌ காண முடியும்‌. நாம்‌ மன்னிக்காவிட்டால்‌, கசப்‌ 
புணர்வு நமது இருதயத்தில்‌ வளரும்‌. எபிரெயர்‌ 12:15 இந்தக்‌ 
குறைபாட்டிற்கு எதிராக நம்மை எச்சரிக்கின்றது: “ஒருவனும்‌ 
தேவனுடைய கிருபையை இழந்துபோகாதபடிக்கும்‌ யாதொரு 
கசப்பான வேர்‌ முளைத்தெழும்பிக்‌ கலக்கமுண்டாக்குகிறதி 


126 


னால்‌ அநேகர்‌ கீட்டுப்படாதபடிக்கும்‌. ” 

மன்னித்தல்‌ என்பது நம்மை விடுதலையாக்கும்‌. விரோத 
உணர்வு நமது ஆத்துமாவை விழுங்குவதற்கு விட்டுவிட்டால்‌, 
அவ்வுணர்வு நமது எண்ணங்களை நிரப்பி, நம்மை இரவில்‌ 
தூங்க ஓட்டாமல்‌ செய்து, இவ்விதமாய்‌ விரோத உணர்வானது 
நமது வாழ்வைக்‌ கட்டுப்படுத்த அனுமதித்தவர்களாகி விடு 
வோம்‌. கசப்புணர்வை நமது இருதயத்தில்‌ வைத்துக்‌ கொள்வது 
மற்றவர்களைத்‌ துன்புறுத்துவதில்லை; அது நம்மையே துன்‌ 
புறுத்துகின்றது. நம்மைத்‌ துன்பப்படுத்தியவார்களை மன்னிப்ப 
தென்பது வெறுப்புச்சுமையை தூக்கி எறிந்து, சீற்றத்தை நம்மை 
விட்ட கற்றி, நமது வாழ்வைச்‌ சுலபமாக்க உதவுகின்றது. '! 

நாம்‌ மன்னிக்கப்பட்டது போல, நாமும்‌ மன்னிக்க 





வேண்டும்‌ என்று இயேசு கட்டளையிட்டதில்‌ வியப்பேது 
மில்லை. ஆவிக்குரிய, உணர்வுக்குரிய மற்றும்‌ சரீரத்திற்குரிய 
விஷயங்களில்‌ மன்னித்தல்‌ என்ற பண்பு நமக்கு மிகவும்‌ உதவி 
செய்கின்றது. ஒரு எழுத்தாளர்‌ பின்வரும்மாறு 
குறிப்பிடுகின்றார்‌: 


தேவன்‌, நாம்‌ ஒருவரை ஒருவர்‌ மன்னிக்கும்படி கட்டளை 
யிட்டார்‌; இது வெறுமே சட்ட பூர்வமாகவோ அல்லது அமைதி 
ஏற்படுத்தும்‌ விதியாகவோ மட்டுமின்றி, நமது சொந்த பயன்‌ 
களுக்காகவே ஆகும்‌. சீற்றம்‌ மற்றும்‌ வெறுப்பு ஆகியவற்றை 
இருதயத்தில்‌ வைத்துக்கொண்டிருப்பது நமது சரீரம்‌ மற்றும்‌ 
உணர்வுகளின்‌ ஆரோக்கியத்தைப்‌ பாழாக்குவது நிரூபிக்கப்‌ 
பட்டுள்ளது. முக்கியமான உறவுகளைப்‌ பெற்று அவைகளைக்‌ 
கையாளுதல்‌, குழந்தைகளை சரியான முறையில்‌ வளர்த்தல்‌, 
அல்லது ஒரு வேலையில்‌ நிலைநிற்றல்‌ ஆயெவற்றில்‌ உங்கள்‌ 
திறமைகளை இது ஊனமாக்கிவிடுகிறது, சந்தோஷத்தையும்‌, 
ஆரோக்கியத்தையும்‌ ஒருசேர இது அழித்து விடுகிறது: ஏனென்‌ 
றால்‌ சந்தோஷமும்‌, ஆரோக்கியமும்‌, ஆரோக்கியமற்ற 
வெறுப்பு மற்றும்‌ சீற்றத்தோடு ஒன்றாயிருக்க முடியாது. 
ஆனால்‌ உண்மையான மன்னிப்பு என்பது தேவனுடைய 
நித்திய வாக்குத்தத்தமாகிய மாபெரும்‌ சந்தோஷம்‌ மற்றும்‌ 
திருப்தி ஆகியவை இணைஙந்ததாயிருக்கிறது. சமாதானம்‌, 
சந்தோஷம்‌ மற்றும்‌ ஒருமைப்பாடு ஆகியவை தாராளமாய்ப்‌ 
பொங்கும்‌ ஒரு நீரூற்றாய்‌ அது உள்ளது.” 


முடிவுரை 
இந்தப்பாடத்தை நம்மால்‌ முடிந்தவரை நடைமுறைப்‌ 
படுத்துவோம்‌. நீங்கள்‌ யாரை மன்னிக்கவேண்டும்‌ என்று 


127 


தேவன்‌ விரும்புகிறார்‌? கடந்த காலத்தில்‌ யாரேனும்‌ உங்களைத்‌ 
துன்புறுத்தினார்களா? அந்நபரைப்‌ பற்றி நீங்கள்‌ இன்னமும்‌ 
உங்கள்‌ இருதயத்தில்‌ மோசமான நினைவு கொண்டிருக்‌ 
கிறீர்களா? அல்லது அவரை நீங்கள்‌ உங்கள்‌ இருதயத்தில்‌ 
மன்னித்துவிட்டீர்களா? நீங்கள்‌ அவரை மன்னித்ததுண்டா 
னால்‌, கடந்த காலமானது உங்கள்‌ உறவுகளில்‌ எந்த பாதிப்‌ 
பையும்‌ ஏற்படுத்தாமலிருக்க நீங்கள்‌ எல்லாவகையிலும்‌ முயற்சி 
எடுக்கிறீர்களா? உங்கள்‌ நடக்கையைக்‌ குறித்து நீங்கள்‌ 
தொடர்ந்து செயல்படுகிறீர்களா? உங்களைத்‌ துன்பப்படுத்தின 
வருக்காக நீங்கள்‌ தினமும்‌ ஜெபிக்கிறீர்களா? 

மன்னிப்புக்குப்‌ பதில்‌ உங்கள்‌ இருதயத்தில்‌ கசப்புணர்வு 
இருப்பதாக நீங்கள்‌ கண்டால்‌, அந்த நபரை மன்னிக்கும்‌ 
வழியை நீங்கள்‌ அடையும்படி உங்களுக்காக நான்‌ ஜெபிக்‌ 
கிறேன்‌. இந்தப்பாடத்தில்‌ உள்ள இரு திறவுகோல்களை 
நினைவுகூறுங்கள்‌: (1) நமக்கு 42 கோடி ரூபாய்‌ மதிப்புள்ள 
பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டுள்ளன; எனவே மற்றவர்களின்‌ 810 











ரூபாய்‌ மதிப்புள்ள பாவங்களை மன்னிக்க நாம்‌ தயாராயிருக்க 
வேண்டும்‌. (2) நாம்‌ மன்னிக்காவிட்டால்‌ நாம்‌ மன்னிக்கப்பட 
முடியாது. 








போதகார்களுக்கும்‌ ஊழிர்களுக்குமான குறிப்புகள்‌ 








நீங்கள்‌ ஒரு வகுப்பில்‌ இப்பாடத்தைப்‌ பயன்படுத்தினால்‌, 
மன்னித்தல்பற்றிய இயேசுவின்‌ போதனையை அதிகாரம்‌ 18ன்‌ 





மீதமுள்ள பகுதிக்கு இணைக்க விரும்பக்கூடும்‌. வசனம்‌ 21-35ல்‌ 
உள்ள பகுதி, தவறு செய்கின்ற கிறிஸ்தவரைக்‌ திருத்தக்‌ 
கூடாதென்றோ, தேவைப்பட்டால்‌ ஒழுக்க நடவடிக்கை 





எடுக்கக்‌ கூடாதென்றோ நமக்குச்‌ சொல்லுவதில்லை (வ. 15-21). 
மாறாக இவ்வசனப்பகுதி, (1) சபையின்‌ ஒழுங்கு நடவடிக்கை 
என்பது தனிப்பட்ட முறையில்‌ பழிவாங்குதலாக ஒரு போதும்‌ 
மாறிவிடக்‌ கூடாது. (2) இவ்விதமாய்‌ ஒழுங்குபடுத்தப்‌ 
பட்டவர்கள்‌ மீது எவ்வித விரோதத்தையும்‌ நம்‌ இருதயங்களில்‌ 
நாம்‌ வைத்திருக்கக்‌ கூடாது. (3) சபையில்‌ அன்பு மற்றும்‌ 


128 


மன்னித்தல்‌ என்ற சூழ்நிலைகள்‌ உருவாகி மலரவேண்டும்‌ 
என்றே நமக்கு போதிக்கின்றது. 

“ஒருவார்‌ தான்‌ மனஸ்தாபப்படுவதாகக்‌ கூறாத (அதன்‌ 
மூலம்‌ நம்மிடம்‌ மன்னிப்புக்கோராத) போது அவரை நாம்‌ 
உண்மையிலேயே மன்னிக்க முடியுமா?” என்ற நாம்‌ அடிக்கடி 
விவாதிக்கக்‌ கூடிய பொருள்பற்றி விளக்குவதை நான்‌ வேண்டு 
மென்றே இந்தக்‌ கட்டுரையில்‌ தவிர்த்திருக்கிறேன்‌. லூக்கா 
17:4ன்‌ அடிப்படையில்‌ இந்த விவாதம்‌ அமைந்துள்ளது. தேவன்‌ 
எவர்‌ ஒருவரையும்‌ மனந்திரும்பாதவரை மன்னிப்பதில்லை; 
அதேபோல்‌ எவர்‌ ஒருவரும்‌ மனந்திரும்பாதவரை அவரை 
மன்னிக்கத்‌ தேவையில்லை என்றே தேவன்‌ நம்மிடமும்‌ 
எதிர்பார்க்கின்றார்‌. இந்த விவாத முழுமைக்கும்‌ என்னிடம்‌ 
உள்ள பிரச்சனை, நான்‌ தேவனல்ல என்பதே. ஒருவர்‌, “நான்‌ 
மனந்திரும்புகிறேன்‌” என்று சொல்லும்போது, அது உண்மையா 
அல்லவா என்று நான்‌ அறியேன்‌. அவர்‌ என்னிடத்தில்‌ மன்னிப்‌ 





புக்‌ கேட்கும்போது, அது எவ்வளவு உண்மையானது என்று 
நான்‌ அறிய வழியில்லை. உண்மையில்‌, ஒருவர்‌ ஒரு நாளில்‌ ஏழு 
முறை லூக்‌. 17:4) என்னை மனம்‌ புண்படுத்தி, ஒவ்வொரு 
முறையும்‌ என்னிடம்‌ வந்து, “நான்‌ மனஸ்தாபப்படுகிறேன்‌” 
என்று சொல்வாரானால்‌, அவர்‌ மூன்றாந்தரம்‌ அதை சொல்லு 
கின்றபோதே அவரது உண்மையைக்‌ குறித்து நான்‌ சந்தேகப்‌ 
பட ஆரம்பித்து விடுவேன்‌. யாரையும்‌ மன்னிக்காமல்‌ இருக்க 
நமக்கு உரிமையில்லை என்ற கருத்தை இயேசு இங்கு வலியுறுத்‌ 
துமளவு, ஒரு மனிதனின்‌ மனந்திரும்புதலை வலியுறுத்த 
வில்லை என்பதே இவ்விடத்தில்‌ காண்கின்றோம்‌. 

இந்த விவாதத்தை நான்‌ தவிர்த்த காரணம்‌, எனக்கு 
“சம்பிரதாயமான மன்னிப்புச்‌ சடங்கு” (“நான்‌ வருந்துகிறேன்‌ 
தயவு செய்து என்னை மன்னியுங்கள்‌” ... “நீங்கள்‌ மன்னிக்கப்‌ 
பட்டு விட்டீர்கள்‌”) களின்‌ மீது அவ்வளவு அக்கறையில்லை; 
மாறாக, நமது இருதயங்களின்‌ நிலை பற்றியே நான்‌ அதிக 
அக்கறையாயிருக்கிறேன்‌. மன்னிக்காத வேலைக்காரனின்‌ இந்த 
உவமையை “நீங்களும்‌ அவனவன்‌ தன்தன்‌ சகோதரன்‌ செய்த 
குப்பிதங்களை மனப்பூர்வமாய்‌ மன்னியாமற்போனால்‌, என்‌ 
பரமபிதாவும்‌ உங்களுக்கு இப்படியே செய்வார்‌” என்று கூறி 
முடிக்கிறார்‌. இயேசு, “பிதாவே இவர்களுக்கு மன்னியும்‌, 


129 


தாங்கள்‌ செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள்‌” 
லூக்‌. 23:34) என்று ஜெபித்தபோது, அவரைச்‌ சிலுவையி 
லறைந்த பாவம்‌ உடனடியாக அவர்களுக்கு மன்னிக்கப்‌ 





பட்டது, என்று அவருடைய வசனங்கள்‌ சுட்டிக்காட்ட 
வில்லை; அதற்கு ஐம்பது நாட்களுக்குப்‌ பின்‌ பேதுரு யூதர்கள்‌ 
செய்க அப்பாவக்கைச்‌ சுட்டிக்காட்டினார்‌ (அப்‌. 2:23). எனவே 
இயேசு தமது சொந்த இருதயம்‌ கசப்பினால்‌ நிறைந்திருக்க 
வில்லையென்றே சுட்டிக்‌ காட்டினார்‌! 

“மற்றவர்கள்‌ மனந்திரும்பாத பட்சத்தில்‌ நாம்‌ அவர்களை 
மன்னிக்க முடியுமா?” என்ற வினாவை ஒரு விவாதத்தில்‌ நான்‌ 
படிக்கும்போதெல்லாம்‌, நாம்‌ முறையாக மன்னித்தாலும்‌, 
மன்னிக்காவிட்டாலும்‌ நமது இருதயத்தில்‌ கசப்புணர்வை 
வைக்கக்கூடாது என்ற கருத்தை எழுத்தாளர்‌ வலியுறுத்து 
கிறாரா என்று பரிசீலனை செய்வதுண்டு. அதை வலியுறுத்தி 
யிருந்தால்‌ நான்‌ மறுத்துச்‌ சொல்ல ஏதுமில்லை. 











காட்சி உதவிக்‌-குறிப்புகள்‌ 








நான்‌ இப்பாடத்திற்கு மிக வலிமை வாய்ந்த ஓவா்றஹெட்‌ 
காட்சியைப்‌ பயன்படுத்துவது உண்டு. மன்னிக்காத வேலைக்‌ 
காரன்பற்றிய இந்த உவமைக்காக வரைந்த கோட்டுருவச்‌ 
சித்திரங்கள்‌ கொண்ட காட்சி பிலிம்களை நான்‌ பயன்படுத்து 
கின்றேன்‌. இதன்மூலம்‌ நான்‌ விரும்பும்‌ கருத்தை வெகுவாக 
வலியுறுத்திக்‌ கூற முடிகிறது. அந்த வியாபாரப்‌ பாக்கெட்‌ 
“கொடிய ஊழியக்காரன்‌” என்றழைக்கப்படுறெது. அது பில்‌ 
ஹோவி விஷ-வல்ஸ்‌, 5730, Duluth Street, Minneapolis, MN 55422 
என்பவர்களால்‌ உற்பத்தி செய்து விற்கப்படுறெது. 





குறிப்புகள்‌ 

'எல்ட்ரட்‌ எக்கலஸ்‌, Discovering the Pearl of Great Price (போர்ட்‌ வொர்க்‌, 
டெக்ஸ்‌.: ஸ்வீட்‌ பப்ளிஷிங்‌ கோ, 1992), 43. 2(7ய/0 1993) வெளியிடப்பட்ட புதிய 
ஏற்பாட்டின்‌ ஆராய்ச்சி என்ற தலைப்புள்ள 7h For 7௦/4) இதெயின்‌ 4ம்‌ பக்கத்தில்‌ 
இந்த பாடத்திற்கான ஒருபக்கப்‌ புறக்குறிப்பு காணப்படுறெது. “ஆமோஸ்‌ 1 மற்றும்‌ 
2ம்‌ அதிகாரத்தின்‌ அடிப்படையில்‌ அவர்களின்‌ உபதேசங்கள்‌ 


130 


அமைந்திருந்தன. தேவன்‌ அநேக தேசங்களை அவர்களின்‌ மீறுதல்களுக்காக மூன்று 
கரம்‌ பொறுத்துப்‌ பின்‌ நான்காம்‌ தரம்‌ தமது கோபாக்கினையை அவர்கள்‌ மேல்‌ 
ஊற்றினார்‌ என்பதை வைத்து அவர்கள்‌ வாதிட்டனர்‌ (ஆமோஸ்‌ 1:8 முதலியன) - 
இதற்குமேல்‌ மனிதனிடம்‌ தேவன்‌ எதிர்பார்ப்பதில்லை. “சில பழைய பிரதிகளில்‌ 
“எழுபது கூட்டல்‌ ஏழு தரம்‌” என்றுள்ளது. ஆதியாகமம்‌ 4:24ல்‌ இவ்வகையான பதம்‌ 
கையாளப்பட்டுள்ளது. சரியான இலக்கம்‌ எது என்பது இங்கு முக்கியமல்ல, இயேசு 
மிகைப்படுத்தின ஒரு எண்ணைப்‌ பயன்படுத்தினார்‌-அது 77 அல்லது 490 எதுவாக 
இருப்பினும்‌-நாம்‌ மன்னிப்பதற்கு ஒரு அளவு, வரையரை இல்லை என்பதே அவர்‌ 
கருத்தாகும்‌. “நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாப்‌ பொருள்களும்‌ 
விலை மலிவாக இருந்த காலத்தில்‌ பயன்பட்ட அதே அளவுகளைச்‌ சிலர்‌ இன்றும்‌ 
பயன்படுத்தினால்‌ அதனால்‌ பிரச்சனைகள்‌ வரும்‌. £பலஸ்தன தேசமுழுவதற்கும்‌ 
மொத்தமாய்த்‌ தீர்வையிட்ட ஆண்டு வரி எண்ணூறு தாலந்துகள்‌ மட்டுமே. ஒரு 
சராசரி வேலையாள்‌ இருபதாண்டுகள்‌ உழைத்தால்‌ மட்டுமே ஒரு தாலந்து ஈட்ட 
முடியும்‌. தாவீதும்‌ அவன்‌ மனையாட்டிகளும்‌ சேர்ந்து, ஆலயக்‌ கட்டுமானச்‌ 
செலவுக்கு இரு மடங்குக்குச்‌ சற்று அதிகமாகக்‌ கொடுக்க முடிந்தது (1 நாளாகமம்‌ 
29:4-7). சிலர்‌ பத்தாயிரம்‌ தாலந்து என்பது, நாற்பத்தைந்து லட்சம்‌, கோடி 
ரூபாயாயிருக்கலாம்‌ என்று நினைக்கின்றனர்‌. “இகைச்செய்ய சட்டப்படி அவனுக்கு 
உரிமையிருப்பினும்‌, நியாயப்படி அதைச்‌ செய்ய உரிமையில்லை-ஏனென்றால்‌ 
அப்போதுதான்‌ அவன்‌ மன்னிக்கப்பட்டி ருந்தான்‌. “மற்ற மொழிபெயர்ப்புகளில்‌ 
“சிறையதிகாரிகள்‌” என்றிருப்பகைக்‌ காட்டிலும்‌ K]Vயில்‌ மொழிபெயர்ப்பு சிறப்பாக 
உள்ளது. “தேவன்‌ எல்லாம்‌ அறிந்தவராயிருக்கிறார்‌; அவர்‌ ஒவ்வொன்றையும்‌ 
அறிவார்‌, நமக்கு மன்னிக்கப்பட்ட பாவங்களைப்‌ பற்றியும்‌ அவர்‌ அறிவார்‌. "வாரன்‌ 
W. வயா்ஸ்ப்‌, The Bible Expository Commentary, vol. 2 (Wheaton, 111: Victor Books, 
1989), 89. "உங்களிடமிருந்து திருடிய ஒருவரை நீங்கள்‌ மன்னித்து விட்டாலும்‌, 
அவரை உடனே உங்கள்‌ ஆஸ்திக்குப்‌ பொறுப்பாளராக நியமிக்க உங்கள்‌ பொது 
அறிவு சம்மதிப்பது இல்லை. உங்கள்‌ குழந்தையை திட்டினதற்காக ஒரு பெண்ணை 
மன்னித்துவிட்டாலும்‌, அவள்‌ உங்கள்‌ குழந்தையைப்‌ பார்த்துக்‌ கொள்ளுபடிக்கு 
நீங்கள்‌ உடனே அனுமதித்து விடுவதில்லை. வேதத்தில்‌ உள்ள விதி விலக்குகளைப்‌ 
பொறுத்தமட்டில்‌ பின்வரும்‌ ஒன்றே போதுமானது: உங்கள்‌ துணைவி/துணைவர்‌ 








உங்களுக்கு உண்மையாயிராமல்‌ நடந்துவிட்டு, பின்பு உங்களிடம்‌ வந்து மன்னிப்புக்‌ 
கேட்கும்பொழுது, நீங்கள்‌ அவரை/அவளை மன்னிக்க வேண்டும்‌. ஆனால்‌ நீங்கள்‌ 
ஒன்றுமே நடக்கவில்லை என்பதுபோல மறுபடியும்‌ கணவன்‌ மனைவியாக வாழ 
வேண்டும்‌ என்று இக்காரியம்‌ கட்டாயப்படுத்த முடியாது - (மத்‌. 19:3-9). இவ்வகை 
யான சம்பவங்கள்‌ விதிக்கு விலக்கானவைகளாகும்‌. எனது அனுபவத்தைப்‌ பொறுத்த 
மட்டில்‌, இவ்வகை சம்பவங்களில்‌ நமது உணர்வுகள்‌ பாதிக்கப்படுவதால்‌, விதி 
விலக்குகள்‌ பயன்படுவதில்லை. 

இது தங்கள்‌ துணைவர்‌,/துணைவியால்‌ சமீபத்தில்‌ கைவிடப்பட்ட வர்கள்‌ கற்க 
வேண்டிய பெரிய பாடமாகும்‌. அவர்‌/அவள்‌ மரித்திருந்தாலும்‌ இந்தத்‌ தத்துவம்‌ 
அவர்களுக்கு (உயிருடனிருக்கும்‌ துணைக்கு) ஏற்புடையகே. குழந்தைப்‌ பிராயத்தில்‌ 
தங்களை சரியாய்‌ நடத்தாதவர்கள்‌ மீது (அவர்கள்‌ இப்போது மரித்திருந்தாலும்‌) 
தீராத வெறுப்பு சிலருக்கு இருப்பதுண்டு. இதில்‌ அமைதி காண்பதற்கு முன்பு, 
அவர்களை மன்னிக்கும்‌ ஒரு வழி காண வேண்டும்‌. இதில்‌ உதவக்கூடிய ஒரு 
நுணுக்கும்‌, அவர்கள்‌ மரித்திருந்தாலும்‌ தங்களது இருதயத்தில்‌ அவர்கள்‌ ஏற்படுத்தின 
வலி மற்றும்‌ அவர்களை மன்னிக்க செய்த தீர்மானம்‌ இவைபற்றி ஒரு கடிதம்‌ 
எழுதுவதாகும்‌. 'எக்கல்ஸ்‌, 49. 


131 


ஒவ்வொருவருக்கும்‌ 
அவ்வப்பொழுது மோசமான 

நாள்‌ எமைவதுண்ரு 

(லூக்கா 10:38-42) 


ஒவ்வொருவருக்கும்‌ அவ்வப்பொழுது மோசமான நாள்‌ 
அமைவதுண்டு. சில காலத்துக்கு முன்பு, கட்டிடத்‌ தொழிலாளி 
ஒருவார்‌ பெற்றிருந்த மோசமான ஒரு நாளைப்பற்றி நான்‌ 
வாசித்தேன்‌. நிறுவனத்தின்‌ விபத்துப்‌ படிவத்தில்‌ அவர்‌ எழுதி 
யிருந்த அறிக்கை இதுதான்‌: 


நான்‌ கட்டிடத்துக்குள்‌ நுழைந்த போது, மேலிருந்து சில 
செங்கற்களைப்‌ புயல்காற்று கதள்ளியிருந்ததைக்‌ கண்டேன்‌. 
எனவே இரண்டு பீப்பாய்கள்‌ நிறைய செங்கற்களை அடுக்கி 
அவைகளை கம்பி மற்றும்‌ அதைச்‌ சார்ந்த உபகரணம்‌ மூலம்‌ 
மேலேற்றினேன்‌. சிதலமடைந்த பகுதியைச்‌ செப்பனிட்ட 
பிறகு, அநேக செங்கற்கள்‌ எஞ்சியிருந்தன. பிறகு நான்‌ கீழே 
சென்று கம்பி உபகரணத்தினை கீழ்நோக்கி இழுத்தேன்‌. 
துரஇருஷ்டவசமாக, அச்செங்கற்கள்‌ எனது எடையை விட 
அதிகமாயிருந்ததால்‌, என்ன நடக்கிறது என்று நான்‌ யோசிக்கு 
முன்னதாக, அந்தப்‌ பீப்பாய்‌ கீழ்நோக்கி வந்து என்மீது 
மோதியது. 

நான்‌ தரையிலிருந்து அதிக உயரத்திலிருந்தபடியாலும்‌, 
குதித்துத்‌ தப்பிக்க முடியாது என்பதினாலும்‌, சுவர்ப்பக்கம்‌ 
தொங்க முடிவு செய்தேன்‌: அப்போது பீப்பாயானது மிக வேக 





மாக பாதி வழிவந்துவிட்ட கைச்‌ சந்தித்தேன்‌. எனது தோள்மீது 
பலத்த அடியைப்‌ பெற்றேன்‌. பிறகு உபகரண உத்திரத்தை என்‌ 
தலையால்‌ முட்டிக்கொண்டு கம்பியின்மீது என்‌ கைவிரல்கள்‌ 
பதித்த நிலையில்‌ நான்‌ மெதுவாய்‌ மேலேறினேன்‌. பீப்பாய்‌ 
தரையில்‌ மோதியபோது, வேகமாக மோதியதால்‌ அடியில்‌ 





உடைந்தது; செங்கற்கள்‌ சிதறின. 
இப்போது நான்‌ பீப்பாயைக்‌ காட்டிலும்‌ அதிக 


132 


எடையானேன்‌. எனவே நான்‌ மிக வேகமாகக்‌ கழே செல்ல 
நேர்ந்தது. பாதி வழியில்‌ அந்தப்‌ பீப்பாய்‌ மேலேறி வந்து எனது 
கன்னங்களில்‌ பலத்த சிராய்ப்பை ஏற்படுத்தியது. நான்‌ 
துரையை மோதியபோது, உடைந்த செங்கற்கள்மேல்‌ விழுந்த 
இனால்‌, அநேக வலியுள்ள காயங்களும்‌, சிராய்ப்புகளும்‌ ஏற்‌ 
பட்டன. இந்தக்‌ கணத்தில்‌ எனது சிந்தனைத்‌ திறனை நான்‌ 
இழந்திருக்கவேண்டும்‌, ஏனென்றால்‌ உபகரணக்‌ கம்பியைப்‌ 
பற்றியிருந்த எனது பிடி நெகிழ்ந்தது. பீப்பாய்‌ மிகவும்‌ 
வேகமாய்க்‌ கீழ்நோக்கி வந்தது - அது மேலும்‌ ஒருமுறை என்‌ 
மீது மோதியது. அது என்‌ தலைமீது மோதியதால்‌ நான்‌ 
மருவத்துவமனை வரலாயிற்று. 

ஆகவே எனக்கு மருத்துவ விடுமுறையளிக்கும்படி 
பணிவுடன்‌ வேண்டுகிறேன்‌. 


இந்த வேலையாளை என்னால்‌ அடையாளம்‌ காட்ட 
முடியும்‌! இவருக்கும்‌, நமக்கும்‌ எந்தவித வித்தியாசமும்‌ 
இல்லை; நாமும்கூட அவ்வப்பொழுது இவ்விதமான மோச 
மான நாளைப்‌ பெறுவதுண்டு. 

வேதாகமத்தினூடாக நாம்‌ பார்க்கும்போது, அநேக தனி 
நபர்களின்‌ நிலைப்படக்‌ காட்சிகள்‌; அவர்கள்‌ வாழ்க்கையின்‌ 
சில கணங்கள்‌ ஏவப்பட்ட எழுத்தாளர்களால்‌ எழுதப்பட்டு, 
காலத்தால்‌ உறைந்துபோயிருப்பதைக்‌ காண முடியும்‌. இந்த 
எழுத்தாளர்கள்‌, அந்த தனி நபா்கள்‌ விரும்புகின்ற நேரத்தைக்‌ 
குறித்து எப்போதுமே எழுதியதில்லை! இது நடந்தது எப்படி 
யென்று நாம்‌ புரிந்துகொள்ளமுடியும்‌. ஓட்டுநர்‌ உரிமை 
அட்டை அல்லது ரேஷன்கார்டில்‌ உள்ளதுபோன்ற மோசமான 
ஓரிரண்டு புகைப்படங்கள்‌ எப்போதுமே நம்மிடம்‌ இருப்ப 
துண்டு!” 

லூக்கா 10லிருந்து எடுக்கப்பட்ட இந்தப்‌ பாடத்தில்‌, 
மார்த்தாள்‌ ஒரு மோசமான நாளைப்‌ பெற்றிருந்த வேளையில்‌ 





அவளைப்‌ படம்‌ பிடித்த காட்சியைப்‌ படிக்கிறோம்‌. 
மரியாள்‌, லாசரு ஆகியோரின்‌ சகோதரியாகிய மார்த்‌ 
தாளைக்‌ குறித்து நினைத்த உடன்‌, உங்கள்‌ சிந்தனைக்கு வரு 


வது எது? “ஆம்‌ ஆண்டவரே, நீர்‌ உலகத்தில்‌ வருகிறவரான 
தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான்‌ விசுவாசிக்கிறேன்‌” 
(யோவான்‌ 11:27) என்று அவள்‌ இயேசுவிடம்‌ கூறியதை 
நினைக்கிறீர்களா? புதிய ஏற்பாட்டில்‌ உள்ள மிகப்பெரிய 


விசுவாச அறிக்கைகளில்‌ இதுவும்‌ ஒன்றாகும்‌-இது மத்‌. 16:16ல்‌ 


133 


பேதுரு செய்த அதே அறிக்கையைப்‌ போன்றதாகும்‌. யோவான்‌ 
12ல்‌ அவள்‌, லாசரு, மற்றும்‌ மரியாளோடு இயேசுவின்‌ ஐக்கி 
யத்தில்‌ சந்தோஷமாயிருந்ததை நினைக்கிறீர்களா? எனது யூகம்‌ 
என்னவென்றால்‌, மார்த்தாளின்‌ பெயரைக்‌ கேட்டவுடன்‌, 
நம்மில்‌ அநேகர்‌ மார்த்தாளின்‌ வாழ்க்கையில்‌ உள்ள மேற்‌ 
கண்ட நல்ல விஷயங்களை நினைப்பதில்லை, மாறாக 
மார்த்தாள்‌ ஒரு மோசமான நாளைப்‌ பெற்றிருந்த போது, 
லூக்கா 10ல்‌ அவளைப்பற்றிக்‌ குறிப்பிடப்பட்டுள்ள கீழான 
கருத்தை மட்டுமே நினைத்துப்‌ பார்க்கிறோம்‌. 


மார்த்தாள்‌ ஒரு மோசமான நாளைப்‌ 
பெற்றிருந்த போது 
மிகப்‌ பெரிதாய்‌ ஆரம்பித்த அந்த நாள்‌ (வ. 38-39) 
அந்த நாள்‌ மிகப்‌ பெரிதாய்‌ ஆரம்பித்தது. நமது வேதவசனப்‌ 
பகுதி, “பின்பு, அவர்கள்‌ பிரயாணமாய்ப்‌ போகையில்‌” 








(வ. 38௮) என்று தொடங்குகிறது. “அவர்கள்‌” என்பது 
இயேசுவையும்‌ அவரது பன்னிரெண்டு சீஷர்களையும்‌ 
குறிக்கிறது. இயேசுவின்‌ பலஸ்கீனிய ஊழிய முடிவில்‌ அவர்‌ 
எருசலேமுக்குச்‌ செல்லுகையில்‌ இச்சம்பவம்‌ நடைபெற்றது. 
“அவர்‌ ஒரு கிராமத்தில்‌ பிரவேசித்தார்‌” (வ. 38ஆ). இது 
பெத்தானியாகும்‌ (யோ. 11). இது ஒலிவமலையின்‌ கிழக்குச்‌ 
சரிவில்‌ எருசலேமுக்கு இரண்டு மைல்களுக்கும்‌ குறைவான 
தூரத்தில்‌ உள்ளது. அடிக்கடி அவர்‌ செய்ததுபோலவே 
யெத்தானியில்‌ அவர்‌ தங்கினார்‌. 

“அங்கே மார்த்தாள்‌ என்னும்‌ பேர்கொண்ட ஒரு ஸ்திரீ 
அவரைத்‌ தன்‌ வீட்டிலே ஏற்றுக்‌ கொண்டாள்‌” (வ. 38 இ). இரு 
சகோதரிகள்‌, ஒரு சகோதரன்‌ இருந்த அந்த குடும்பத்தில்‌ 
மார்த்தாள்‌ மூன்று பேரிலும்‌ மூத்தவளாயிருந்திருக்க வேண்டும்‌. 
ஒரு வேளை அந்த வீடுகூட அவளுடையதாயிருந்திருக்கலாம்‌. 
NIV மொழிபெயர்ப்பில்‌, “மார்த்தாள்‌ தனது வீட்டை அவருக்‌ 
காகத்‌ திறந்தாள்‌” என்றுள்ளது. அவள்‌ தனது உபசரிப்புத்‌ 
தன்மையை இவ்விதமாய்‌ வெளிப்படுத்தினாள்‌. 

லூக்கா இச்சம்பவக்கைச்‌ சுருக்கமாய்‌ கூறியுள்ளார்‌. உதா 
ரணமாக, லாசரு அங்கிருந்ததைப்பற்றி அவர்‌ ஒன்றும்‌ கூற 


134 


வில்லை. இயேசுவோடு பிரயாணம்‌ செய்த சீஷர்களைப்பற்றிய 
விபரங்களையும்‌ அவர்‌ தரவில்லை. இயேசு விருந்துக்கு அழைக்‌ 
கப்பட்டபோது, அவர்கள்‌ எங்கு சென்றனர்‌? இச்சம்பவத்திற்கு 
அடுத்த வசனத்தில்‌ சீஷர்களைப்பற்றி மறுபடியும்‌ கூறப்‌ 
படுகிறது (லூக்கா 11:1); எனவே அவர்கள்‌ தூரமாய்ப்‌ போய்‌ 
விடவில்லை. மார்த்தாளின்‌ வீட்டில்‌ இயேசுவோடுகூட அவர்‌ 
களும்‌ அழைக்கப்பட்டிருக்கலாம்‌. லூக்கா 10ல்‌ குறிப்பிட்‌ 
டுள்ள விருந்திற்கு 16 பேர்‌ அழைக்கப்பட்டிருக்கலாம்‌. நீங்கள்‌ 
ஒரு பெண்ணாக இருப்பின்‌, சந்தேகத்திற்கிடமின்றி நீங்கள்‌ 
தலையசைத்து, “மார்த்தாள்‌ அன்று மோசமான நாளைப்‌ பெற்ற 
தில்‌ வியப்பேதும்‌ இல்லை!” என்று நினைக்கலாம்‌! பதினாறு 
பேருக்கு விருந்து தயாரிப்பது சுலபமான பணியல்லவே! 








இயேசு தமது சிநேகிதார்களைக்‌ காணச்‌ சென்றபோது, 
காட்சி இவ்விதமாக ஒரு வீட்டுச்‌ சூழ்நிலையில்‌ தொடங்கு 
கிறது. ஒருமுறை இயேசு, “நரிகளுக்குக்‌ குழிகளும்‌, ஆகாயத்துப்‌ 
பறவைகளுக்குக்‌ கூடுகளும்‌ உண்டு; மனுஷகுமாரனுக்கோ 
குலை சாய்க்க இடமில்லை” (மத்தேயு 8:20) என்று கூறினார்‌. 
இருப்பினும்‌ தமது சீஷர்களிடம்‌, சுவிசேஷத்தினிமித்தம்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ வீடுகளைவிட்டால்‌, நூற்றுக்காணக்கான 
வீடுகளைப்‌ பெறுவர்‌ (மாற்கு 10:29-30) என்றும்‌ கூறினார்‌. அது 
போலவே இயேசுவுக்குச்‌ சொந்தமான வீடு எதுவும்‌ இல்லை 
யென்றாலும்‌, பலஸ்தனிய தேசமுழுமையும்‌ அவரை ஏற்றுக்‌ 
கொள்ளும்‌ வீடுகள்‌ அநேகம்‌ இருந்தன - கப்பர்நகூமில்‌ பேதுரு 
வின்‌ மாமி, மற்றும்‌ பெத்தானியில்‌ மார்த்தாள்‌ ஆகியோரின்‌ 
வீடுகள்‌ இதற்கு உதாரணங்களாகும்‌. 

“அவளுக்கு மரியாள்‌ என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்‌ 
தாள்‌; அவள்‌ இயேசுவின்‌ பாதத்தருகே உட்கார்ந்து, அவரு 
டைய வசனத்தைக்‌ கேட்டுக்கொண்டிருந்தாள்‌” (வ. 39). ஒரு 
போதகரின்‌ “பாதத்தருகே அமருவது” என்பது இருவிதத்தில்‌ 
பொருள்படும்‌ அடையாளமாகும்‌. மரியாள்‌ செய்ததுபோல, 
ஒரு சீஷன்‌ தனது போதகரின்‌ பாதத்தருகே அமர்ந்து அவார்‌ 
சொல்வகைக்‌ கேட்கிறான்‌. அத்துடன்‌ இந்த வாக்கியத்திற்கு 
உருவகமான பொருள்‌ ஒன்றும்‌ உண்டு: அது “அந்தப்‌ போதக 
ருக்கு அவன்‌ சீஷன்‌” என்பதேயாகும்‌. பவுல்‌ தாம்‌, “கமாலியே 
லின்‌ பாதத்தருகே அமர்ந்து கற்றேன்‌”” (அப்‌. 22:3) என்று குறிப்‌ 








135 


பிட்டார்‌. மரியாள்‌ பற்றிய காட்சி வேதத்தில்‌ வரும்‌ ஒவ்வொரு 
முறையும்‌ அவள்‌ இயேசுவின்‌ பாதத்தருகிலேயே இருக்கிறாள்‌. 
லாசரு மரித்த போது, மரியாள்‌ இயேசுவின்‌ பாதத்தில்‌ விழுந்து 
அழுதாள்‌ (யோவான்‌ 11:32). பெத்தானியில்‌ இன்னொரு 
விருந்துக்கு இயேசு சென்றபோது மரியாள்‌ அவரது பாதத்தை 
அபிஷேகம்‌ செய்து பணிந்தாள்‌ (யோவான்‌ 12:3). ரபீக்கள்‌ 
பொதுவாகப்‌ பெண்கள்‌ தங்கள்‌ பாதத்தருகில்‌ அமருவதை அனு 
மதிக்க மாட்டார்கள்‌; அநேகர்‌, பெண்களை கற்றுக்‌ கொள்ளும்‌ 
திறமையற்றவர்கள்‌ என்றே கருதினர்‌. இயேசு இப்படிப்பட்ட 
தப்பெண்ணம்‌ எதுவுமின்றியிருந்தார்‌. இவ்விதமாய்‌ மரியாள்‌ 
இயேசுவின்‌ பாதத்தருகில்‌ அமர்ந்து, அவரின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்டுக்‌ கொண்டிருந்தாள்‌. 

ஒலிவமலையின்‌ கிழக்குச்சரிவில்‌ உள்ள அந்தச்‌ சிறு 
வீட்டிற்குச்‌ சற்றுநேரம்‌ உங்கள்‌ கவனத்தைத்‌ திருப்புங்கள்‌, 
இயேசுவின்‌ பாதத்தில்‌ அமர்ந்து அவர்‌ கூறுவதை நீங்கள்‌ 
கேட்டுக்‌ கொண்டிருக்கிறீர்கள்‌. அங்குள்ள காற்றில்‌ நாவில்‌ நீர்‌ 
சுரக்கச்செய்யும்‌ உணவின்‌ இனிய நறுமணம்‌ நிறைந்துள்ளது; 
இது சற்று நேரத்தில்‌ நிச்சயம்‌ நல்ல விருந்தை அனுபவிக்கலாம்‌ 
என்று உறுதியளிக்கிறது. (மார்த்தாள்‌ நல்ல சமையல்காரி 
என்பதை நகரில்‌ ஒவ்வொருவரும்‌ அறிவார்கள்‌!) இது உண்மை 
யில்‌ மனம்‌ மயக்கும்‌ ஒரு காட்சியாகும்‌. சரீரம்‌ மற்றும்‌ ஆவிக்‌ 
குரிய விஷயங்களின்‌ இனிய கலவை அங்கிருந்ததால்‌ அது 
உண்மையிலேயே மிகவும்‌ அற்புதமான நாள்தான்‌. 

நமது நடக்கை சரியானதாயிருந்தால்‌, ஒவ்வொரு நாளும்‌ 
சிறப்பானதாயிருக்கக்‌ கூடும்‌. “இது கர்த்தர்‌ உண்டுபண்ணின 
நாள்‌; இதிலே களிகூர்ந்து மழெக்கட வோம்‌” (சங்கீதம்‌ 118:24). 
மார்த்தாளைப்போலவே நாமும்கூட கர்த்தரை நமது வாழ்‌ 
விலும்‌, வீடுகளிலும்‌ அழைத்து, அவருடன்‌ ஐக்கியத்தை 
சந்தோஷமாய்‌ அனுபவிக்க முடியும்‌: அவர்‌, “இதோ, வாசற்படி 
யிலே நின்று கட்டுகிறேன்‌; ஒருவன்‌ என்‌ சத்தத்தைக்‌ கேட்டு, 
கதவைக்‌ திறந்தால்‌, அவனிடத்தில்‌ நான்‌ பிரவேசித்து, 
அவனோடே போஜனம்‌ பண்ணுவேன்‌, அவனும்‌ என்னோடு 





போஜனம்‌ பண்ணுவான்‌” (வெளி. 3:20) என்றார்‌. எந்த நாளும்‌, 
இந்தநாள்‌ கூட உங்களுக்கும்‌ எனக்கும்‌ மாபெரும்‌ நாளாக 
முடியும்‌! 


136 


சோகமாய்‌ மாறிய நாள்‌ (வ. 40) 

வசனம்‌ 40ல்‌ மார்த்தாளின்‌ இந்த நாள்‌ சோகமாய்‌ 
மாறுகிறது. 18137 மொழிபெயர்ப்பில்‌, “மார்த்தாளோ பற்பல 
வேலைகளைச்‌ செய்வதில்‌ மிகவும்‌ வருத்தமடைந்து” என்ற 
மிகவும்‌ பழக்கப்பட்ட வார்த்தைகள்‌ உள்ளன (வ. 40௮). NASB 
மொழிபெயர்ப்பில்‌, “மார்த்தாள்‌ தனது தயாரிப்புகள்‌” எல்லா 
வற்றினாலும்‌ கவனம்‌ சிதறடிக்கப்பட்டாள்‌” என்று குறித்‌ 
துள்ளது. “வேலைகள்‌ செய்வதில்‌” அல்லது “கவனம்‌ சிதறடிக்கப்‌ 
படுதல்‌” என்ற வார்த்தை “தனது கவனத்தை அலையவிடுதல்‌” 
என்ற பொருள்படும்‌ கிரேக்க வார்த்தையிலிருந்து மொழி 
பெயர்க்கப்பட்டுள்ளது. 

மார்த்தாளின்‌ வீடு ஒரே அறை கொண்டதாயிருந்திருக்‌ 
கலாம்‌ (அந்நாட்களில்‌ அநேக வீடுகள்‌ ஒரே அறை கொண் 
டவையாய்‌ இருந்தன). அங்கு ஒரு மூலையில்‌ மார்த்தாள்‌ 
சமைத்துக்கொண்டிருக்க, இயேசு வேறோரு மூலையில்‌ 
மரியாளுடன்‌ பேசிக்கொண்டிருந்தார்‌. ஒருவேளை அந்த 
வீட்டில்‌ ஒன்றிற்கு மேற்பட்ட அறைகள்‌ இருந்திருந்தாலும்‌ 
மார்த்தாள்‌ இருந்த அறை, இயேசு இருந்த அறைக்கு வெகு 
அருகிலேயே இருந்திருக்கும்‌.” மார்த்தாள்‌ சமைத்துக்‌ கொண்‌ 
டிருந்தபோது இயேசுவின்‌ போதனைகளைக்‌ கவனித்திருக்க 
முடியும்‌. “ஆனால்‌ மார்த்தாளின்‌ கவனம்‌ சிதறியது”; அவள்‌ 
மனம்‌ அலை பாய்ந்து கொண்டிருந்தது. 

நம்மில்‌ அநேகர்‌ மார்த்தாளைப்‌ போல்‌ இருக்கிறோம்‌. நாம்‌ 
வேத வகுப்பு அல்லது ஆராதனையில்‌ கலந்து கொள்ளுகிறோம்‌. 
தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டுக்‌ கொண்டிருக்‌ 
கிறது, ஆனால்‌ நமது இருதயம்‌ இவைகளை விட்டு நழுவிச்‌ 
சென்றுவிடுகிறது. சில சமயங்களில்‌, நமது சிந்தனைகள்‌ மார்த்‌ 
தாளைப்‌ போலவே, மதிய உணவிற்கு என்ன செய்வது என்று 
அலைபாய ஆரம்பித்துவிடுகிறது.” 

NIV மொழிபெயர்ப்பில்‌, “மார்த்தாள்‌ தான்‌ செய்த எல்லா 





வேலைகளினாலும்‌ கவனம்‌ சிதறினாள்‌” என்று கூறுகிறது. 
அவள்‌ சிந்தனையில்‌ இவ்வேலைகள்‌ “செய்யப்பட” வேண்டும்‌ 
என்ற கருத்து மட்டுமே இருந்தது. இயேசு இப்படி ஒரு விருந்‌ 
தைக்‌ கேட்டதாகவோ அல்லது எதிர்பார்த்ததாகவோ எந்த 
குறிப்பும்‌ இல்லை, இருப்பினும்‌ இவ்விருந்தைத்‌ தயாரித்து 


137 


அளிப்பது அவசியம்‌ என்று மார்த்தாள்‌ முடிவு செய்தாள்‌. பல 
வேளைகள்‌ நமக்கு மோசமான நாளாய்‌ அமைந்து விடுபவை, 
நமது சிந்தனையில்‌ உண்டாகும்‌ காரணமற்ற எதிர்பார்ப்பு 
களினாலே - மற்றவர்கள்‌ சிந்தனையில்‌ தோன்றுபவை அல்ல- 
அவ்விதம்‌ அமைகின்றது.” மார்த்தாளின்‌ நோக்கங்கள்‌ சரியா 
னவை என்பது உறுதி. அவள்‌ இயேசுவுக்கு ஒரு விருந்து தயா 
ரிக்க விரும்பினாள்‌; இயேசுவுக்கு தன்னால்‌ முடிந்த சிறந்த 
உணவையளித்து அவரை கெளரவிக்க விரும்பினாள்‌. இருப்‌ 
பினும்‌ விருந்து தயாரிப்பது என்பது “கட்டாயம்‌” செய்யவேண்‌ 
டிய வேலை அல்ல.” 





அவள்‌ அவ்வேலையைக்‌ கட்டாயம்‌ செய்ய வேண்டும்‌ 
என்று எண்ணியதால்‌ தான்‌ இயேசுவிடம்‌ வந்து, “ஆண்ட வரே, 
நான்‌ தனியே வேலை செய்யும்படி என்‌ சகோதரி என்னை 
விட்டு வந்திருக்கிறகைக்‌ குறித்து உமக்குக்‌ கவலையில்லையா? 
எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்குச்‌ சொல்லும்‌” என்றாள்‌ 
(வ. 40ஆ). NIV மொழி பெயர்ப்பு, “எனது சகோதரி எல்லா 
வேலையையும்‌ நானே செய்யும்படி விட்டுவிட்டாள்‌” என்று 
கூறுகிறது. இப்படிக்‌ கூறும்முன்‌, மார்த்தாள்‌ தன்‌ சகோதரிக்கு 
“மறைவான குறிப்புகள்‌” சிலவற்றைத்‌ தந்திருப்பாள்‌ என்று 
நான்‌ கற்பனை செய்கிறேன்‌. சட்டி, பானைகளை சத்தம்‌ 
எழுப்பும்படிப்‌ போட்டு, அலமாரியின்‌ கதவுகளை அறைந்து 
சாத்தி, மரியாள்‌ இருந்த திசையை நோக்கி அர்த்தமுள்ள 
பார்வையைச்‌ செலுத்தி, “எப்படி இந்த உணவை நான்‌ தயார்‌ 








செய்து முடிப்பேன்‌?” என்று புலம்பியிருக்கலாம்‌."? 

பெண்கள்‌ ஒருவேளை இக்காட்சியை நன்கு உணரக்‌ கூடும்‌. 
உங்கள்‌ வீடு உறவினர்களால்‌ நிறைந்துள்ளது, ''அவர்கள்‌ உங்கள்‌ 
வரவேற்பரையில்‌ அமர்ந்துகொண்டு, சிரித்துப்‌ பேசிக்‌ 
கொண்டிருக்கின்றனர்‌. நீங்கள்‌ மட்டும்‌ சமையலில்‌ உழன்று 
கொண்டிருக்கிறீர்கள்‌. நீங்கள்‌ உள்ளுக்குள்‌ வெந்துகொண்டு, 
“ஏன்‌ யாரேனும்‌ உள்ளே வந்து எனக்கு உதவி செய்யவில்லை” 
என்று வியப்படை இறீர்கள்‌. 

மார்த்தாள்‌ பொறுமையிழந்தாள்‌, எனவே அவள்‌ இயேசுவி 
னிடத்தில்‌ வந்து புகார்‌ செய்தாள்‌, “ஆண்டவரே” என்று கதறி 
னாள்‌, “உமக்குக்‌ கவலையில்லையா?” நாமனைவரும்‌ அங்கிருக்‌ 
கிறோம்‌. நமக்கு ஒரு நாள்‌ மோசமாகிவிடுறெது. நாம்‌ திட்ட 


138 


மிட்டபடி எதுவும்‌ நடைபெறுவதில்லை. நாம்‌ ஜாக்கிரதையாய்‌ 
இல்லையென்றால்‌, மார்த்தாள்‌, “இயேசுவே, எனக்கு இப்படி 
பிரச்சனைகள்‌ நிறைய உள்ளதே, உமக்குக்‌ கவலையில்லையா?” 
என்று கேட்டதுபோலவே நாமும்‌ கேட்டு, வலையில்‌ விழக்‌ 
கூடும்‌.” 

மார்த்தாள்‌, “ஆண்ட வரே நான்‌ தனியாய்‌ வேலை செய்யும்‌ 
படி என்‌ சகோதரி விட்டு வந்தகைக்‌ குறித்து நீர்‌ கவலைப்படுவ 
தில்லையா” என்று கூறினாள்‌. என்னை விட்டு என்பதன்‌ மூலம்‌, 
மரியாள்‌ முதலில்‌ அவளுக்கு உதவி செய்தாள்‌, பின்பு அவளை 
விட்டு இயேசுவின்‌ உபதேசத்தைக்‌ கேட்க வந்தாள்‌ என்று நாம்‌ 
அறிகிறோம்‌. விருந்தாளிகளை வரவேற்பவர்‌ என்ற முறையில்‌, 
உணவு தயாரிப்பது போலவே, வந்தவர்களுடன்‌ உரையாடி 
விசாரிப்பது என்பதும்‌ முக்கியமானதாகும்‌. இருப்பினும்‌ இந்த 
அம்சம்‌ மார்த்தாளிடம்‌ காணப்படவில்லை. அவள்‌ களைத்து, 
இளைப்படைந்து, சந்தோஷமின்றியிருந்தாள்‌. அவள்‌ தயாரித்த 
உணவுகளை மேஜையில்‌ எடுத்து வைக்கும்‌ அதே வேளையில்‌, 
சில பதார்த்தங்களைத்‌ தயாரிக்க யாரேனும்‌ ஒருவர்‌ உதவ 
வேண்டும்‌ என்ற நோக்கத்தில்‌, “ஆண்டவரே ... எனக்கு உதவி 
செய்யும்படி அவளுக்குச்‌ சொல்லும்‌” என்று சொன்னாள்‌. (ஒரு 
வேளை உங்கள்‌ குழந்தை உள்ளே வந்து, “அம்மா, அவளை 
சும்மாயிருக்கச்‌ சொல்லுங்கள்‌” என்றோ அல்லது, “அப்பா, 
என்னைத்‌ தனியாக விட்டுவிடும்படி அவனுக்குச்‌ சொல்லுங்‌ 
கள்‌” என்று கூறுவது போன்றதாகும்‌). மார்த்தாள்‌, மரியாளை 
மட்டுமல்ல இயேசுவையும்‌ கூட திட்டினாள்‌! 

மார்த்தாளின்‌ நல்ல நாளை, மோசமானதாகும்படி 
அவளுக்கு நேர்ந்த எல்லாவற்றையும்‌ நான்‌ அறியேன்‌. உணவுப்‌ 
பொருள்களில்‌ குறைபாடு, தயாரித்த உணவுகளில்‌ தடுமாற்றம்‌, 
தயாரிப்பில்‌ சில கோளாறுகள்‌ அல்லது அவளுக்கு தலையைப்‌ 
பிளக்கும்‌ தலைவலி முதலிய எது வேண்டுமானாலும்‌ இருந்தி 
ருக்கலாம்‌. நான்‌ அறிந்த ஒன்று: எது நடந்திருந்தாலும்‌, மார்த்‌ 
தாள்‌ புகார்‌ கூறியதன்‌ மூலம்‌ அந்நாளை இன்னும்‌ மோசமாக்‌ 
கினாள்‌. இதுபோன்று உங்களுக்கு எப்போதாகிலும்‌ நடந்தது 
உண்டா? ஏதோ சில ஆகாத காரணங்களினால்‌, நமக்கு ஒரு 
நாள்‌ மோசமாகும்போது, நம்மோடு உள்ள அனைவருக்கும்‌ 
அந்நாள்‌ மோசமாகிவிட வேண்டும்‌ என்று முடிவு செய்கிறோம்‌. 


139 


ஒரு அற்புதமான வீட்டுக்‌ காட்சியுடன்‌-இயேசு தேவ வச 
னத்தைப்‌ போதிக்க, மரியாள்‌ அவர்‌ பாதத்தில்‌ அமர்ந்திருக்க, 
உணவின்‌ நறுமணம்‌ கமழ - ஒரு நல்ல நாளாக - இதை ஆரம்பிக்‌ 
கக்‌ கண்டோம்‌. பின்பு அந்நாள்‌ மோசமானதாக மாறியது; 
மார்த்தாளின்‌ வீட்டில்‌ ஒரு அந்தகாரம்‌ கவிழ்ந்தது. முக்கியமற்ற 
வைகளுக்காக மார்த்தாள்‌ மிகவும்‌ கவலைப்பட்டாள்‌. 





ஒரு நல்ல நாளை மோசமாக்குவதென்பது கடினமானதல்ல. 
கொஞ்சம்‌ பொறுமையின்மை கொஞ்சம்‌ தன்னிரக்கம்‌ ... 
சரியாய்‌ யோசிக்காமல்‌ சிலவார்த்தைகள்‌ ... இவை போதும்‌! 
அநேக சமயங்களில்‌ நாம்‌ மார்த்தாளைப்‌ போல, புகார்‌ செய்யும்‌ 
படி நமது வாயைத்‌ திறந்தால்‌, அந்த நாள்‌ மோசமாகிவிடுகிறது. 


மோசமாக மாறின ஒருநாள்‌ - மறுபடியும்‌ நல்ல 
நாளாகிறது (வ. 41-42) 
சற்றுநேரம்‌ அந்தநாள்‌ மோசமாக மாறிற்று. மார்த்தாள்‌ 
இயேசுவை கடிந்துகொண்டாள்‌, இப்போது அவள்‌ கடிந்து 
கொள்ளப்படுகிறாள்‌: 
இயேசு அவளுக்குப்‌ பிரதியுத்தரமாக, “மார்த்தாளே, 
மார்த்தாளே, நீ அநேக காரியங்களைக்‌ குறித்துக்‌ கவலைப்‌ 
பட்டுக்‌ கலங்குகிறாய்‌; தேவையானது ஓன்றே, மரியாள்‌ 
குன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கைக்‌ தெரிந்து கொண் 
டாள்‌” என்றார்‌. (வ. 41-42) 
வேதத்தில்‌ உள்ள உரையாடல்கள்‌ அனைத்தும்‌ ஒலிப்பதிவு 
கருவியில்‌ பதிவு செய்யப்பட்டிருந்தால்‌, அவைகளின்‌ தொனி 
யை நாம்‌ உணரமுடியுமே என்று நான்‌ அடிக்கடி விரும்பு 
வதுண்டு. எப்படியிருப்பினும்‌ மார்த்தாளின்‌ கூற்று எந்தத்‌ 
தொனியிலிருந்திருக்கும்‌ என்று நாம்‌ யூகிக்க அவசியமில்லை. 
யோவான்‌ 11:5ல்‌ இயேசு மார்த்தாளிடம்‌ அன்பாயிருந்தார்‌ 
என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படியிருக்க, இயேசு கடின 
வார்த்தைகளை, கண்டிப்பான குரலில்‌ பேசியியிருப்பார்‌ 
என்பது ஏறக்குறைய நினைத்துப்‌ பார்க்கவே முடியாகது ஆகும்‌. 
வெறுப்பும்‌, தலையசைப்பும்‌ கூடிய ஒரு வாக்கியம்‌ அவரிடம்‌ 
வெளிப்பட்டது: “ஓ மார்த்தா ... மார்த்தா ...” இயேசுவின்‌ 
வார்த்தைகள்‌ கவலையுடன்‌ இருப்பினும்‌, அவைகளில்‌ அன்பும்‌ 


140 


இருந்தது. 

“மார்த்தா, மார்த்தா நீ அநேக காரியங்களைக்‌ குறித்துக்‌ 
கவலைப்பட்டுக்‌ கலங்குகிறாய்‌.” புதிய ஆங்கில வேதாகமத்தில்‌, 
“நீ அநேக காரியங்கள்பற்றி அமளியுண்டாக்கி, அமைதியற்று 
இருக்கிறாய்‌” என்று கூறப்படுகிறது. “அமளி” அல்லது “அமைதி 
யற்று” என்ற சொல்‌, மூலபாஷையான கிரேக்கில்‌, “துண்டா 
டுதல்‌” என்ற பொருளுடைய சொல்லாக உள்ளது. “மார்த்தாள்‌ 
தனக்குள்‌ துண்டுதுண்டாகச்‌ சிதறிப்‌ போனாள்‌.””” இவை 
எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, அவள்‌ அதைச்‌ செய்ய நினைத்தாள்‌. 
அவள்‌ தனக்குள்‌ தலைகீழாகப்‌ புரண்டாள்‌, அது அவளின்‌ 
புறத்தோற்றக்‌ கூறுகளைப்‌ பாதித்தது. அவளைச்‌ சுற்றியிருந்த 
ஒவ்வொருவருக்கும்‌ அன்றைய நாளை அவள்‌ பரிதாபமுள்ள 
தாக ஆக்கினாள்‌! 





இயேசு தொடர்ந்து, “அனால்‌ சில காரியங்களே அவசிய 
மானவை, உண்மையில்‌ ஒன்றே ஒன்றுதான்‌ அவசியமானது” 
என்றார்‌. சில விரிவுரையாளர்கள்‌, இயேசு ஒன்றே ஒன்றுதான்‌ 
தேவை என்னும்போது, ஒரே ஒரு உணவு வகை போதுமானது 
என்று கூறுவதாகக்‌ கருதுகின்றனர்‌. ஆனால்‌ உணவைப்பற்றி 
இயேசு பேசினாரா என்று நான்‌ சந்தேகப்படுகிறேன்‌. ஆனாலும்‌ 
எளிய உணவோடு, சந்தோஷமான நிலையில்‌ மார்த்தாள்‌ 
இருந்திருந்தால்‌, அனைவரும்‌ அகமகிழ்ந்திருப்பார்கள்‌! 

அடுத்துத்‌ தாம்‌ கூறியதில்‌ இயேசு “தேவையான” ஒன்றைப்‌ 
பற்றி விளக்குகிறார்‌: “மரியாள்‌ நல்ல பங்கைத்‌ தேர்ந்து 
கொண்டதால்‌, அது அவளை விட்டெடுபடாது. ”” ஆவிக்‌ 





குரியதை மரியாள்‌ தேர்ந்துகொண்டாள்‌; நித்தியத்திற்குரியதை 
மரியாள்‌ தேர்ந்துகொண்டாள்‌; இயேசுவின்‌ உபதேசத்தைக்‌ 
கவனிப்பதை மரியாள்‌ கேர்ந்துகொண்டாள்‌. சரீர உணவைப்‌ 
பார்க்கிலும்‌, ஆவிக்குரிய உணவில்‌ அவள்‌ அதிக அக்கறையாய்‌ 
இருந்தாள்‌. 

“அநேக காரியங்களைப்‌ பற்றிக்‌ கவலைப்பட்டுக்‌ கலங்கு 
வதினால்‌” நம்முடைய பல நல்ல நாட்கள்‌ மோசமானதாகி 
விடுகின்றன. இவைகள்‌ இன்றிருந்து நாளை இல்லாமல்‌ 
போகின்ற விஷயங்களாகும்‌. இருபது வருடங்களில்‌ இல்லாமல்‌ 
போய்விடும்‌ விஷயங்களைப்‌ பார்க்கிலும்‌, நித்தியமானவை 
அதிக அக்கறை செலுத்தப்பட வேண்டியவைகளாகும்‌. சில 


141 


வேளைகளில்‌ நிலைத்திருக்க வேண்டிய தேவனுடைய 
உறவைக்கூட நாம்‌, நிலையில்லாத காரியங்களுக்காகக்‌ 
கவலைப்பட்டுக்‌ கெடுத்துவிடுகிறோம்‌. 

இந்த வேதவசனப்‌ பகுஇயைப்‌ படிக்கும்போது, பெற்றோர்‌ 
என்ற வகையில்‌ இப்பகுதியை எனக்கு நானே நடைமுறைப்‌ 
படுத்துகிறேனா என்று யோசியாமல்‌ இருக்க முடிவதில்லை. 
எனது குழந்தைகள்‌ மற்றும்‌ பேரக்‌ குழந்தைகளுக்கு எதை 
விட்டுச்‌ செல்லுவதில்‌ அக்கறையாய்‌ இருக்கிறேன்‌? அழிந்து 
போகும்‌ செல்வங்களை விட்டுச்செல்லுவதில்‌ அதிக அக்கறை 
காட்டுகின்றேனா? தேவனுடைய வசனத்தை நேசித்தல்‌'* என்ற 
அவசியமான ஓரே ஒரு காரியத்தைப்‌ பற்றிக்கொள்ள அவர்கள்‌ 
நேரம்‌ ஒதுக்கும்படி செய்கிறேனா? 

இயேசு மார்த்தாளைக்‌ கடிந்துகொண்டபோது, அவளுக்கு 
அந்த நாள்‌ மிகவும்‌ மோசமாகியது. உண்மையில்‌ அவார்‌ 
அவளிடம்‌, “நீ எப்பொழுது வேண்டுமானாலும்‌ சமைக்கலாம்‌, 
ஆனால்‌ நான்‌ சற்றுநேரமே இங்கிருப்பேன்‌. எனவே வாய்ப்‌ 
பைப்‌ பயன்படுத்திக்கொள்‌”” என்று கூறினார்‌. நம்‌ எல்லா 
ருக்கும்‌ இப்பாடம்‌ தேவை. நமது முக்கிய வேலைகளை குழப்பி 
விடக்கூடிய செயல்‌ மிக சுலபமானது. 

அதேசமயம்‌, இயேசுவின்‌ வார்த்தைகளை மார்த்தாள்‌ 
சிந்தித்தபோது, அந்தநாள்‌ அவளுக்கு நல்ல நாளாகியது 
என்பதும்‌ உறுதி. எஞ்சியிருந்த அந்தநாளை நான்‌ இப்படியாகப்‌ 
பார்க்கிறேன்‌; முதலாவது அங்கு ஒரு செயற்கையான சூழ்நிலை 
இருந்தது, மார்த்தாள்‌ உணவைக்‌ தயாரித்துப்‌ பரிமாறி 
முடித்தாள்‌. அவள்‌ மனம்‌ மகிழும்‌ வண்ணம்‌ இயேசு உணவைப்‌ 
பற்றிப்‌ புகழ்ந்து பேசினார்‌. இயேசுவின்‌ வார்த்தைகள்‌ அவள்‌ 
இருதயத்தில்‌ ஆழப்பதிந்தபடியினால்‌ மார்த்தாள்‌ அமைதி 
யாய்ச்‌ சிந்தித்தாள்‌. 





மார்த்தாளுக்குள்‌ ஏற்பட்ட மாற்றமே, என்னை 
அந்தநாளின்‌ பிற்பகுதியை இவ்விதமாய்‌ சித்தரிக்க தூண்டியது. 
யோவான்‌ 12ல்‌ மார்த்தாள்‌ இயேசுவுக்குப்‌ பணிவிடை 
செய்வதை நாம்‌ அடுத்துக்‌ காணுகின்றோம்‌. அந்தச்‌ சமயத்திலும்‌ 
மார்த்தாள்‌ ஒரு பெரிய கூட்டத்திற்கு விருந்து தயாரிக்க 
வேண்டியிருந்தது - ஆனால்‌ மார்த்தாள்‌ அப்போது புகார்‌ 
செய்யவில்லை. அச்சமயம்‌, மரியாள்‌ - குடும்பத்தின்‌ சொத்தா 


142 


யிருந்த, குடும்பத்தின்‌ சேமிப்பாயிருந்த-விலையேறப்‌ பெற்ற 
நளதம்‌ என்ற பரிமள தைலக்‌ குப்பியைக்‌ கொண்டு வந்து, அதை 
முழுவதும்‌ இயேசுவின்‌ பாதத்தில்‌ ஊற்றி அபிஷேகம்‌ செய்த 
போதும்கூட புகார்‌ செய்யவில்லை. சில வாரங்களுக்கு 
முன்னான இந்த “மோசமான நாளில்‌,” மார்த்தாள்‌ தேவையான 
ஒன்றைப்பற்றிக்‌ கற்றிருந்தாள்‌. அது அவளைவிட்டு எடுபடக்‌ 
கூடாதிருந்தது! 

நமக்கு நடந்த மோசமானவைகளிலிருந்து நாம்‌ கற்றுக்‌ 
கொள்ளும்போது, ஒரு மோசமான நாளும்‌, நல்ல நாளாகி 
விடுகிறது. 

மார்த்தாள்‌ தனது மோசமான நாளில்‌இருந்து பிரயோஜன 
மடைந்தாள்‌ என்று தெரியவருகிறது. வேதத்தில்‌ மார்த்தாளைப்‌ 
பற்றியுள்ள மற்ற சில காட்சிகளைச்‌ சித்தரிக்காமல்‌ 
இப்பாடத்தை முடிப்பதில்‌ எனக்கு விருப்பமில்லை. யோவான்‌ 
11க்கு திருப்பி, மார்த்தாளை, அவளுக்குக்‌ கிடைத்த ஒரு நல்ல 
நாளில்‌ சந்திப்போம்‌. 

லாசரு மரித்தபின்‌, இயேசு பெத்தானிக்குச்‌ சென்றபோது, 
மார்த்தாள்‌ இயேசுவிடம்‌, “ஆண்டவரே, நீர்‌ இங்கேயிருந் 
தீரானால்‌ என்‌ சகோதரன்‌ மரிக்கமாட்டான்‌. இப்பொழுதும்‌ நீர்‌ 
தேவனிடத்தில்‌ கேட்டுக்கொள்ளுவதெதுவோ அதைத்‌ தேவன்‌ 
உமக்குத்‌ தந்தருளுவாரென்று அறிந்திருக்கிறேன்‌ என்றாள்‌” 
(யோவான்‌ 11:21-22). இது விசுவாசத்தின்‌ ஒரு மாபெரும்‌ 
வெளிப்பாடு அல்லவா? பின்பு, 27ம்‌ வசனத்தில்‌ மறுபடியும்‌ 
அவளைக்‌ கவனியுங்கள்‌: “ஆம்‌, ஆண்டவரே, நீர்‌ உலகத்தில்‌ 
வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான்‌ 
விசுவாசிக்கிறேன்‌. ” “நான்‌ விசுவாசிக்கிறேன்‌” என்பது ஒரு 
முற்று வினைச்‌ சொல்லாகும்‌. இது மார்த்தாள்‌ கடந்த காலத்தில்‌ 
விசுவாசிக்கத்‌ தொடங்கி, விசுவாசமானது அவள்‌ உள்ளத்தில்‌ 
ஊன்றக்‌ கட்டப்பட்ட தைக்‌ குறிக்கின்றது. பிற்பாடு யோவான்‌, 
“இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ எழுதியிராத வேறு அநேக அற்புதங்‌ 
களையும்‌ இயேசு தமது சீஷருக்கு முன்பாகச்‌ செய்தார்‌. இயேசு 
தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள்‌ விசு 
வாசிக்கும்படியாகவும்‌, விசுவாசித்து அவருடைய நாமத்‌ 
தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும்‌, இவைகள்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது” (யோவா. 20:30-31) என்று எழுதினார்‌. 


143 


இயேசுவைப்பற்றி விளக்க மார்த்தாள்‌ பயன்படுத்தின அதே 
வார்த்தைகளை யோவானும்‌ பயன்படுத்தினார்‌. நீங்களும்‌, 
நானும்‌ கொண்டிருக்க வேண்டிய விசுவாசத்தை விளக்க 
யோவான்‌, மார்த்தாளைப்‌ பயன்படுத்தினார்‌! 

மோசமான நாட்களிலிருந்து நாம்‌ கற்றுக்‌ கொண்டு, பலம்‌ 
பெறும்போது, அவைகள்‌ நல்ல நாட்களாகிவிடுகின்றன. 
காரியம்‌ இப்படியிருக்கின்றதினால்‌, நமது மோசமான 
நாட்களைப்பற்றி நாம்‌, “தேவன்‌ அந்த நாட்களின்மூலம்‌ 
என்னைப்‌ போதித்துக்‌ கட்டி யெழுப்புகிறார்‌” என்று கூறலாம்‌. 
இயேசு நம்மேல்‌ அக்கறையாயிருக்கிறார்‌ என்று இதன்‌ மூலம்‌ 
நாம்‌ அறியக்‌ கூடும்‌. 





நாம்‌ மோசமான நாட்களைப்‌ 
பெறும்‌ போது 


நாம்‌ மோசமான நாட்களைப்‌ பெறும்போது கற்றுக்‌ 





கொள்ளவேண்டிய பாடங்கள்‌ எவை? இங்கே சில பாடங்கள்‌ 
உள்ளன: 


ஒவ்வொருவருக்கும்‌ அவ்வப்போது மோசமான நாட்கள்‌ 
அமைவதுண்டு என்பதைப்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌ 
வேகம்‌ முழுவதும்‌, அவ்வப்போது மோசமான நாட்களைப்‌ 
பெற்ற, விசுவாசமுள்ள ஆண்கள்‌, பெண்களின்‌ வரலாறு 
நிறைந்து காணப்படுகிறது. எலியா மோசமான நாட்களைப்‌ 
பெற்றிருந்தார்‌. மறுபடியும்‌, மறுபடியும்‌ அந்தத்‌ தைரியமான 
தீர்க்கதரிசி, துன்மார்க்க சக்திகளை எதிர்த்து நின்றார்‌. 
இருப்பினும்‌, ஒரு நாள்‌ எலியா குகைக்குள்‌ ஒளிந்துகொண்டு, 
தமது மரணத்தை விரும்பினார்‌ (1 இராஜா 19). எரேமியா என்ற 
இன்னொரு கீர்க்கதரிசியும்‌ மோசமான நாட்களைப்‌ பெற்றார்‌. 





யோவான்‌ ஸ்நானன்‌ ஒருமுறை மோசமான நாளைப்‌ 
பெற்றார்‌. அவர்‌ சிறையில்‌ அடைக்கப்பட்ட பிறகு, அவரு 
டைய சீஷர்களை அவர்‌ இயேசுவினிடத்தில்‌, “வருகிறவர்‌ நீர்‌ 
தானா? அல்லது வேறொருவர்‌ வரக்காத்திருக்க வேண்டுமா?” 
(லூக்‌. 7:20) என்று கேட்கும்படி அனுப்பினார்‌. இது, யோவான்‌ 
இயேசுவை, “இதோ, உலகத்தின்‌ பாவத்தைச்‌ சுமந்து கர்க்கிற 








144 


தேவ ஆட்டுக்‌ குட்டி” (யோவான்‌ 1:29, 36) என்று உறுதியாகச்‌ 
சுட்டிக்‌ காட்டியதற்குப்‌ பின்னால்‌ நடந்த சம்பவமாகும்‌. 
இருப்பினும்‌, சிறையின்‌ இருள்‌, குளிர்‌, ஈரம்‌ மற்றும்‌ தனிமை 
இவற்றால்‌ யோவான்‌ ஸ்நானனின்‌ நாள்‌ மோசமாயிற்று. 


நமது மோசமான நாட்களுக்காக மற்றவர்களைக்‌ குற்றம்‌ 
சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும்‌ 

மார்த்தாள்‌ தனது மோசமான நாளுக்காக மரியாளையும்‌ 
பின்பு, இயேசுவையும்‌ குற்றப்படுத்தினாள்‌. மற்றவர்களைக்‌ 
குற்றப்படுத்துவது என்ற இந்த இயல்பை நாம்‌ எப்போதும்‌ 
எதிர்த்து நிற்க வேண்டும்‌. நமது மோசமான நாட்களில்‌, நடந்த 
சம்பவங்களினால்‌ அல்ல மாறாக அவைகளைப்பற்றிய நமது 
பதில்‌ செயல்களினாலேயே நமது நாள்‌ அதிக மோசமாகி 
விடுகின்றது. 


நமக்கு நடப்பவை குறித்த நமது பதில்‌ செயல்களுக்கேற்ற 
விளைவு உண்டு என்பதைப்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌ 

மார்த்தாள்‌ இயேசுவினிடத்தில்‌ கடிந்து பேசினபோது, 
அவள்‌ இயேசுவால்‌ கடிந்துகொள்ளப்பட்டாள்‌. மோசமான 
நாளில்‌ நாம்‌ எதிர்மறையாகச்‌ செயல்படும்போது, அது 
இன்னும்‌ மோசமான நாளாகி விடுகிறது. 





நமக்கு நாமே ஏற்படுத்திக்‌ கொண்டால்‌ அன்றி, மோசமான 
நாள்‌ என்பது நமது வாழ்க்கையின்‌ கடைசி வார்த்தையல்ல 
என்ற உண்மையினால்‌ ஆறுதலடையுங்கள்‌ 

மார்த்தாள்‌, அந்த மோசமான நாள்‌ தனது வாழ்க்கையின்‌ 
கடைசி வார்த்தையாய்‌ இருக்க அனுமதிக்கவில்லை. எனவே 
யோவான்‌ 11 மற்றும்‌ 12ல்‌ மார்த்தாளைப்பற்றிய அழகான 
காட்சிகளை நாம்‌ காணமுடிகிறது. அதேபோல, நாமும்‌ நமது 
மோசமான நாட்களோடு முடிந்துவிட நம்மை அனுமதிக்கக்‌ 


கூடாது. 


வாழ்க்கையின்‌ உண்மையான தேவையை மோசமான 

நாட்களிலிருந்து கற்றுக்கொள்ளத்‌ தீர்மானியுங்கள்‌ 
உங்களுக்கு ஒரு நாள்‌ மோசமாகும்போது, நின்று, “இந்த 

நாளை மோசமாக்கியது எது? எனது சந்தோஷத்தைக்‌ கெடுத்தது 





145 


எது? என்னைச்‌ சுற்றியுள்ளவைகளை மோசமாக்கினது எது?” 
என்று யோசித்துப்‌ பாருங்கள்‌. அந்தக்‌ காரணத்தை கண்டு 
பிடித்த பின்னர்‌, “இது அவ்வளவு முக்கியமானதா?” என்று 
உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள்‌. நமக்கு நடந்தவைகளி 
லிருந்து நாம்‌ கற்றுக்கொள்ளத்‌ தொடங்கும்போது, நமது 
மோசமான நாட்கள்‌ நல்ல நாட்களாகிவிடும்‌. 


முடிவுரை 

ஒவ்வொருவருக்கும்‌ அவ்வப்பொழுது மோசமான நாள்‌ 
அமைவதுண்டு. ஆனால்‌ இந்த நாள்‌ உங்கள்‌ வாழ்க்கையில்‌ மிகச்‌ 
சிறந்த நாள்‌ ஆகக்கூடும்‌. மார்த்தாளின்‌ இந்தச்‌ சம்பவத்த 
லிருந்து, ஆவிக்குரியவற்றிற்கு உங்கள்‌ வாழ்வில்‌ முதலிடம்‌ தர 
வேண்டும்‌ என்பதை நீங்கள்‌ கற்கமுடியும்‌. தேவையானது 
ஒன்றே; அது உங்களிடமிருந்து எப்போதுமே எடுக்கப்படாது- 
நீங்கள்‌ கர்த்தருக்கென்று உங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும்‌. 
இதுவரை உங்கள்‌ நாள்‌ எப்படியிருந்ததென்று நான்‌ அறியேன்‌. 
ஆனால்‌ உங்கள்‌ நாளை நீங்கள்‌ நலமாக்க முடியும்‌, அது ஒரு 
மாபெரும்‌ நாளாகவும்‌ முடியும்‌. இயேசுவின்‌ பாதத்தில்‌ 
அமர்ந்து அவரிடத்தில்‌ கற்றுக்கொள்ள நேரம்‌ ஒதுக்கித்‌ தீர்‌ 
மானிக்கும்போதும்‌, அவருடைய சித்தத்தின்படி செய்ய முடிவு 
செய்யும்போதும்‌ அப்படியாகும்‌. ” 


குறிப்புகள்‌ 

'அநேக பெண்கள்‌ புரிந்துகொள்ளக்கூடிய வேறொரு விளக்கம்‌: வீடு கலைந்து 
கிடக்கும்‌ சமயம்‌ நாம்‌ அங்கு சென்றுவிட்டால்‌, “நீங்கள்‌ வந்த நேரம்‌ சரியில்லை” 
என்று அவர்கள்‌ கூறுவார்கள்‌. “எனது வீடு சாதாரணமாய்‌ இப்படியிருக்காது” 
என்றும்‌ கூறுவர்‌. “பிற்பாடு, இயேசு பெத்தானியில்‌ இராவிருந்துக்கு 
அமைக்கப்பட்டபோது, அந்த சம்பவத்தில்‌ அவருடைய சீஷர்கள்‌ 
குறிப்பிடப்படவில்லை (யோவான்‌ 12:1-2). இருப்பினும்‌, அவர்‌ சீஷர்கள்‌ 
அங்கிருந்தனர்‌ (யோவான்‌ 12:4; மத்தேயு 26:8). “மார்த்தாள்‌, மரியாள்‌, லாசரு, 
இயேசு மற்றும்‌ அவரது பன்னிரு சீஷர்கள்‌ ஆகியோர்‌ ஒன்றாக விருந்துண்டிருக்க 
வேண்டும்‌. “]Vயில்‌ இலக்கியப்‌ பூர்வமான நடை காணப்படுகிறது. “தயாரிப்பு” 
என்பது சமையல்‌ மட்டுமல்லாது, சமைத்ததைப்‌ பரிமாறுதல்‌, பந்தியில்‌ யார்‌ யார்‌ 
எங்கு அமர்வது என்று தீர்மானித்தல்‌ முதலியன (இயேசுவுக்கு அடுத்து அமர்வது 
யார்‌?) உள்ளடங்கியதாகும்‌. “அந்நாட்களில்‌, சாதாரணமாக, வீடுகளின்‌ உள்புறம்‌ 
கதவுகள்‌ கிடையாது, அப்படியே இயேசுவும்‌ மார்த்தாளும்‌ இருந்த 
அறைகளுக்கிடையே கதவு இருப்பினும்‌, அது திறந்து வைக்கப்பட்டிருக்கலாம்‌. 


146 


*நான்‌ இதைப்‌ பிரசங்கிக்கும்போது, சற்று நகைச்சுவையாக, “நாம்‌ அப்படிச்‌ 
செய்வதில்லை, நான்‌ பிரசங்கிக்கிறபோது நீங்கள்‌ எனது ஒவ்வொரு வார்த்தை 
யையும்‌ கவனிக்கிறீர்கள்‌! உங்கள்‌ மனம்‌ வேறு எந்தப்‌ பிரச்சனையிலும்‌ அலைபாய்‌ 
வதில்லை அல்லது நீங்கள்‌ மதிய உணவைப்பற்றி நினைப்பதில்லை”? என்று 
கூறுவதுண்டு. “எனக்கு ஏற்படுகின்ற சொந்த கவலைகளின்‌ முக்கிய மூலகாரணம்‌ 
இதுவேயாகும்‌. “அநேகப்‌ பெண்கள்‌ மார்த்தாளோடு ஒன்றிப்போகக்‌ கூடும்‌. 
“ஆண்களாகிய உங்களுக்கு ஒன்றும்‌ புரிவதில்லை. நாம்‌ விரும்பினாலும்‌, 
விரும்பாவிட்டாலும்‌ சில காரியங்களைச்‌ செய்யவேண்டியதாகிவிடுகிறது”” 
என்பார்கள்‌. இது அனைத்தும்‌ ஒரு அறையுள்ள வீட்டில்‌ நடந்ததென்றால்‌ (அப்படி 
யிருக்கவே வாய்ப்புகள்‌ பலமாக உள்ளது) மார்த்தாள்‌ எப்படிப்பட்ட கிளர்ச்சி 
செய்திருக்க வேண்டும்‌! 

ஒரு பிரசங்கத்தில்‌, இவ்விடத்தில்‌ நான்‌ நகைச்சுவையாக, “உங்களுடைய 
விருந்தினர்‌ அல்ல, மாறாக அவருடைய விருந்தினர்கள்‌” என்று கூறினேன்‌. 
£இப்பாடத்திற்கு முன்போ அல்லது பின்போ, “இயேசு நேசிக்கறொர்‌” என்ற பாடல்‌ 
பாடுவது நலமாகும்‌. '”“துண்டுதுண்டாய்‌ சிதறிப்‌ போகுதல்‌” என்பது அதிகமான மன 
அழுத்தத்தைக்‌ குறிக்கப்‌ பயன்படும்‌ வார்த்தையாகும்‌ (ப$. யில்‌). “அநேக வழிகளில்‌ 
இதை நடைமுறைப்படுத்த இயலும்‌. அநேக சமயங்களில்‌ நாம்‌ எல்லாருமே 
மார்த்தாளைப்போலவே உண்மையில்‌ முக்கியமற்ற விஷயங்களுக்காய்‌ அதிகக்‌ 
கவலைப்படுகிறோம்‌, முக்யெமானதைத்‌ தவறவிடுகின்றோம்‌. உங்களுக்கு அல்லது 
உங்கள்‌ செய்தியை கேட்பவருக்கு முக்கியமாய்த்‌ கோன்றும்‌ ஒரு காரியத்தை இங்கு 
விளக்கலாம்‌. 'அழைப்பின்போது, நீங்கள்‌, “நீங்கள்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌ 
கொள்ள இது ஒரு நன்னாள்‌. ... அல்லது நீங்கள்‌ தட்டியெழுப்பப்பட இது ஒரு 
நன்னாள்‌” என்று குறிப்பிடலாம்‌. 


147 


“மற்ற ஒன்பது போர்‌ எங்கே?” 
(லூக்கா 17:11-19] 


நாம்‌ வாழும்‌ இந்நாட்களில்‌ உள்ள பெரிய தேவைகளில்‌ 
ஒன்று நன்றியுடைமையாகும்‌. நாம்‌ அதிகமாய்‌ ஆசிர்வாதங்கள்‌ 
பெற்றுள்ளோம்‌; ஆனால்‌ அந்த ஆசீர்வாதங்கள்‌ பற்றி 
நன்றியுணர்வற்றுக்‌ காணப்படுகிறோம்‌. பவுல்‌, “தேவன்‌ 
படைத்ததெல்லாம்‌ நல்லதாய்‌ இருக்கிறது; ஸ்தோத்திரத்தோடு 
ஏற்றுக்‌ கொள்ளப்படுமாகில்‌, ஒன்றும்‌ தள்ளப்படத்தக்கதல்ல” 
(1 தீமோ. 4:4), என்று எழுதினார்‌. எபிரெயருக்கு நிருபத்தை 
எழுதினவரும்கூட, “ஆதலால்‌, அசைவில்லாத இராஜ்யத்தைப்‌ 
பெறுகிறவர்களாகிய நாம்‌ பயத்தோடும்‌, பக்தியோடும்‌ 





தேவனுக்குப்‌ பிரியமாய்‌ ஆராதனை செய்யும்படி கருபையைப்‌ 
பற்றிக்‌ கொள்ளக்கட வோம்‌” (எபிரெயர்‌ 12:28) என்று கூறி 
னார்‌. கொலோசெயர்‌ 2:7ன்‌ படி, நாம்‌ “ஸ்கோத்திரத்கோடே 
பெருக வேண்டியவர்களாய்‌” இருக்கிறோம்‌. உண்மையாகவே 
இந்தப்‌ பாடம்‌, நமது சிந்தனைக்கு அதிகமாய்‌ அறிவூட்டு 
வதைப்‌ பார்க்கிலும்‌, நமது இருதயத்தை தூண்டிவிட்டு, நமது 
மனச்சாட்சியைக்‌ குத்துவதையே மேலான நோக்கமாய்‌ 
கொண்டுள்ளது (2 பேது. 1:12-14). 





இயேசுவின்‌ நாட்களில்‌ நன்றியின்மை 

லூக்கா 17ல்‌ “பின்பு அவர்‌ எருசலேமுக்குப்‌ பிரயாணம்‌ 
பண்ணுகையில்‌” (வ. 11௮) என்று கூறப்படுகிறது. “எருசலேமுக்‌ 
குப்‌ பிரயாணம்‌ பண்ணுகையில்‌” என்ற இக்கருத்து லூக்காவின்‌ 
நூலில்‌ முன்றாவது முறையாக இவ்விடத்தில்‌ காணப்படுகிறது. ' 
சிலுவையில்‌ அறையப்பட காலம்‌ சமீபமாயிருந்தது. “பின்பு 
அவர்‌ ... சமாரியா, கலிலேயா என்னும்‌ நாடுகளின்‌ வழியாக 
நடந்து போனார்‌” (வ. 11ஆ). NIV மொழிபெயர்ப்பில்‌, 


148 


“சமாரியா கலிலேயா நாடுகளின்‌ இடையிலிருந்த எல்லைகளின்‌ 
வழியே இயேசு பயணம்‌ செய்தார்‌” என்று கூறப்படுகிறது. 
இயேசு யோர்தான்‌ நதியின்‌ மேற்குப்புறத்தில்‌ பிரயாணம்‌ 
செய்திருக்கவேண்டும்‌. “அவர்‌ ஒரு கிராமத்தில்‌ பிரவேசித்த 
போது ...” (வ. 1.2௮). லூக்கா அந்த கிராமத்தின்‌ பெயரைக்‌ தர 
வில்லை; அது அவ்வளவு முக்கியமல்ல. 

இயேசு அந்த கிராமத்தில்‌ பிரவேசித்தபோது, “குஷ்ட 
ரோகமுள்ள மனுஷர்‌ பத்துப்பேர்‌ அவருக்கு எதிராக வந்து, 
தூரத்திலே நின்று” (வ. 12ஆ). மக்கள்‌ வசிக்கும்‌ கிராமம்‌, நகரம்‌ 
இவற்றிற்குள்‌, குஷ்டரோகம்‌ உள்ள மனுஷர்‌ வரமுடியாது. 
ஆனால்‌ அவர்கள்‌ நகர எல்லைகளில்‌ நின்றுகொண்டு பிச்சை 
யெடுக்கலாம்‌.? இந்த மனிதர்கள்‌ இயேசு அந்த கிராமத்திற்குள்‌ 
பிரவேசிக்கப்போகையில்‌ கிராமத்தின்‌ நுழைவாயிலில்‌ இருந்தி 
ருக்கவேண்டும்‌. அவர்களில்‌ ஒருவன்‌ சமாரியன்‌ ஆவான்‌ (வ. 
16). இயேசு இதற்குப்பின்‌ கூறுவதன்படி, மீதமுள்ளவர்களில்‌ 
அநேகம்‌ பேர்‌ அல்லது அனைவருமே யூதர்கள்‌ ஆவார்கள்‌ (வ. 
18). பரிதாபமான சூழ்நிலைகள்‌, பரம விரோதிகளான 
யூதரையும்‌ சமாரியர்களையும்‌” ஒன்றாக்கியிருந்தது. வெள்ளம்‌ 
பெருக்கெடுத்தால்‌, வெட்டாந்தரைத்‌ தீவில்‌ உள்ள ஆடுகளும்‌ 
ஓநாய்களும்‌, ஒருசேர அழிவது உறுதியாகும்‌. அது போலவே 
தான்‌ இங்கும்‌ நடந்துள்ளது. 

இந்த சம்பவத்தை முழுமையாக உணர்ந்துகொள்ள 
வேண்டுமெனில்‌, இந்த மனுஷர்‌ பெற்றிருந்த நோயின்‌ தன்மை 
பற்றி நாம்‌ அறியவேண்டியது அவசியமாகும்‌. வேதத்தில்‌ 
குஷ்டரோகம்‌ என்றழைக்கப்படும்‌ இவ்வியாதி பயங்கர 
மானதும்‌, எளிதில்‌ தொற்றிக்கொள்ளக்கூடியதுமாயிருந்தது. 
இந்த வியாதியைப்பற்றிப்‌ படித்தவர்கள்‌, இவ்வியாதி பார்க்‌ 
கவே அருவருப்பானது என்கின்றனர்‌. முதலாவதாக இவ்‌ 
வியாதி தோலின்‌ நிறத்தை இளஞ்சிகப்பு, மரநிறம்‌, கருப்பு 
எனப்‌ படிப்படியாக மாற்றுகிறது. பின்பு அரிக்கக்கூடிய 
புண்கள்‌ உண்டாகி தோலையும்‌ எலும்பையும்‌ ஒருசேர 
வேகமாய்‌ அரித்து அழிக்கின்றன. இரண்டு ஆண்டுகளுக்குள்‌ 
மரணம்‌ ஏற்படுவது தவிர்க்கமுடி யாதது ஆகும்‌. 

விரலில்லாத கைகளையும்‌, கையில்லாத புஜங்களையும்‌ 
தூக்கிக்கொண்டு தள்ளிவைக்கப்பட்ட இந்தப்‌ பத்துப்‌ போர்‌ 





149 


வருவதை சற்று நீங்கள்‌ கற்பனை செய்து பாருங்கள்‌. அவார்‌ 
களுக்குக்‌ கண்கள்‌, காதுகள்‌ மற்றும்‌ மூக்குகள்கூட இல்லாமல்‌ 
போயிருக்கலாம்‌. இவர்கள்‌ அழுக்கான, தளர்ந்துபோன, சரீர 
முடையவர்களாய்‌, குடும்பத்தாரால்‌ வெறுக்கப்பட்டு, வேலை 
எதுவுமின்றி, சாதாரண வாழ்க்கைகூட இன்றி அவதிப்பட்ட 
வர்கள்‌. குஷ்ட வியாதி என்பது பலவீனப்படுத்துவதோடு, சிறு 
மைப்படுத்தக்‌ கூடியதாகவும்‌ இருந்தது. 

வசனம்‌ 12ல்‌ அவர்கள்‌ “தூரத்திலே நின்றதாக” க்‌ குறிப்பிடு 
கின்றது. நியாயப்பிரமாணம்‌, குஷ்டரோகிகள்‌ தூரத்தில்‌ நிற்க 
வேண்டும்‌ என்று கூறுகிறது. எவ்வளவு தூரம்‌ என்று பிரமாணத்‌ 
இல்‌ குறிப்பிடவில்லை. ஆனால்‌, ரபீ ஒருவர்‌ இத்தாரம்‌ ஐம்பது 
முழங்கள்‌ ஆகும்‌ என்று எழுதி வைத்துள்ளார்‌. இது ஏறக்குறைய 
ஐம்பது கஜங்களாகும்‌ - அதாவது கால்பந்து விளையாட்டு 
மைதானத்தின்‌ நீளத்தில்‌ பாதியாகும்‌.” 

இந்தப்‌ பத்துக்‌ குஷ்டரோகிகள்‌ இயேசுவைக்‌ கண்ட 
பொழுது, “சத்தமிட்டார்கள்‌” (வ. 13ஆ) என்றுள்ளது. இவ்‌ 
வியாதி அவர்களது தொண்டையைக்கூடப்‌ பாதித்து இருந்தது, 
இதனோடு நெருக்கமான இன்னொரு வியாதி எலும்புருக்கி 
நோய்‌ ஆகும்‌. அவர்கள்‌ குரல்‌ கரகரப்பாகவும்‌, கடுமையாகவும்‌ 
இருந்தது. இங்கு பத்து மனிதர்கள்‌, ஐம்பது கஜ தூரத்திலிருந்து, 
ஈனக்‌ குரலில்‌ கதறி, இயேசுவின்‌ கவனத்தைக்‌ கவர முயற்சி 
செய்கின்றனர்‌. அவர்கள்‌, “இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்‌ 
கும்‌” என்று சக்கமிட்டார்கள்‌ (வ. 13). அவர்கள்‌ குணமடைய 
விரும்பினதில்‌ சந்தேகமில்லை, ஆனால்‌ குறிப்பாக அவர்கள்‌ 
இரக்கம்‌ வேண்டுமென்று கேட்டார்கள்‌. தயவும்‌, தங்களைப்‌ 
பற்றிப்‌ புரிந்துகொள்ளும்‌ தன்மையும்‌ வேண்டுமென்றார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ சரீரத்தில்‌ மட்டுமல்லாது, இருதயத்திலும்‌, 
ஆத்துமாவிலும்‌ குணமடைய விரும்பினார்கள்‌. 





வசனம்‌14ல்‌ “அவர்களை அவர்‌ பார்த்து. ...” என்று குறிப்‌ 
பிடப்பட்டுள்ளது. இயேசு இரைச்சலிடும்‌ கூட்டத்தாரால்‌ 
சூழப்பட்டிருந்தார்‌. முதன்‌ முறை இவர்கள்‌ சத்தமிட்ட நேரத்‌ 
இல்‌ அவருக்குக்‌ கேட்காமல்‌ இருந்திருக்கலாம்‌. அவர்‌ அச்சத்‌ 
குத்தைக்‌ கேட்டபொழுது, அவர்களை தூரத்தில்‌ நிற்கக்‌ கண்‌ 
டார்‌. அவர்களை அவர்‌ பார்த்து; “நீங்கள்‌ போய்‌, ஆசாரியார்‌ 
களுக்கு உங்களைக்‌ காண்பியுங்கள்‌” என்றார்‌ (வ. 14௮). 


150 


இதற்கு முன்பு இயேசு வேறொரு குஷ்டரோகியைக்‌ குணப்‌ 
படுத்தியிருந்தார்‌. அந்த சம்பவத்தில்‌, இயேசு அவனைத்‌ 
தொட்டு, “சுத்தமாகு” (லூக்‌. 5:13) என்றார்‌. அவ்வாறு அவன்‌ 
குணமடைந்தபின்‌ நியாயப்பிரமாணச்‌ சட்டத்தின்படி அவனை 
ஆசாரியார்களிடம்‌ சென்று காண்பிக்கச்‌ சொன்னார்‌. ஆரோக்‌ 





கிய ஆய்வாளர்களாகப்‌ பணிபுரிவது ஆசாரியர்களின்‌ வேலை 
களில்‌ ஒன்றாக இருந்தது.” ஆசாரியர்கள்‌, ஒரு குஷ்டரோகி 
குணமடைந்ததாக முடிவு செய்துவிட்டால்‌, அம்மனிதன்‌ சில 
பலிகளைச்‌ செலுத்தி, பிறகு சமுதாயத்தில்‌ மறுபடி பிரவேசிக்க 
முடியும்‌. அவன்‌ மறுபடியும்‌ தனது இல்லம்‌ சென்று, 
வேலைக்குத்‌ திரும்பி, ஆலயத்துக்கும்‌ போகலாம்‌. 
இருப்பினும்‌ இந்த சம்பவத்தில்‌, இயேசு அந்த குஷ்டரோகி 
களிடம்‌ செல்லவோ தொடவோ அல்லது அந்த இடத்திலேயே 





குணப்படுத்தவோ கிடையாது.” மாறாக அவர்களின்‌ விசு 
வாசத்திற்கு ஒரு பரீட்சையின்‌ மூலம்‌ அவர்களுக்கு அறைகூவல்‌ 
விடுத்தார்‌. அதாவது அவர்கள்‌ ஏற்கனவே குணமாகி விட்டது 





போல, அவர்களை ஆசாரியர்களிடம்‌ சென்று காண்பிக்கும்படி 
கூறினார்‌! (1174 மொழிபெயர்ப்பில்‌ இச்சம்பவம்‌ நடந்த 
இடமாக குறிப்பிடும்‌ இடம்‌-கலிலேயா சமாரியாவின்‌ எல்லை- 
சரியானதென்றால்‌, இந்தப்‌ பத்து குஷ்டரோகிகளும்‌ எருசலே 
முக்குச்‌ செல்ல தொலைதூரம்‌ நடக்க வேண்டியதாகும்‌). 
இந்த சம்பவத்தின்‌ அடுத்த பாகம்‌ பிரமிப்பூட்டுவதா 
யுள்ளது: “அந்தப்படி அவர்கள்‌ போகையில்‌ சுத்தமானார்கள்‌” 
(லூக்‌. 17:14இ). அந்த சமாரியன்‌ திரும்பிவந்து நன்றி கூறியதால்‌, 
அந்தப்‌ பத்துப்‌ பேரும்‌ குணமாகுமுன்‌ வெகுதூரம்‌ போய்‌ 
விடவில்லை என்றே நான்‌ யூதிக்கிறேன்‌. அவர்கள்‌ சரீரம்‌ அற்புத 








மாய்‌ குணம்‌ பெற்றதை சற்று கற்பனை செய்து பாருங்கள்‌- 
அவர்களின்‌ கண்கள்‌, காதுகள்‌, தொண்டை ஆகியன குணம்‌ 
பெற்றன; புண்களில்‌ இருந்து செதில்கள்‌ கீழே விழ, தோலும்‌ 
மிகவும்‌ ஆரோக்கியம்‌ பெற்றது; புதிதாய்‌ எலும்புகள்‌ 
உண்டாக, நரம்பு, இரத்தக்‌ குழாய்‌ ஆகியவற்றுடன்‌ இணைந்த 
புதிய தசைகள்‌ அவற்றை மூடிக்கொள்ள, அந்த பாகம்‌ முழுமை 
யையும்‌ புதிய தோல்‌ மூடிற்று; ஆரோக்கியமும்‌, வலிமையும்‌ 
அவர்கள்‌ சரீர முழுவதும்‌ கரைபுரண்டோடியது! அவர்கள்‌ 
இருதயம்‌ எவ்வளவு களிப்பினால்‌ நிறைந்திருக்கும்‌! “நான்‌ மறு 


151 


படியும்‌ முழு மனிதனானேன்‌” “நான்‌ மறுபடியும்‌ இல்லம்‌ 
செல்லமுடியும்‌” “நான்‌ மறுபடியும்‌ சமுதாயத்தில்‌ திரும்பிச்‌ 
சேரமுடியும்‌” “நான்‌ மறுபடியும்‌ ஆலயம்‌ செல்லமுடியும்‌.” 

இந்தப்‌ பத்து மனிதர்களிடையே இருந்த ஒப்புமைகளைக்‌ 
கவனியுங்கள்‌: (1) அனைவருமே பயங்கரமான நோயினால்‌ 
பாதிப்பு அடைந்தவர்கள்‌. (2) அனைவருமே அதைப்பற்றி 
ஏதாவது செய்யவேண்டும்‌ என்று தீர்மானித்தனர்‌. (3) அனை 
வருமே இயேசு எப்படியும்‌ தங்களுக்கு உதவமுடியும்‌ என்று 
விசுவாசித்தனர்‌. (4) அனைவருமே இயேசுவிடம்‌ வேண்டு 
கோள்‌ விடுத்தனர்‌. (5) அனைவருமே இயேசுவுக்குக்‌ கீழ்ப்‌ 
படிந்து ஆசாரியர்கள்‌ இருப்பிடம்‌ நோக்கி நடந்தனர்‌. 
(6) அனைவருமே குணமாக்கப்பட்டனர்‌. இவ்விடத்தில்‌ 
அவர்களிடையே காணப்பட்ட ஒப்புமை முடிவடைகிறது. 
வசனம்‌ 15 “அவர்களில்‌ ஒருவன்‌” என்று தொடங்குகிறது. 
அடுத்த கணத்தில்‌ நாம்‌ இவன்‌ சமாரியன்‌ என்று அறிந்து 
கொள்வோம்‌. “அவர்களில்‌ ஒருவன்‌ தான்‌ ஆரோக்கியமா 
னதைக்‌ கண்டு, திரும்பி வந்து” (வ. 15௮). இதன்‌ பிறகு இயேசு 
கட்டளையிட்ட பயணத்தை அவன்‌ தொடர்ந்திருப்பான்‌ 
என்பதில்‌ சந்தேகம்‌ எதுவும்‌ இல்லை.” இருப்பினும்‌ முதலில்‌ 
தனக்குள்‌ பொங்கியெழுந்த நன்றியுணர்வை வெளிக்காட்ட 
அவன்‌ விரும்பினான்‌. 








அவன்‌ “திரும்பி வந்து தேவனை மகிமைப்படுத்தினான்‌” (வ. 
12௮). தேவனே இந்த குணமாக்கும்‌ வல்லமையை இயேசு 
வுக்குத்‌ தந்தார்‌ என்பதை அவன்‌ புரிந்துகொண்டான்‌. அவன்‌ 
“உரத்த சத்தத்தோடே” தேவனை மகிமைப்படுத்தினான்‌ (வ. 
15ஆ) - அது குஷ்ட ரோகியின்‌ கதறலாய்‌ அல்ல, மாறாக, 
குணமான மனிதனின்‌ பலமுள்ள குரலாயிருந்தது! அவன்‌ 
“(இயேசுவினுடைய) அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற 
விழுந்து, அவருக்கு ஸ்தோத்திரம்‌ செலுத்தினான்‌” (வ. 16௮). 
அவன்‌ இயேசுவின்‌ தெய்வீகத்தைப்‌ புரிந்துகொண்டு, அவர்‌ 
பாதத்தில்‌ விழுந்து, அவரை வணங்கு, அவருக்கு நன்றி செலுத்தி 
னான்‌. “ஸ்தோத்திரம்‌ செலுத்தினான்‌” என்பது கிரேக்க 
மொழியில்‌ நிகழ்கால வினையிலிருப்பதால்‌ அவன்‌ தொடர்ந்து 
இயேசுவுக்கு நன்றி செலுத்திக்கொண்டிருந்தான்‌ என்பது 
கெளிவு. 


152 


அடுத்து வரும்‌ ஒரு சிறிய வாக்கியம்‌ இந்தப்‌ பகுதியில்‌ உள்ள 
வைகளிலேயே, திடுக்கிடச்‌ செய்யும்‌ வாக்கியமாகும்‌. “அவன்‌ 
சமாரியனாயிருந்தான்‌” (வ. 16ஆ). நம்மிடம்‌ நன்றி செலுத்த 
மாட்டார்கள்‌ என்று நாம்‌ நினைப்பவர்கள்தான்‌ பெரும்பாலும்‌ 
அதிக நன்றி செலுத்துகிறார்கள்‌, ஆனால்‌ நாம்‌ யாரிடம்‌ அதிக 
நன்றியுணர்வை எதிர்பார்க்கன்றோமோ அவர்கள்‌ அதைக்‌ 
கண்டுகொள்வது கிடையாது. 

வசனம்‌ 17ல்‌ இயேசுவின்‌ வார்த்தைகளில்‌ உள்ள கவலை 
யுணர்வை நீங்கள்‌ கேட்கமுடிகுறதா?: அப்பொழுது இயேசு; 
“சுத்தமானவர்கள்‌ பத்துப்பேர்‌ அல்லவா? மற்ற ஒன்பதுபோர்‌ 
எங்கே?” யார்‌ ஒருவரும்‌ அந்தப்‌ பத்துப்பேரும்‌ திரும்ப வந்து 
எவ்வித முன்னேற்பாடுமின்றி, குழுவாக இணைந்து, 





என்‌ ஆத்துமாவே, கர்த்தரை ஸ்கோத்தரி; 

என்‌ முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை 
ஸ்தோத்தரி. 

என்‌ ஆத்துமாவே, கர்த்தரை ஸ்கோத்தரி; 

அவர்‌ செய்த சகல உபகாரங்களையும்‌ மறவாதே; 

அவர்‌ உன்‌ அக்ரெமங்களையெல்லாம்‌ மன்னித்து; 

உன்‌ நோய்களையெல்லாம்‌ குணமாக்க; 

உன்‌ பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு; ... 

கழுகுக்குச்‌ சமானமாய்‌ உன்‌ வயது திரும்ப வால வயது 
போலாகிறது (வ. 1-5). 

என்று, சங்கீதம்‌ 103ஐப்‌ பாடியிருக்கவேண்டும்‌ என்றே 





எதிர்பார்ப்பார்‌. 

இருப்பினும்‌ இவர்கள்‌ இதைச்‌ செய்யவில்லை. ஏன்‌? 
பர்ட்டன்‌ காஃப்மேன்‌ என்பவர்‌ இதைப்பற்றி இலகுவாக 
கவிதை நடை ஆலோசனையொன்று தருகிறார்‌: 


ஒருவன்‌ தான்‌ குணமானது நிஜமா என்றறியக்‌ 
காத்திருந்தான்‌. 

ஒருவன்‌ அது நீடித்த குணமா என்று காணக்‌ காத்திருந்தான்‌. 

ஒருவன்‌ இயேசுவைப்‌ பிறகு பார்ப்பேன்‌ என்றான்‌. 

ஒருவன்‌ தனக்கு ஒருபொழுதும்‌ குஷ்ட வியாதி 
இருந்ததில்லை என்று முடிவெடுத்தான்‌. 

ஒருவன்‌ எப்படியோ குணமானேன்‌! என்றான்‌. 

ஒருவன்‌ ஆசாரியர்களை மகிமைப்படுத்தினான்‌. 

ஒருவன்‌ “இயேசு ஒன்றுமே செய்யவில்லையே” என்றான்‌. 

ஒருவன்‌ “எந்த ஒரு ரபீயும்‌ இதைச்‌ செய்யக்‌ கூடும்‌” 


என்றான்‌. 


153 


ஒருவன்‌ “நான்‌ ஏற்கனவே குணமாகியிருந்தேன்‌” 
என்றான்‌." 

பிறகு இயேசு, “தேவனை மகிமைப்படுத்துறெதற்கு இந்த 
அந்நியனே ஒழிய மற்றொருவனும்‌ திரும்பி வரக்காணோமே” 
என்று கவலையுடன்‌ கேட்டார்‌ (வ. 18). “அந்நியன்‌” என்று 
மொழிபெயர்க்கப்பட்ட மூலபாஷையின்‌ வார்த்தையானது, 
புறஜாதியாரின்‌ மண்டபத்திலிருந்து, பெண்கள்‌ மண்டபத்‌ 
திற்குச்‌ செல்லும்‌ நூழைவாயிலில்‌ உள்ள அறிவிப்பில்‌ இருப்‌ 
பதாகும்‌: “உள்ளே உள்ள இந்த எல்லையையும்‌, ஆலயத்தைத்‌ 
சுற்றியுள்ள பாதுகாப்பு வேலியையும்‌ வேற்று தேசத்தைச்‌ 
சேர்ந்த எவரும்‌ தாண்டி வரக்கூடாது. அப்படிச்‌ செய்ததாகப்‌ 
பிடிக்கப்படுகிறவர்கள்‌ தங்கள்‌ மரணத்திற்குத்‌ தாங்களே 
காரணமாவார்கள்‌.”” முறைமையின்படி இந்த மனிதன்‌ 
தேவலாயத்தினுள்‌ செல்லமுடியாது, ஆனால்‌ இயேசுவிடம்‌ வர 
முடியும்‌. 

இயேசு தமது கால்களில்‌ விழுந்து வணங்கிய சமாரியனிடம்‌ 
திரும்பினார்‌. அவனை நோக்க: “நீ எழுந்து போ, உன்‌ விசுவாசம்‌ 
உன்னை இரட்சித்தது”” என்றார்‌ (வ. 19). “உன்‌ விசுவாசம்‌ 
உன்னை இரட்சித்தது” என்று கூறும்பொழுது அவர்‌ வெளிப்‌ 
படையாகவே விவரித்திருக்கலாம்‌. இருப்பினும்‌ அந்த மனிதன்‌ 
நன்றியுள்ளவனாய்‌ இருந்ததால்‌, அவனுக்கு விசேஷித்த ஆசீர்‌ 
வாதத்தைக்‌ கூறினார்‌. மற்ற ஒன்பது யூதார்களும்கூட சரீரத்தில்‌ 
முழு குணத்தைப்‌ பெற்றார்களே. மூலபாஷையிலும்‌ இது, “உன்‌ 
விசுவாசம்‌ உன்னை இரட்சித்தது””!' என்றுதான்‌ உள்ளது. 
நிச்சயமாகவே இவ்விடத்தில்‌ இயேசு, “உன்‌ விசுவாசமும்‌ அதை 
நீ நன்றி செலுத்துவதில்‌ வெளிக்காட்டிய முறையுமே'” உனக்கு 
சரீரத்திலும்‌, ஆவியிலும்‌ குணமளித்தது” என்று கூறியிருப்பார்‌, 
அதாவது, “உன்‌ வீட்டுக்கு இரட்சிப்பு கிடைத்தது” லூக்‌. 19:9). 











நமது நாட்களில்‌ நன்றியில்லாமை 
நாம்‌ இச்சம்பவத்தின்‌ ஒரு புறத்தில்‌ உள்ளவைகளை அள 
வீடு செய்துகொண்டிருக்கிறோம்‌: பத்துப்‌ பேரில்‌ ஒருவனே-10 
சத விகிதமே-திரும்ப வந்து இயேசுவுக்கு நன்றி செலுத்தினான்‌ 
-இது நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. இவ்விடத்தில்‌ நாம்‌ 
நின்று, நிதானித்துப்‌ பார்க்கிறோம்‌. இந்நாட்களில்‌ இந்த 


154 


சதவிகிதம்‌ சற்றாவது உயாந்திருக்கிறதா? 

நன்றியில்லாமை என்பது மோசமானதாகும்‌ என்று நாம்‌ 
அனைவரும்‌ அறிவோம்‌. ஆனால்‌, இந்த அறிவு நம்முடைய 
வாழ்க்கையில்‌ உண்மையில்‌ எந்த அளவுக்கு விளைவு ஏற்படுத்தி 
யுள்ளது? அநேக வருடங்களுக்கு முன்னதாக, ஒரு பத்திரிகை 
யில்‌ முழுப்பக்க விளக்கப்படம்‌ ஒன்றை, “நன்றியில்லாமை” 
என்ற தலைப்பின்கழ்‌ நான்‌ பார்த்தேன்‌. அப்படத்தின்‌ நடுவில்‌ 
“நன்றியில்லாமை” என்ற பெயரோடு சிதைந்த உருவம்‌ ஒன்று 
நின்றுகொண்டிருக்க, அவ்வுருவத்தைச்‌ சுற்றியிருந்தவர்கள்‌ 
கூட்டமாய்க்‌ கூடி அதன்‌ மேல்‌ கல்லெறிந்த ஒவ்வொருவரின்‌ 
கையிலும்‌ “நன்றியில்லாமை” என்ற அடையாளம்‌ காணப்‌ 
பட்டது. இவ்விதமாய்‌ அந்த படத்தை வரைந்தவர்‌, “நாம்‌ 
மற்றவர்களின்‌ நன்றியில்லாமை குறித்து கண்டனம்‌ பண்ணிப்‌ 
பேசுகிறோம்‌; ஆனால்‌ நம்‌ ஒவ்வொருவர்‌ இதயத்திலும்‌ இக்‌ 
குணம்‌ சிறிதளவாவது இருக்கின்றது” என்ற தமது உறுதியான 
கருத்தை வெளிப்படுத்துகறொர்‌. பத்துப்‌ பேரில்‌ இயேசுவுக்கு 
நன்றி செலுத்த திரும்பி வந்த ஒருவனைக்‌ குறித்த இச்சம்‌ 
பவத்தைப்‌ படிக்கும்‌ வேளையில்‌, நாம்‌ ஒவ்வொருவரும்‌, 
நம்மையே கேட்டுக்கொள்ளவேண்டிய கேள்வி: “எனது நன்றி 





யுடைமையின்‌ அளவு என்ன?” என்பதே. 
நன்றியுடைமைக்கு வேதாகமம்‌ அதிக முக்கியத்துவம்‌ 
குருகிறது: 
தேவ சமாதானம்‌ உங்கள்‌ இருதயங்களில்‌ ஆளக்கடவது, 
இதற்கென்றே நீங்கள்‌ ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள்‌; 
நன்றியறிதலுள்ளவர்களாயுமிருங்கள்‌ (கொலோசெயர்‌ 3:15). 
இடைவிடாமல்‌ ஜெபம்‌ பண்ணுங்கள்‌, ஸ்தோத்திரத்துடன்‌ 
ஜெபத்தில்‌ விழித்திருங்கள்‌ (கொலோசெயர்‌ 4:2). 
எல்லாவற்றிலேயும்‌ ஸ்தோத்திரஞ்‌ செய்யுங்கள்‌; அப்படிச்‌ 
செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ உங்களைக்‌ குறித்துத்‌ 
தேவனுடைய சித்தமாயிருக்றெது (1 தெசலோனிக்கேயர்‌ 5:18). 
“எல்லாவற்றிலேயும்‌ ஸ்தோத்திரஞ்‌ செய்தல்‌” என்பது 
எத்தனை பெரிய சவால்‌ நிறைந்த வார்த்தைகளாயுள்ளது! நாம்‌ 
நன்றி செலுத்தக்கூடிய விஷயங்கள்‌ எப்போதுமே நமக்கு நடக்‌ 
கின்றன. எந்த ஒரு நிகழ்ச்சியிலும்‌ உள்ள நன்மைகளை 
மட்டுமே பார்த்து, அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லும்‌ 


155 


மனிதன்‌ கதை ஒன்று இங்கு குறிப்பிடத்தக்கதாகும்‌. ஒருநாள்‌ 
மிகப்‌ பயங்கரமான பனிப்புயல்‌ உண்டாயிற்று. எல்லாமே 





கடினமான பனிப்போர்வையால்‌ மூடப்பட்டன. மின்சாரம்‌ 
தடைப்பட்டது, எல்லா செயல்பாடுகளுமே நின்றுபோயின. 
இம்மனிதன்‌ உட்பட ஒருசிலர்‌ மட்டும்‌ ஜெபக்கூட்டம்‌ 
ஒன்றிற்கு வந்து சேர்ந்தனர்‌. வந்திருந்த அனைவரும்‌, இச்‌ 
சூழ்நிலையில்‌ எந்த நன்மையை அவன்‌ கண்டு அதற்காகக்‌ 
கர்த்தருக்கு நன்றி செலுத்துவான்‌ என்று கேட்க ஆவலாய்‌ 
காத்திருந்தனர்‌. அவன்‌ ஜெபிக்கவேண்டிய முறை வந்தபோது, 
“கர்த்தரே, தட்ப வெப்ப சூழ்நிலை இதே போன்று எல்லாக்‌ 
காலத்திலும்‌ இல்லாததற்காய்‌ உமக்கு நன்றி செலுத்துகிறேன்‌” 
என்றான்‌. 

நமக்கு ஏற்படும்‌ எந்த ஒரு சூழ்நிலையிலும்‌ உள்ள 
நன்மையைக்‌ காண வேண்டியது நமது கடமையாகும்‌. அது 
நன்றி செலுத்தும்‌ நாளாகும்‌. (அமெரிக்க தேசத்தில்‌) நன்றி 
செலுத்தும்‌ நாள்‌ அன்று, குடும்பத்தில்‌ சிடுசிடுக்கும்‌ மார்ட்‌ 
என்ற மாமாவும்‌ இருந்தார்‌. அவர்கள்‌ உணவு உண்ணுமுன்‌, 
மேஜையைச்‌ சுற்றி வந்து, ஒவ்வொருவரும்‌ எந்த காரியத்துக்கு 
நன்றி செலுத்துகிறோம்‌ என்பதைக்‌ கூறுவார்கள்‌. மார்ட்டின்‌ 
முறை வந்த போது அவர்‌, “அடுத்தவர்‌ சொல்லுங்கள்‌” என்று 
சொன்னார்‌. அவருக்கு அடுத்து அமர்ந்திருந்த சிறுபையன்‌, “ஒரு 
நிமிஷம்‌ பொறுங்கள்‌, மார்ட்‌ மாமா, நீங்கள்‌ எந்த விஷயத்திற்கு 
நன்றியுள்ளவராயிருக்கிறீர்கள்‌, என்று சொல்ல வேண்டுமே” 
என்றான்‌. மார்ட்‌ மாமா, “நன்றி சொல்லக்கூடிய எந்த 
விஷயமும்‌ எனக்கு இல்லை” என்று உறுமினார்‌. மேஜையின்‌ 
நடுவில்‌ வைக்கப்பட்டிருந்த பொன்னிறமான பறவையைப்‌ 
பார்த்த அச்சிறு பையன்‌, “நீங்கள்‌ அந்த வான்கோழியாய்‌ 
இல்லாததற்காவது நன்றி செலுத்தவேண்டும்‌” என்றான்‌. 

ஒரு நன்றி செலுத்தும்‌ நாளில்‌, சிறுபையன்‌ ஒருவன்‌ “எனது 
கண்களின்‌ கண்ணாடிக்காய்‌ நான்‌ நன்றி செலுத்துகிறேன்‌” 





என்றான்‌. யாரோ ஒருவர்‌ உடனே, “அவை உனக்குப்‌ பார்க்க 
உதவுவதினாலா” என்றார்‌, உடனே அவன்‌, “இல்லை மற்ற 
பையன்களின்‌ சண்டையிலிருந்தும்‌, பெண்களின்‌ முத்தங்களில்‌ 
இருந்தும்‌ அவை என்னைப்‌ பாதுகாப்பதால்‌”” என்றான்‌. 
“எல்லாவற்றிலும்‌ ஸ்தோத்திரம்‌ செய்ய வேண்டும்‌.” நாம்‌ நன்றி 


156 


செலுத்த எப்போதும்‌ நம்மிடம்‌ ஏதாவது இருந்துகொண்டு 
குரான்‌ உள்ளது. 

நன்றியில்லாமை என்ற பாவத்தைக்‌ குறித்தும்‌ வேதம்‌ 
பேசுகின்றது. தனது நாட்களில்‌ இருந்த மனிதர்களின்‌ 
தன்மையைப்‌ பற்றிப்‌ பவுல்‌ பேசும்போது, “அவர்கள்‌ தேவனை 
அறிந்தும்‌, அவரைத்‌ தேவனென்று மகிமைப்படுத்தாமலும்‌, 
ஸ்கோத்தரியாமலுமிருந்து, தங்கள்‌ சிந்தனைகளினாலே வீணரா 
னார்கள்‌” (ரோமர்‌ 1:21). இதன்‌ பின்னால்‌, பிற்கால மனிதர்‌ 
களின்‌ பரிதாப நிலையைப்பற்றி அவர்‌ முன்னமே எழுதும்‌ 
போது, “எப்படியெனில்‌ மனுஷர்கள்‌ தற்பிரியராயும்‌ ... நன்றி 
யறியாதவர்களாயும்‌ ...” இருப்பார்கள்‌ (2 தீமோ. 3:2) என்று 








கூறுகிறார்‌. 

பழைய புராணக்‌ கதையொன்றின்படி, மனுஷரின்‌ 
ஜெபங்களை சேகரிக்கும்படி இரு தூதர்கள்‌ பூமிக்கு அனுப்பப்‌ 
பட்டனர்‌. அவர்களில்‌ ஒரு தூதன்‌ மனிதர்களின்‌ வேண்டுதல்‌ 





ஜெபங்களையும்‌, இன்னொரு தூதன்‌ அவர்களுடைய நன்றி 
ஜெபங்களையும்‌ தங்கள்‌ தங்கள்‌ கூடைகளில்‌ சேகரிக்க வேண்டி 
யிருந்தது. சில நாட்களுக்குப்‌ பின்பு இருவரும்‌ கடவுளிடம்‌ 
திரும்பினர்‌. முதலாவது தூதன்‌ தனது கூடை நிரம்பி வழியும்‌ 
படியான அநேக வேண்டுதல்‌ ஜெபங்களை மனுஷார்களிடம்‌ 
இருந்து பெற்று வந்தான்‌. ஆனால்‌ இரண்டாம்‌ தூதன்‌, ஏறக்‌ 
குறைய காலியான கூடையுடன்‌, வருத்தத்தோடும்‌, கனத்த 
இருதயத்தோடும்‌ திரும்பி வந்தான்‌. 

மனிதர்கள்‌ மற்றும்‌ தேவன்‌ ஆகியோருக்கு நன்றி கூறாமல்‌ 
இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட பல கதைகள்‌ உண்டு. அநேக 
வருடங்களுக்குமுன்பு, மிச்சிக்கன்‌ ஏரியில்‌ ஜனக்கூட்டம்‌ 
மிகுந்த எந்திரப்படகு ஒன்று கரைசேர முடியாமல்‌ மூழ்கிய 
போது, உடைந்துபோன தூண்டு ஒன்றைப்‌ பற்றிக்கொண் 
டிருந்த ஒரு பெண்ணை, கரையில்‌ நின்றுகொண்டிருந்த 
எட்வர்ட்‌ ஸ்பென்சர்‌ என்ற மாணவன்‌ பார்த்தான்‌. உடனே 
அவன்‌ தனது மேல்கோட்டை கழற்றி எறிந்துவிட்டு, கனத்த 
அலைகளினூடே நீந்திச்சென்று அவளைக்‌ கரைக்கு கொண்டு 
வந்து சேர்த்தான்‌. மேலும்‌ பதினாறு முறை அவன்‌ அவ்வலை 
களினூடே வீரமாகச்‌ சென்று, மொத்தம்‌ பதினேழு பேரை 
மீட்டுக்கொண்டு வந்தான்‌. பின்பு அவன்‌ மூச்சிரைத்து 








157 


விழுந்தான்‌. அவன்‌ எஞ்சிய வாழ்நாளில்‌ அம்முயற்சியினால்‌ 
ஏற்பட்ட ஆரோக்கியக்‌ குறைபாட்டிலிருந்து மீளவே முடி 
யாமல்‌, வியாதிப்பட்டவனாகவே வாழ்ந்தான்‌. சில ஆண்டு 
களுக்குப்பின்‌ அவன்‌ மரணமடைந்ததாக செய்தித்தாளில்‌ வந்த 
அறிவிப்பில்‌, அவனால்‌ மீட்கப்பட்ட பதினேழு பேரில்‌ ஒருவர்‌ 
கூட அவனுக்கு நன்றிசொல்ல வரவில்லை என்று கூறப்‌ 
பட்டது. 

எப்படியிருப்பினும்‌ மற்றவர்களை நியாயம்‌ தீர்ப்பது நமது 
வேலையல்ல. நாம்‌ நம்மைக்குறித்து அக்கறைப்பட வேண்டிய 
வார்களாய்‌ இருக்கிறோம்‌. நாம்‌ நன்றியுள்ளவர்களாயிருக்‌ 
கிறோமா? நம்மையே நாம்‌ சில நிமிடங்கள்‌ சுயபரிசோதனை 
செய்துகொள்வோம்‌. 

நமது குடும்பங்களில்‌ நாம்‌ நன்றியுள்ளவர்களாய்‌ இருக்கின்‌ 
றோமா? பவுல்‌ 2 தமோ. 3ல்‌ மனிதகுலத்தின்‌ பாவங்களை 
வரிசைப்படுத்தும்போது, “தாய்‌, தகப்பன்மாருக்குக்‌ கீழ்ப்‌ 
படியாமை” யை அடுத்து, “நன்றியறியாமை” பற்றி எழுதுவது 
குற்செயலானதா? அது தற்செயலானதா அல்லவா என்று எனக்‌ 
குத்‌ தெரியாது. ஆனால்‌ நம்மில்‌ அநேகர்‌ நமது பெற்றோர்‌ 
களிடம்‌ நன்றியில்லாதவர்களாயிருக்கிறோம்‌. சில சமயங்களில்‌ 
நம்மை ஒருவாரம்‌ கவனிக்காமலிருந்திருந்தால்‌ நாம்‌ உயிர்‌ 
இழக்க நேர்ந்திருக்கும்‌. நமது சிறுவயதில்‌ நாம்‌ ஒவ்வொரு விஷ 
யத்திற்கும்‌ நமது பெற்றோரையே சார்ந்திருந்தோம்‌. ஆனால்‌ 
வயதான பெற்றோர்கள்‌ இளைஞர்களுக்குப்‌ பாரமாகி 
விடுகின்றனர்‌, அவர்களுக்குச்‌ செய்ய வேண்டிய கடமையைப்‌ 
புறக்கணிக்கின்றனர்‌. ஷேக்ஸ்பியர்‌ எழுதிய “கிங்‌ லியர்‌” என்ற 
கதாபாத்திரம்‌ தன்‌ சொந்த துக்ககரமான நாளில்‌ சொன்னது 
போல்‌: “பாம்பின்‌ பல்லைவிட கூர்மையானது ஒரு நன்றி 
யில்லாத குழந்தை இருப்பதாகும்‌.” 

நம்முடைய சக மனிதர்களுக்கு நாம்‌ நன்றியுள்ளவர்களா 
யிருக்கிறோமா?: நமது சக மனிதர்களிடம்‌ நமது நன்றியில்லா 
மையை நினைக்கும்போது, அநேக வேத உதாரணங்கள்‌ 
சிந்தனைக்கு வருகின்றன. லாபான்‌ தனது மருமகனாகிய யாக்‌ 
கோபின்‌ உழைப்பைப்‌ பாராட்டவில்லை (ஆதி. 31:6-7); சிறை 
யிலிருந்த யோசேப்பை பானபாத்திரக்காரன்‌ மறந்தான்‌ (ஆதி. 
40:23); தங்களை விடுவித்து அழைத்து வந்த மோசேயை 








158 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கல்லெறியத்‌ தயாரானார்கள்‌ (யாத்‌. 
17:1-4); தாவீதினால்‌ உயிர்காக்கப்பட்டும்கூட தாவீதைக்‌ 
கொலைசெய்யத்‌ தேடினான்‌ சவுல்‌ (2 சாமுவேல்‌ 16:1-2). 

நாம்‌ ஒவ்வொருவரும்‌, அநேக ஜனங்களுக்கு பெரிய அள 
வில்‌ கடன்பட்டுள்ளோம்‌. இவர்கள்‌ நமது நண்பார்கள்‌, கிறிஸ்து 
வுக்கு சகோதர சகோதரிகள்‌ அல்லது நமது ஆசிரியார்களாயிருக்‌ 
கலாம்‌. நம்மில்‌ சிலர்‌ நமது உயிரைக்காத்த மருத்துவர்கள்‌, 
அறுவைச்‌ சிகிச்சை நிபுணர்கள்‌, ஆகியோருக்கு கடன்‌ பட்டிருக்‌ 
கலாம்‌. இவர்களுக்கெல்லாம்‌ நாம்‌ நன்றி கூறினோமா? 
இன்னும்‌ தாமதிக்காமல்‌ இப்போதே இசைச்‌ செய்வோம்‌. 

நன்றி கூறுவதைப்பற்றிப்‌ பேசிய ஒரு பிரசங்கியார்‌, 
“பரதீசில்‌ தொலைபேசி கிடையாது” என்றார்‌. (நான்‌ அங்கு 
செல்வதற்கு விரும்புகின்ற காரணம்‌ இது ஒன்றே போது 
மானது!) அவர்‌ சொல்ல விரும்புவது என்னவென்றால்‌, ஒருவார்‌ 
அங்கு சென்றுவிட்டால்‌, அவருக்கு இங்கிருந்து நாம்‌ நன்றி 
சொல்ல முடியாது. பில்‌ என்ற ஒரு நண்பர்‌ எனக்கு ஒரு முறை 
பெரிய உதவி செய்தார்‌ - ஆனால்‌ நான்‌ அவருக்கு முறைப்படி 
நன்றி செலுத்தவில்லை. அவர்‌ மரித்தபிறகு நான்‌ தொலை 
பேசியை எடுத்து, “எனக்கு மிக நீண்ட தொடர்பு ஒன்று 
கொடுங்கள்‌. நான்‌ சொல்வது மி-க-நீ-ண்‌-ட-தொடர்பு ஆகும்‌. 
நான்‌ பரதீசில்‌ பில்லுடன்‌ பேச விரும்புகிறேன்‌. நீங்கள்தானா 
அது? நன்று, உங்களுக்கு நன்றிசொல்லவே நான்‌ உங்களை 
அழைத்தேன்‌” என்று சொல்லமுடியாது! 

சில சமயங்களில்‌ சவ அடக்கத்தின்‌ போது, சிலர்‌ உயிரற்ற 
உடலைப்‌ பார்த்து, இதற்குமுன்‌ கூறாத சில வார்த்தைகளை, 
“உங்களை அன்பு செய்கிறேன்‌! உங்களைப்‌ பாராட்டுகிறேன்‌! 
உங்கள்மேல்‌ அக்கறையாய்‌ இருக்கிறேன்‌!” என்கின்றனர்‌. இது 
மிகவும்‌ தாமதமான செயல்பாடு ஆகும்‌. 

டெக்ஸாஸில்‌ உள்ள மிகவும்‌ பிரபலமான வியாபாரி ஒருவர்‌ 
தனது நண்டா்கள்‌ மற்றும்‌ வாடிக்கையாளர்களுக்குத்‌ தருவதற்‌ 
கென்று ஒரு புத்தகத்தை அச்சிடச்‌ செய்தார்‌. அப்புத்தகத்தின்‌ 
மேல்‌அட்டையில்‌ “பத்து லட்சம்‌ நன்றிகள்‌” என்று தலைப்‌ 





பிடப்பட்டு இருந்தது. உட்பக்கம்‌, “நன்றிகள்‌” என்ற வார்த்தை 
பத்து லட்சம்‌ முறை அச்சிடப்பட்டிருந்தது. நமக்கு உதவினவர்‌ 
கள்‌, நம்மை ஊக்கப்படுத்தினவர்கள்‌ ஆகியோருக்கு நம்மில்‌ 


159 


அநேகர்‌ பத்து லட்சம்‌ தடவைகளுக்கு மேல்‌ நன்றிசொல்ல 
வேண்டியிருக்கும்‌. 

“அதைச்‌ சொன்னால்‌ என்ன?” என்ற தலைப்பில்‌ 
ஜெரால்டின்‌ ஸியர்பாஸ்‌ என்பவர்‌ பின்கண்ட வரிகளை எழுதி 
வைத்துள்ளார்‌: 

நீங்கள்‌ செல்லும்‌ நீண்ட வழியில்‌, 
உங்கள்‌ அயலார்‌ சிறிது உதவினால்‌; 
உங்கள்‌ பாரம்‌ அதினால்‌ குறைந்தால்‌? 
அவரிடம்‌ நீங்கள்‌ அதைச்‌ சொன்னால்‌ என்ன! 
புலம்பல்‌ மற்றும்‌ துயரத்திலிருந்து 
ஒரு கரம்‌ உங்களை உயரக்‌ தூக்கினால்‌; 
முதிய நண்பர்‌ உங்கள்‌ கவலையைப்‌ பகிர்ந்தால்‌? 
அவரிடம்‌ நீங்கள்‌ அகைச்‌ சொன்னால்‌ என்ன! 
பரலோகத்தின்‌ தந்‌ைத உங்களுக்கு 
பலவித ஆசீர்‌ அளித்திருக்கையில்‌ 
அவருக்கு முன்னால்‌ முழந்தாளிட்டு 
உண்மையாய்‌, களிப்பாய்‌ அதைச்‌ சொன்னால்‌ என்ன!" 

இது நம்மை நமது சுயபரிசோதனையின்‌ முக்கிய பகுதிக்கு 
கொண்டுவந்து சேர்க்கிறது: நாம்‌ தேவனுக்கு நன்றியுள்ளவர்‌ 
களாயிருக்கிறோமா? நாம்‌ எல்லோருமே தேவனிடத்தில்‌, 
“உமக்கு நன்றி?” என்று சொல்லுவதில்‌ வெகுவாகத்‌ தவறு 
கின்றோம்‌. சங்கீதக்காரன்‌, “என்‌ ஆத்துமாவே கர்த்தரை 
ஸ்தோத்தரி! அவர்‌ செய்த சகல உபகாரங்களையும்‌ மறவாதே” 
(சங்கதம்‌ 103:2) என்கிறார்‌. இவ்விடத்தில்‌ அவர்‌ கூறும்‌ “சகல 
உபகாரங்கள்‌” என்பது என்ன? மத்தேயு 5:45ல்‌ நமக்கு கூறப்‌ 
படும்‌ உபகாரத்திலிருந்து நாம்‌ தொடங்கலாம்‌: “அவர்‌ தீயோர்‌ 
மேலும்‌ நல்லோர்‌ மேலும்‌ தமது சூரியனை உதிக்கப்பண்ணி, 
நீதியுள்ளவர்கள்‌ மேலும்‌ அநீதியுள்ளவர்கள்மேலும்‌ மழையைப்‌ 
பெய்யப்‌ பண்ணுகிறார்‌. ”” நமக்கு சூரியவெளிச்சம்‌, மழை, 
சூரியன்‌, சந்திரன்‌, நட்சத்திரங்கள்‌, மலர்கள்‌, மரங்கள்‌, பறவை 
கள்‌, கனிகள்‌, முட்டைகள்‌ மற்றும்‌ வெண்ணெய்‌ முதலானவை 
உள்ளன, நமது அன்றாடப்‌ பணிகளும்‌ நமக்கு உள்ளன. 

இவைகளுடன்கூட, அந்த சமாரியனுக்கு இயேசு 
அளித்ததைப்போன்ற விசேஷித்த ஆசிர்வாதங்களும்‌ “செய்தார்‌ 
என்பதைச்‌ சிந்தித்துப்‌ பாருங்கள்‌” (1 சாமுவேல்‌ 12:24). நீங்கள்‌ 
எப்போதாவது வியாதிப்பட்டு பின்பு சுகமடைந்திருக்‌ 
கிறீர்களா?'* நீங்கள்‌ ஒரு கிறிஸ்தவக்‌ குடும்பத்தில்‌ வளர்ந்த 





160 


வர்களா? சுவிசேஷத்தைக்‌ கேட்டு, அறிந்து அதற்குக்‌ கீழ்ப்‌ 
படியும்‌ வாய்ப்பு உங்களுக்குக்‌ கிடைத்ததா? நீங்கள்‌ ஒரு 
கிறிஸ்தவப்‌ பள்ளியில்‌ கல்வி பெற்றீர்களா? கர்த்தரை ஏற்றுக்‌ 
கொண்டவர்‌ உங்கள்‌ துணைவ ராக அமைந்துள்ளாரா? கர்த்தர்‌ 
உங்களுக்குக்‌ குழந்தைகளைக்‌ கொடுத்துள்ளாரா? தேவனு 
டைய மாபெரும்‌ பரிசுத்தவான்‌௧ளை அறியும்‌ சிலாக்கியம்‌ 
உங்களுக்குக்‌ கிடைத்துள்ளதா? எந்தவொரு பெரிய 
போதகருக்கும்‌ கூட, தனக்குக்‌ கிடைத்துள்ள அநேக ஆசீர்‌ 
வாதங்களை எண்ணிக்‌ கணக்கிடுவது தான்‌ மிகவும்‌ கடினமான 
கணக்காகும்‌ என்று ஒருவர்‌ கூறினார்‌. 

இவையெல்லாவற்றுக்கும்‌ மேலாக, நாம்‌ அனைவரும்‌, 
“தேவன்‌ அருளிய சொல்லிமுடியாத ஈவு” (2 கொரி. 9:15) என்று 
பவுல்‌ அழைக்கும்‌ இயேசு என்னும்‌ ஈவுக்காக மிக்க நன்றி 
செலுத்த வேண்டும்‌. இரண்டாம்‌ உலக யுத்தத்தின்போது 
இங்கிலாந்து நாட்டைக்‌ காவல்செய்த ராயல்‌ விமானப்படை 
வீரர்களுக்குப்‌ பாராட்டு தெரிவிக்கையில்‌ வின்ஸ்ட்டன்‌ 
சர்ச்சில்‌, “மனிதகுல வரலாற்றில்‌ வெகு சிலருக்கு வெகு 
அதிகமாய்‌ நன்றிசெலுத்தும்‌ இச்சம்பவம்போல என்றும்‌ நடை 
பெற்றதில்லை” என்றார்‌. இயேசுவைப்‌ பொறுத்தமட்டில்‌ 
இவ்வார்த்தைகள்‌ உண்மையானவையே: “இந்த அகிலத்தின்‌ 
வரலாற்றில்‌, ஒருவருக்கு வெகு அதிகமாய்‌ நன்றி செலுத்தும்‌ 
இதுபோன்ற சம்பவம்‌ வேறு எதுவுமில்லை.” 

கர்த்தர்‌ நமக்குச்‌ செய்துள்ளவற்றிற்கு நாம்‌ எவ்வளவாய்‌ 
நன்றியை எவ்விதம்‌ விளங்கப்பண்ணுகிறோம்‌? நாம்‌ கர்த்தரு 
டைய பந்தியைச்‌ சுற்றிலும்‌ அமர்ந்திருக்கும்போது, “மற்ற 
ஒன்பது போர்‌ எங்கே?” - காணிக்கை செலுத்தும்‌ நேரத்தில்‌ - 
“மற்ற ஒன்பது பேர்‌ எங்கே?” ஞாயிறு மாலை அல்லது புதன்‌ 
மாலை கர்த்தரைத்‌ துதிக்க நாம்‌ கூடிவரும்போது “மற்ற ஒன்பது 
பேர்‌ எங்கே?” வீடு சந்திப்பு அல்லது சுவிசேஷ ஊழியத்திற்குச்‌ 
சென்று நமது மாபெரும்‌ ஆசீர்வாத மாகிய இரட்சிப்பை 
பகிர்ந்துகொள்ளும்‌ வேளையில்‌ “மற்ற ஒன்பது பேர்‌ எங்கே?” 

தேவன்‌ உங்களுக்குச்‌ செய்த எல்லாவற்றையும்‌ சற்று நேரம்‌ 
சிந்தித்துப்‌ பாருங்கள்‌, பிறகு அவருக்கு நன்றி சொல்லுங்கள்‌. 
“மற்ற ஒன்பது பேர்‌ எங்கே” என்று கனத்த இருதயத்துடன்‌ 
அவர்‌ கேட்கும்படி விடாதீர்கள்‌. 


161 


முடிவுரை 

உங்கள்‌ நன்றியை, அவருடைய கட்டளையைக்‌ கடைப்‌ 
பிடிப்பதன்‌ மூலம்‌ நடைமுறைப்படுத்துவது மிகச்‌ சிறந்த 
வழியாகும்‌. நீங்கள்‌ ஞானஸ்நானம்‌ பெறவேண்டியது இருப்பி 
னும்‌-தவறு செய்யும்‌ பட்சத்தில்‌ மறுபடி தேவனோடு கட்டி 
யெழுப்பப்பட வேண்டியது அவசியம்‌ என்று நீங்கள்‌ உணர்ந்‌ 
தால்‌-அந்த அவசியமான செயலை இன்றே செய்தால்‌ நன்றல்‌ 
லவா? உண்மையிலேயே தேவன்‌ உங்களுக்குச்‌ செய்தவற்றை 
நீங்கள்‌ உணர்ந்தால்‌ நீங்கள்‌ தாமதிக்கவோ, தயங்கவோ 
மாட்டீர்கள்‌! 


குறிப்புகள்‌ 

"லூக்‌. 9:51; 13:22. “லேவி. 13:46; எண்‌. 5:2-3. “யோவான்‌ 4:9. *“குஷ்டரோகம்‌” 
என்ற வார்த்தை நமது நாட்களில்‌ கூறும்‌ பொருளைக்‌ காட்டிலும்‌ வேதாகமத்தில்‌ 
விரிவான பொருளுடையதாயிருக்கிறது. “உங்கள்‌ செய்தியைக்‌ கேட்பவர்கள்‌ புரிந்து 
கொள்ளும்‌ ஒரு ஒப்புவமையைக்‌ கூறுங்கள்‌. “லேவி. 14:21. “பழங்காலப்‌ பிரதி 
ஒன்றில்மட்டும்‌ இயேசு அவர்களை அவ்விடத்திலேயே குணமாக்கினார்‌ என்று 
கூறப்படுகிறது. மற்றவை அப்படிக்‌ கூறுவதில்லை. இயேசுவின்‌ அற்புத குணங்களின்‌ 
போதுள்ள சூழ்நிலைகள்‌ மிக ஆச்சரியமானவை என்பது குறிப்பிடத்தக்கது. 
“இயேசுவின்‌ அற்புதங்களில்‌ உள்ள மாபெரும்‌ தனித்தன்மைகள்‌ அவைகள்‌ 
தேவனிடமிருந்து புறப்பட்டவை என்பதைக்‌ குறிக்கின்றன” (லூக்கா விளக்கவுரை 
(அபிலைன்‌, டெக்ஸ்‌: A... அச்சகம்‌, 1975), 340), என்ற பாட்டன்‌ காஃப்மெனின்‌ 
நூலின்‌ பகுதியில்‌ அறியலாம்‌. “வசனம்‌ 19ல்‌ இயேசு, “உன்‌ விசுவாசம்‌ உன்னை 
இரட்சித்தது” என்று சமாரியனிடம்‌ கூறினார்‌. “சமாரியார்கள்‌ வேதத்தில்‌ முதல்‌ ஐந்து 
நூல்களை மட்டுமே நம்பினர்‌. அதில்‌ குஷ்டரோகம்பற்றிய விதிமுறைகள்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. ''காஃப்மென்‌, 341. 

1115 யில்‌ இக்குறிப்பு, உன்னை இரட்சித்தது” என்றுள்ளது. '“நன்றியே 
விசுவாசத்தை நிறைவு செய்கிறது” என்பது ஒரு பழமொழி. 'ஏலனர்‌ டோவன்‌ 
என்பவரால்‌ பிரசங்கியாரின்‌ “மூலநூல்‌” என்ற நூலில்‌ இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. 
(கிரான்ட்‌ ரேப்பிட்ஸ்‌, மிச்‌ ஜோன்டர்வோன்‌ பப்ளிஷிங்‌ ஹவுஸ்‌, 1962), 262. 
'“கேட்கின்றவர்களின்‌ விசேஷித்த ஆசிர்வாதங்களைப்பற்றிக்‌ கேட்கலாம்‌. 
இப்பாடத்தில்‌ உள்ளவற்றிலிருந்து அவை வேறுபடலாம்‌. 


162 


சின்னஞ்‌ சிறு பாவி 
(லூக்கா 19:1-10) 


வேதத்தில்‌ உள்ள அநேக நபர்கள்‌ ஏறக்குறைய 
அறியப்படாதவர்களாய்‌ இருக்கின்றனர்‌. ஆனால்‌ புதிய 
ஏற்பாட்டில்‌ வரும்‌ சகேயு' என்ற நபரை அவர்‌ ஒரு சிறிய 
காட்சியில்‌ வந்திருப்பினும்‌, குழந்தைகள்‌ கூட அறிவார்கள்‌. 
குழந்தைகளுக்கான வேத பாட வகுப்பில்‌ இப்பாடல்‌ 
பாடப்படுகிறது:” 
சகேயு ஆயக்காரன்‌ குள்ளமானவன்‌ 
காட்டத்தி மரத்தில்‌ ஏறினான்‌; 
கர்த்தரைப்‌ பார்க்க விரும்பினான்‌. 
கர்த்தர்‌ அவ்வழியில்‌ வந்ததால்‌, 
காட்டத்தி மரத்தை நோக்கினார்‌, 
“சகேயு, இறங்கி வா, 
சாப்பிடப்‌ போவோம்‌ உன்‌ வீட்டுக்கு; 
சாப்பிடப்‌ போவோம்‌ உன்‌ வீட்டுக்கு!” 
துரதிர்ஷ்ட வசமாக, நம்மில்‌ அநேகர்‌ எட்டு வயதடையும்‌ 
போது, சகேயுவைப்பற்றிப்‌ படிப்பதை நிறுத்திவிடுகிறோம்‌. 
சகேயுவின்‌ வரலாற்றில்‌ அழகான மற்றும்‌ வல்லமையான 
பாடங்கள்‌ அநேகம்‌ உண்டு. உதாரணத்திற்கு இச்சம்பவத்தில்‌, 
“இழந்துபோனகைக்‌ தேடவும்‌, இரட்சிக்கவுமே மனுஷ 
குமாரன்‌ வந்தார்‌” (லூக்‌. 19:10) என்ற வசனம்‌ நமக்கு உட 
னடியாக நினைவுக்கு வருகின்றது. எந்தச்‌ சம்பவம்‌ இந்த 
மாபெரும்‌ வசனப்‌ பகுதியை கொண்டுவந்தது என்று 
தெரியுமா? இது சகேயுவின்‌ வரலாற்றில்‌ உள்ளதாகும்‌. 
லூக்கா 19ம்‌ அதிகாரத்தைச்‌ சற்று திருப்பி, இந்த “சின்னஞ்‌ 
சிறு மனிதன்‌” பற்றிய சம்பவத்தைக்‌ கவனிப்போம்‌. இவன்‌ ஒரு 
“சின்னஞ்‌ சிறு பாவியாக” இருந்தான்‌. எனவே இந்த வேத 
பகுதியிலிருந்து சில “சின்னஞ்‌ சிறிய பாடங்களை” எடுத்துத்‌ தர 
நான்‌ விரும்புகிறேன்‌. 





163 


செல்வத்தைப்பற்றிய சிறிய பாடம்‌ 
(லூக்கா 19:1-2) 

“அவர்‌ எரிகோவில்‌ பிரவேசித்து அதன்‌ வழியாக நடந்து 
போகையில்‌” (வ. 1). என்று இந்த அதிகாரம்‌ தொடங்குகின்றது. 
இயேசு எருசலேம்‌ நோக்கிச்‌ சென்றுகொண்டு இருந்தார்‌. பல 
மாதங்களாக “தமது முகத்தை எருசலேமின்‌ பக்கமாகத்‌ திருப்பி” 
பயணம்‌ செய்துகொண்டிருந்தார்‌. ஆனால்‌ இப்பொழுது 
உண்மையிலேயே எருசலேமுக்குச்‌ சென்றுகொண்டிருந்தார்‌. 
அவர்‌ வெகு அருகிலிருந்தார்‌; எருசலேமிருந்து பதினேழு 
மைல்கள்‌ தூரத்திலேயே எரிகோ இருந்தது. 

அது ஒரு முக்கியத்துவமான பயணமாயிருந்தது. அவர்‌ 
எருசலேமை நெருங்கி வர வர, கூட்டம்‌ பெருகிக்‌ கொண்டே 
வந்தது. கவனிக்கக்கூடிய நிகழ்ச்சி ஒன்று முன்னதாகவே 
எரிகோவில்‌ நடந்திருந்தது - குருடனான பர்திமேயுவை 
சுகமாக்னெது (லூக்கா 18ன்‌ முடிவில்‌ எழுதப்பட்டிருக்றெது). 
இப்பொழுது இயேசு அங்கே ஒரு சின்னஞ்‌ சிறு பாவியை 
சந்திப்பார்‌. 

வரலாற்றுக்கு முற்பட்ட காலங்களிலிருந்தே இருக்கக்‌ 
கூடியதான பழைமையான நகரங்களில்‌ ஒன்று எரிகோ பட்ட 
ணம்‌ ஆகும்‌.“ இன்றைய நாட்களில்‌ நீங்கள்‌ அங்கு சென்றால்‌, 
பல அடுக்குகள்‌ ஒன்றின்மேல்‌ ஒன்றாக உள்ள மலைகளையும்‌ 
அவைகளின்மேல்‌ பழைய நகரங்கள்‌ ஒன்றின்‌ மேல்‌ ஒன்றாய்‌ 
கட்டப்பட்டிருந்த விதத்தையும்‌ பார்க்கலாம்‌.” 

இயேசு அப்பட்டணத்திற்குச்‌ சென்ற சமயத்தில்‌ அதன்‌ 
ஜனத்‌ தொகை ஏறக்குறைய 100,000 ஆகும்‌. எரிகோ பட்டணம்‌ 
அதன்‌ பனைமரங்கள்‌” மற்றும்‌ ரோஜாத்தோட்டங்கள்‌ 
ஆகியவற்றால்‌ மிகவும்‌ நன்கறியப்பட்ட ஒரு பட்டணம்‌ ஆகும்‌. 
பெரிய ஏரோது மற்றும்‌ அவன்‌ மகன்‌ அர்க்கெலாயு ஆகியோர்‌ 
எரிகோ பட்டணத்தை மேலும்‌ அழகுபடுத்தினர்‌. அவர்கள்‌ 
அங்கு ஒரு பெரிய வெள்ளை அரண்மனை, ஒரு காட்சிக்கூடம்‌ 
மற்றும்‌ ஒரு நீச்சல்குளம்‌ ஆகியவற்றைக்‌ கட்டினர்‌.” அந்நகரின்‌ 
சில தெருக்களில்‌ காட்டத்திமரம்‌ என்று வேதத்தில்‌ குறிப்பிடப்‌ 
படும்‌ மரங்கள்‌ வரிசையாக இருந்தன.” இவைகள்‌ மல்பெரி 
இலைகள்‌ போன்ற இலைகளைக்‌ கொண்ட மல்பெரி அத்தி 





164 


மரங்கள்‌” ஆகும்‌. இவைகள்‌ முப்பது முதல்‌ நாற்பது அடி உயரம்‌ 
வரை வளரும்‌. இவைகள்‌ குறுகிய அடிமரத்துடன்‌, தரையைத்‌ 
தொடும்படி பரப்பியிருக்கும்‌ களைகளை உடையகாயிருக்கும்‌. 
களைப்படைந்த பிரயாணிகள்‌ இதன்‌ நிழலில்‌ இளைப்பாறு 
வார்கள்‌. 

எரிகோவில்‌ அநேக செல்வங்கள்‌ இருந்தன. அந்த செல்வங்க 
ளுக்கான மூலகாரணங்களில்‌ ஒன்று அங்கு நடைபெற்ற 
விவசாயம்‌ ஆகும்‌. அங்கிருந்த அநேக பேரீச்சை மரங்களின்‌ 
பழங்கள்‌ உலகம்‌ முழுவதிலும்‌ விற்கப்பட்டன. எரிகோவின்‌ 
நறுமணப்‌ பூந்தோட்டங்கள்‌ அநேக மைல்கள்‌ வரை நறுமணம்‌ 





வீசக்கூடியதாயிருந்தப்டியினால்‌ அதுவும்‌ எரிகோ உலகப்‌ புகழ்‌ 
பெறக்காரணமாயிற்று. இப்பூக்களிலிருந்து எடுக்கும்‌ தைல 
மானது அதன்‌ நறுமணம்‌ மற்றும்‌ குணமாக்கும்‌ சக்தி 
இவைகளால்‌ உலகப்புகழ்‌ பெற்றதாயிருந்தது. 

எரிகோவின்‌ இட அமைப்பு அதன்‌ செல்வந்தத்திற்கு 
இன்னொரு காரணமாகும்‌. ஒரு பெரிய வியாபார சாலையின்‌ 
இருதயம்‌ போன்ற மையப்பகுதியாக இப்பட்டணம்‌ இருந்தது. 
எருசலேமுக்குச்‌ செல்லவும்‌, யோர்தானைக்‌ கடந்து அதன்‌ 
கிழக்குப்‌ பகுதிக்குச்‌ செல்லவும்‌ எரிகோவிலே சாலைகள்‌ 
இருந்தன. வடக்கிலிருந்து தமஸ்கு, தரு, சீதோன்‌. மேற்கிலி 
ருந்து செசரியா, யோப்பா, தெற்கிலிருந்து எகிப்து ஆகியவற்று 
டன்‌ எரிகோவுக்கு வியாபாரத்‌ தொடர்பு இருந்தது. எரிகோ 
வின்‌ வழியாகச்‌ செல்லும்‌ எல்லாப்‌ பொருட்களுக்கும்‌ வரி 
விதிக்கப்பட்டது. (இதை உங்கள்‌ கவனத்தில்‌ வையுங்கள்‌). 








ஒரு வேளை இயேசு எரிகோவை விரைவில்‌ கடந்துசென்று 
எருசலேம்‌ பயணத்தைத்‌ தொடரக்‌ திட்டமிட்டிருக்கலாம்‌. 
அப்படியிருப்பின்‌, ஏதோவொன்று நிகழ்ந்து அவரது பயணத்‌ 
திட்டத்தை அவர்‌ அதனிமித்தம்‌ மாற்றியிருக்கலாம்‌. 

“சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன்‌ ...” (வ. 2ஆ). “சகேயு” 
என்ற எபிரெயப்‌ பெயர்‌ “சுத்தமான” “நீதியுள்ள” என்று 
பொருள்படும்‌. இப்பெயர்‌ இதை வைத்த தாய்க்கு தன்‌ குழந்தை 
யிடம்‌ உள்ள நம்பிக்கையை தெளிவாக்கும்‌. இருப்பினும்‌ 
எரிகோவின்‌ மக்களால்‌ சகேயு சுத்தமுள்ளவனாக, நீதியுள்ள 
வனாக நோக்கப்படவில்லை. அதற்குக்‌ காரணம்‌ வேத வசனத்‌ 
தில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது: “ஆயக்காரருக்குத்‌ தலைவனும்‌” 











165 


(வ. 2௮9." இன்றிருப்பதைக்‌ காட்டிலும்‌ அன்றைய நாட்களில்‌ 
வரிவசூலிப்பவருக்கு அதிகமான புகழ்ச்சியொன்றும்‌ இல்லை. 
“எனது பிள்ளை வளர்ந்து ஒரு வரிவசூலிப்பவன்‌ ஆக 
வேண்டும்‌” என்று எந்தப்‌ பெற்றோரும்‌ சொன்னதாக நான்‌ 
அறியவில்லை. “நான்‌ வளர்ந்து பெரியவன்‌ ஆகும்போது வரி 
வசூலிப்பவன்‌ ஆவேன்‌” என்று எந்தக்‌ குழந்தையும்‌ சொல்லி 
யதாக நான்‌ அறியவில்லை. 

அநேக வருடங்களாக உள்நாட்டு வருவாய்த்‌ துறைப்‌ 
பிரிவில்‌ பணியாற்றிய ஒருவர்‌ எனது நண்பராவார்‌. சமயங்களில்‌ 
அவர்‌ தனது பணி விபரங்களை என்னுடன்‌ பகிர்ந்துகொள் 
வதுண்டு. உள்நாட்டு வருவாய்த்‌ துறையின்‌ கழ்‌ அவர்‌ சிலகாலம்‌ 
பணியாற்றினார்‌. அதன்பின்‌, ஜனங்கள்‌ தங்கள்‌ வருவாய்க்‌ 
கேற்ற வரி கட்டுகின்றார்களா என்று துப்பறியும்‌ அந்த வேலை 
யைத்‌ தாம்‌ வெறுப்பதாக என்னிடத்தில்‌ கூறினார்‌. எவ்வளவு 
முடியுமோ அவ்வளவு விரைவாக அத்துறையிலிருந்து பணி 
ஓய்வு பெற்றுக்கொண்டார்‌. 

கிறிஸ்துவின்‌ காலத்தைப்‌ பார்க்கிலும்‌, இந்நாட்களில்‌ வரி 
வசூலித்தல்‌ என்பது மதிப்புள்ள ஒரு வேலையாக இருக்கிறது. 
பலஸ்தீனத்தில்‌ ரோம அரசாங்கத்திற்காக யூதர்கள்‌ சிலர்‌ 
வரிவசூலிக்கும்‌ வேலை செய்துகொண்டிருந்தனர்‌. தங்கள்‌ 
தேசத்தை மேற்கொண்டு அடிமைப்படுத்தி வைத்திருக்கும்‌ 
நாட்டிற்காக, அவர்கள்‌ தங்கள்‌ சொந்த ஜனங்களிடத்திலேயே 
வரிவசூலித்துக்‌ கொண்டி ருந்தார்கள்‌! மேலும்‌ இந்த ஆயக்காரார்‌ 
கள்‌ பெரும்பாலும்‌ நேர்மையற்றவர்களாயிருந்தார்கள்‌. 
ஒருவன்‌ ஆயக்காரனாக வேண்டுமானால்‌ ரோம அரசிட 
மிருந்து சலுகை பெற வேண்டும்‌ (பெரும்பாலும்‌ இதற்கு பெரிய 
லஞ்சம்‌ தர வேண்டியிருக்கும்‌). பிறகு ரோமர்கள்‌ ஒவ்வொரு 
ஆண்டும்‌ அவன்‌ எவ்வளவு வசூலிக்கவேண்டும்‌ என்ற தங்கள்‌ 
எதிர்பார்ப்‌ பைக்‌ கூறுவார்கள்‌. சில சமயம்‌ அத்தொகையும்‌ 
முன்‌ பண மாய்ச்‌ செலுத்தப்பட வேண்டும்‌. ரோம அரசிற்குத்‌ 
தான்‌ செலுத்தியகைக்‌ காட்டிலும்‌ அதிகமாய்‌ ஜனங்களிடம்‌ 
வசூலிப்பதன்‌ மூலம்‌ ஆயக்காரன்‌ இலாபம்‌ சம்பாதிப்பான்‌. 
அநேக ஆயக்காரர்கள்‌ தங்களால்‌ எவ்வளவு வசூல்செய்ய 





முடியுமென்று எண்ணுகின்றனரோ, அவ்வளவு வசூல்‌ செய்து 
விடுவர்‌.!' பேராசை, நாணயமின்மை மற்றும்‌ ஊழல்‌ 


166 


ஆகியவற்றை விளைவிக்கும்‌ அமைப்பாக இது இருந்தது. 
இதன்‌ விளைவாக மற்ற யூதர்கள்‌ ஆயக்காரர்களை, இனி 
அவர்கள்‌ ஆபிரகாமின்‌ குமாரர்கள்‌ அல்லவென்றும்‌, காட்டிக்‌ 
கொடுப்பவர்கள்‌ மற்றும்‌ நிலையைத்‌ தலை க&ீழாக்கியவர்கள்‌ 
என்றும்‌ கருதினார்கள்‌. ஆயக்காரன்‌ ஓட்டுப்போட முடியாது. 
ஆயக்காரன்‌ நீதிமன்றத்தில்‌ சாட்சிகூற முடியாது. ஆயக்காரன்‌ 
ஜெப ஆலயத்தினுள்‌ செல்ல முடியாது. டல்மட்‌ நூலில்‌ 
இருடன்‌, கொள்ளைக்காரன்‌ மற்றும்‌ ஆயக்காரன்‌ ஆகிய 
மூவரிடம்‌ மட்டும்‌ யூதர்கள்‌ பொய்‌ பேசலாம்‌ என்று கூறப்‌ 
படுகிறது. வேத வசனத்திலும்கூட விரும்பத்தகாதவார்களுடன்‌ 
ஆயக்காரர்களை இணைத்துக்‌ கூறப்படுகிறது. “அநேக ஆயக்‌ 
காரரும்‌ பாவிகளும்‌ வந்து” (மத்‌. 9:10)"; “அஞ்ஞானியைப்‌ 





போலவும்‌ ஆயக்காரனைப்போலவும்‌” (மத்‌. 18:17), “ஆயக்‌ 
காரரும்‌, வேசிகளும்‌” (மத்‌. 21:31-92), “பறிகாரர்‌, அநியாயக்‌ 
காரர்‌, விபசாரக்காரர்‌, ... ஆயக்காரன்‌” (லூக்‌. 18:11). 

சகேயு ஆயக்காரன்‌ மட்டுமன்றி, ஆயக்காரருக்கு தலைவனு 
மாயிருந்தான்‌. இதை, “வரிவசூல்‌ ஆணையாளர்‌” என்று 
பார்க்ளே மொழிபெயர்க்கின்றார்‌. சகேயு அந்தப்‌ பகுதி முழு 
மையும்‌ வரிவசூல்‌ செய்யும்‌ சலுகைப்‌ பெற்றிருக்க வேண்டும்‌. 
பலஸ்தீனியப்‌ பகுதியில்‌ மூன்று வரிவசூல்‌ மையங்கள்‌ 
இருந்தன: செசரியா, கப்பர்நகூம்‌ மற்றும்‌ எரிகோ. எனவே முழு 
தேசத்திலும்‌ மூன்றில்‌ ஒரு பகுஇயில்‌ வரிவசூலிக்க சகேயு 
ஒப்பந்தம்‌ பெற்றிருந்தான்‌. அப்படியானால்‌, பலஸ்தனியத்தின்‌ 
அந்தப்‌ பகுதி முழுமையும்‌ தனக்காக வேலை செய்யும்‌ 
ஆயக்காரர்களை அவன்‌ வைத்திருந்தான்‌ - அந்த ஆயக்காரர்‌ 
களிடமிருந்து அவனுக்கு ஒரு குறிப்பட்ட சதவிகிதம்‌ கிடைத்து 
வந்தது. அப்பகுதியிலிருந்த யூதர்களைப்‌ பொறுத்தமட்டில்‌, 
சகேயு உள்ளூர்க்‌ கொள்ளைக்‌ கும்பலின்‌ தலைவனாகக்‌ கருதப்‌ 
பட்டான்‌; அவன்‌ ஒரு தாதாவாகவும்‌ கருதப்பட்டான்‌.'* 

இப்படிப்‌ பரந்த விரிந்த அளவில்‌ சகேயுவின்‌ தொழில்‌ 
இருந்ததால்‌, “ஐசுவரியவானுமாயிருந்த” (வ. 2ஆ)'£ என்ற வசன 
பகுதியை வாசிக்கையில்‌ நாம்‌ ஆச்சரியப்பட ஏதுவில்லை. 
எரிகோ பட்டணம்‌ வியாபாரச்‌ சாலையில்‌ முக்யெ இடத்தைப்‌ 
பெற்றதுபற்றி ஏற்கனவே நாம்‌ குறிப்பிட்டுள்ளோம்‌. அது 
ஆயக்காரருக்கு இலாபம்‌ தரும்‌ இடமாயிருந்தபடியினால்‌, 


167 


சகேயு அதன்‌ முழு ஆதாயுத்தையும்‌ பெற்றிருந்தான்‌. 

சகேயுவின்‌ செல்வங்கள்‌ அவனை சந்தோஷமான 
மனிதனாக்கியிருந்ததா? சகேயு நிறையப்‌ பணம்‌ வைத்திருந்‌ 
தாலும்‌, சந்தோஷமடையவில்லை என்று கூறுமளவிற்கு இந்த 
வேத வசனப்‌ பகுதியை நான்‌ ஆழமாய்ப்‌ படிக்கவில்லை 
என்றெண்ணுகிறேன்‌. எரிகோவில்‌ அவன்‌ மிக அதிகமாய்‌ 
வெறுக்கப்பட்ட மனிதனாயிருந்திருக்க வேண்டும்‌. இயேசு 
அவனுடைய வீட்டிற்குச்‌ சென்றபோது, “.. இவர்‌ பாவியான 
மனுஷனிடத்தில்‌ தங்கும்படி போனார்‌” (வ. 7). என்று அவர்கள்‌ 
முறுமுறுத்ததாக வேகம்‌ கூறுகின்றது. நகரிலேயே அதிகம்‌ 
வெறுக்கப்பட்டவராய்‌-மொத்தமாய்‌ ஒதுக்கப்பட்டவரா 
யிருக்க நீங்கள்‌ எப்படி விரும்புவீர்கள்‌? உங்கள்‌ மனைவி 
குழந்தைகளின்‌ நிலை எப்படியிருக்கும்‌ என்று கற்பனை செய்து 
பாருங்கள்‌! 

எல்லோராலும்‌ இப்படி வெறுக்கப்பட்ட நிலை எப்படி 
யிருக்கும்‌ என்று எனக்குத்‌ தெரியாது, ஆனால்‌ இப்படிப்‌ புறம்‌ 
பாக்கப்படுவது விளையாட்டுக்‌ காரியமல்ல என்று எனக்குத்‌ 
தெரியும்‌. சகேயுவின்‌ புகழ்ச்சிக்குறைவுபற்றி நினைக்கும்‌ போது, 
எனது சிறு வயதில்‌ நடந்த ஒரு சம்பவம்‌ நினைவுக்கு 
வருகின்றது. நாங்கள்‌ அநேகர்‌ ஒன்று கூடி, மட்டைப்‌ பந்தாட்‌ 
டம்‌ விளையாடினோம்‌. நான்‌ என்றுமே இந்த விளையாட்டை 





நன்றாய்‌ விளையாடியதில்லை (எனது பயிற்சியாளர்‌ என்னிடம்‌ 
கைகள்‌ - கண்கள்‌ இவற்றிற்கிடைய உள்ள ஒருங்கிணைவு 
மிகக்குறைவு என்று விளக்கினார்‌), ஆனால்‌ நான்‌ மற்ற பையன்‌ 
களோடு இருக்க விரும்பினேன்‌. “அணிக்குத்‌ தேர்வு செய்தல்‌” 
நிகழ்ச்சியோடு விளையாட்டு தொடங்கிற்று. ஒவ்வொரு 
பையனாகக்‌ கேர்ந்தெடுக்கப்பட்டனர்‌. கடைசியில்‌ நான்‌ 
ஒருவன்மட்டுமே விடப்பட்டேன்‌. இருப்பினும்‌, அடுத்துத்‌ 
தேர்ந்தெடுக்கவேண்டிய பெரிய பையன்‌ சற்று சங்கடப்பட்டு, 
பிறகு, “பரவாயில்லை, நான்‌ ரோப்பரை எடுத்துக்கொள்‌ 
கிறேன்‌” என்றான்‌. 

எரிகோவில்‌ இப்படிப்பட்ட தேர்ந்தெடுத்தல்‌ நடந்திருந்‌ 
தால்‌, சகேயுவை ஒருவரும்‌ கேர்ந்தெடுத்திருக்க மாட்டார்கள்‌. 
அவன்‌ எந்த ஒரு அணியிலும்‌ விளையாட அனுமதிக்கப்‌ 
பட்டிருக்கமாட்டான்‌. அவன்‌ வெறுத்து, புறக்கணிக்கப்‌ 


168 


பட்டவனாய்‌ இருந்தான்‌. அவன்‌ மிக பரிதாபமாயிருந்தி 
ருப்பான்‌. 

தெரிந்தோ, தெரியாமலோ சகேயு தனது வாழ்க்கையை 
முழுமையாக்க இயேசுமட்டுமே உதவ முடியும்‌ என்பதால்‌ 
அவரைக்‌ காண விரும்பினான்‌ என்று நான்‌ நம்புகிறேன்‌. ஒரு 
வேளை அவன்‌, ஆயக்காரர்‌, பாவிகள்‌ ஆகியோருக்கு இயேசு 
சிநேகிதராயிருந்தார்‌ என்று கேள்விப்பட்டிருக்கக்‌ கூடும்‌ (மக்‌. 
11:19). ஒருவேளை ஆயக்காரனாயிருந்த மத்தேயுவை தமது 
சீஷார்களில்‌ ஒருவராகும்படி இயேசு அழைத்ததைக்‌ கேள்விப்‌ 
பட்டிருக்கக்‌ கூடும்‌ லூக்‌. 5:27). ஒரு வேளை இந்த மத்தேயு, 
சகேயுவின்‌ நண்பராயிருக்கக்‌ கூடும்‌. சகேயு இயேசுவைத்‌ 
தேடியதன்‌ உண்மையான நோக்கத்தை நான்‌ அறியேன்‌, 
ஆனால்‌ அவன்‌ உதவியை விரும்பினான்‌ என்பது மட்டும்‌ உறுதி. 

செல்வத்தைப்பற்றிய சிறிய பாடம்‌ இதோ: பணமும்‌, 
பொருட்களும்‌ சந்தோஷத்தை வாங்கமுடியாது. நமது உடமை 
கள்‌ யாவும்‌ விரைவில்‌ கடந்துவிடும்‌,” நமது பொருட்கள்‌ நமக்கு 
அறுதல்‌ அளிப்பதில்லை. நாம்‌ மகிழ்ச்சியாயிருக்கவேண்டும்‌ 





என்றால்‌ மற்றவார்களுடன்‌ நமக்கு உறவுகள்‌ தேவை. விசேஷ 
மாக தேவனுடன்‌ நமக்கு சரியான உறவு இருக்க வேண்டும்‌. 


கர்த்தரைத்‌ தேடுதல்‌ பற்றிய சிறிய 
பாடம்‌ லூக்கா 19:3-4) 

“இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரைப்‌ பார்க்க 
வகைதேடினான்‌ (வ. 3௮). வகைகேடுதல்‌ என்ற இந்த வார்த்தை 
புதிய ஏற்பாட்டில்‌ எங்கெல்லாம்‌ வருகின்றதோ அங்கெல்லாம்‌ 
இது ஊக்கமான முயற்சியைக்‌ குறிக்கிறது,” எங்குமே இது 
அரைகுறையான முயற்சியைக்‌ குறிப்பதில்லை. எரிகோவின்‌ 
வழியாக இயேசு செல்வகைக்‌ கேள்விப்பட்ட சகேயு அவரைக்‌ 
காண முடிவு செய்தான்‌. 

இருப்பினும்‌, அவன்‌ முயற்சி செய்தபோது, “ஜனக்கூட்டத்‌ 
தில்‌ அவரைக்‌ காணக்கூடாமல்‌” போயிற்று (வ. 3ஆ). எருச 
லேமுக்குப்‌ புனித யாத்திரை சென்ற அநேக ஜனங்கள்‌ இயேசுவு 
டனிருந்தனர்‌; அவரோடு அவர்கள்‌ பயணம்‌ சென்றனர்‌. 
அதோடு அவர்‌ வரும்‌ செய்தி பரவியதால்‌, எரிகோவின்‌ 





169 


நகரத்தின்‌ தெருக்களில்‌ ஜனங்கள்‌ வரிசையாகக்‌ திரண்டு 
நின்றிருந்தனர்‌ - எனவே சந்தேகமின்றி ஜனத்திரள்‌ அதிகமாய்‌ 
இருந்திருக்கவேண்டும்‌. 

இவ்வசனத்தின்‌ இடைப்பகுதியில்‌ சகேயுவின்‌ பிரச்சனை 
கூறப்பட்டுள்ளது: “அவன்‌ குள்ளனானபடியால்‌. ... அவரைக்‌ 
காணக்கூடாமல்‌” (வ. 3ஆ) இதைத்‌ தெளிவாய்‌ நாம்‌ கூறலாம்‌; 
அவன்‌ குள்ளமானவனாய்‌ இருந்தான்‌. கூட்டத்தை விலக்கிக்‌ 
கொண்டு அவன்‌ முண்டியடித்துப்‌ பார்க்க முயலுவதை 
என்னால்‌ கற்பனை செய்ய முடிகிறது. அவன்‌ யாரென்று 
ஜனங்கள்‌ திரும்பிப்‌ பார்த்தபோது, வெறுப்புக்குரிய அந்த 
ஆயக்காரனைப்‌ பின்னால்‌ தள்ள ஜனங்களுக்கு வாய்ப்பு 
கிடைத்தது. அவனைத்தள்ளி, அவன்‌ முழங்கைகளை இடித்து, 
அவன்‌ கால்களை அவர்கள்‌ மிதித்தனர்‌.” அவன்‌ பின்னால்‌ 
நின்றுகொண்டு, குதித்து, கூட்டத்தினூடே பார்க்க வீண்‌ 
முயற்சி செய்தகைக்‌ கற்பனை பண்ணிப்பாருங்கள்‌! இயேசு 
கடந்து சென்றார்‌, ஆனால்‌ சகேயு குள்ளமாயிருந்தபடியால்‌ 
கணநேரம்‌ கூட அவரைக்‌ காணமுடியவில்லை. 





“குள்ளமான உருவம்‌” கொண்ட நண்பர்கள்‌ பற்றி நான்‌ சில 
வார்த்தைகளை இவ்விடத்தில்‌ கூற விரும்புகிறேன்‌. எரிகோவி 
லிருந்த சிலர்‌ சகேயு குள்ளமாய்‌ இருந்ததுபற்றி வெறுப்புள்ள 
நகைச்சுவைக்‌ துணுக்குகள்‌ மற்றும்‌ மோசமான பாடல்கள்‌ 
குயார்‌ செய்திருப்பார்கள்‌ என்று எண்ணுகின்றேன்‌. நாம்‌ 
“சின்னஞ்‌ சிறு மனிதன்‌” என்று இவனைப்‌ பற்றி பாடினாலும்‌ 
அவமரியாதை செய்வதில்லை. ஆனால்‌ சகேயு குள்ளமானவனா 
யிருந்ததுபற்றி எரிகோ நகரத்துக்‌ குழந்தைகள்‌ வெறுப்பு 
நிறைந்த பாடலை பாடியிருப்பார்கள்‌ என்று நான்‌ யூகிக்‌ 
கிறேன்‌.” ஒருவருடைய உயரத்தை வைத்து அவரைக்‌ கேலி 
செய்தால்‌ நான்‌ மோசமாக ஆகிவிடுவதுண்டு;”' நான்‌ அறிந்த 
அநேக “குள்ளமான உருவமுள்ளவர்கள்‌” மிகவும்‌ விசேஷித்த 
வர்களாயிருக்கன்றனர்‌. அவர்களில்‌ அநேகர்‌ உற்சாகம்‌ மிக்க 
வார்களாயும்‌, முதல்தரமான தகுதியுள்ளவர்களாயும்‌ இருக்‌ 
கின்றனர்‌. வரலாற்றில்‌, நாம்‌ நெப்போலியனை நினைத்துப்‌ 
பார்க்கின்றோம்‌. நான்‌ சிறுபையனாக இருந்தபோது, ஆடி மர்பி 
என்ற குள்ளமான மனிதர்‌ நமது யுத்தத்தின்‌ கதாநாயகர்களில்‌ 





ஒருவராயிருந்தார்‌; பின்னாளில்‌ அவர்‌ ஒரு திரைப்பட நடிகர்‌ 


170 


ஆனார்‌. கடந்தகாலம்‌ மற்றும்‌ நிகழ்காலத்தில்‌ வேறு அநேக 
திரைப்பட நடிகர்களும்‌ கூட “குள்ளமானவர்களாய்‌”* 
இருந்திருக்கின்றனர்‌.”” ஆர்க்கி காரிசன்‌ என்ற விவசாயித்‌ 
தொழில்‌ நுட்ப ஆசிரியர்‌ என்‌ மனதில்‌ அடுத்து நினைவுக்கு 
வருகிற குள்ளமான மனிதர்‌ ஆவார்‌.” அவர்‌ பயிற்சிபெற்ற 
நாட்களில்‌ அவருடன்‌ வகுப்பில்‌ இருந்த பெரிய பையன்‌ 
களுடன்‌ அவருக்கு எவ்வித பிரச்சனையும்‌ ஏற்பட்டதில்லை. 
அவர்‌ அவர்களின்‌ கண்களைப்‌ பார்த்து, “நான்‌ குள்ளமாக 
இருக்கலாம்‌, ஆனால்‌ மிகுந்த உற்சாகமுள்ளவனாய்‌ இருக்கி 
றேன்‌” என்று சொல்லுவதுண்டு ்‌ 

சகேயுவும்‌ இப்படி “உற்சாகமுள்ளவராய்‌” இருந்ததைக்‌ கற்‌ 
பனை செய்து பாருங்கள்‌; எந்த ஒரு செயலையும்‌ சுலபத்தில்‌ 
விட்டுவிடக்‌ கூடியவராய்‌ அவர்‌ காணப்படவில்லை. அவார்‌ 
இயேசுவைக்‌ காணத்‌ தீர்மானித்தார்‌. ... ஆனால்‌ எப்படிக்‌ 
காண்பது? ஒரு வேளை அவர்‌ தெருவில்‌ வரிசையாய்‌ நின்ற 
அத்திமரங்களையும்‌, அம்மரங்களின்‌ கிளைகளில்‌ அமர்ந்திருந்த 
சிறு பையன்களையும்‌ பார்த்திருக்கலாம்‌, முக்கியமான ஊர்‌ 
வலம்‌ செல்லும்‌ அந்த வேளையில்‌, அவர்‌ முகத்தில்‌ புன்முறுவல்‌ 
தவழ்ந்தது! 

“அவர்‌ போகும்‌ வழியில்‌ முன்னாக ஓடி.” (வ. 4௮). வளர்ந்த 
மனிதர்கள்‌, விசேஷமாக முக்கியமான மனிதர்கள்‌ அந்நாட்‌ 
களில்‌ ஓடுவது கிடையாது. அவர்கள்‌ மெதுவாக, பெருமிதத்து 
டன்‌ நடப்பார்கள்‌. ஆனால்‌ சகேயுவைப்‌ பொறுத்தமட்டில்‌ 
இயேசுவைக்‌ காண்பது என்பது, தனது கெளரவத்தைக்‌ காட்‌ 
டிலும்‌ முக்கியமானதாயிருந்தது. தமது அங்கியைச்‌ சுருட்டிக்‌ 
கொண்டு, தமது சிறிய கால்களை முன்‌ எடுத்து வைத்து, 
மெதுவாய்‌ நடந்த கூட்டத்திற்கு முன்பாகச்‌ செல்லும்வரை 
யிலும்‌ அவர்‌ ஓடினார்‌. 

“அவரைப்‌ பார்க்கும்படி ஒரு காட்டத்திமரத்தில்‌ ஏறினான்‌” 
(வ. 4ஆ). அடிமரத்திலிருந்து செங்குத்தாக வளர்ந்திருந்த ஒரு 
கிளையில்‌ தனது கால்களை ஒன்றன்பின்‌ ஒன்றாக மாற்றி 
வைத்து மிகவும்‌ கஷ்டப்பட்டு மரத்தில்‌ ஏறினார்‌. இந்த 
ஆயக்காரர்‌ உற்சாகத்தில்‌ சிறுபிள்ளைபோல்‌ ஆகி ஓடவும்‌ மரத்‌ 
தில்‌ ஏறவும்‌ தொடங்கினார்‌!” (இந்நாட்களில்‌ நான்‌ அதிகமாக 
ஓடுவது கிடையாது; மரத்தில்‌ ஏறுவதோ கிடையாது). சகேயு 


171 


எப்படியும்‌ இயேசுவைப்‌ பார்ப்பது என்று தீர்மானித்தார்‌, தமது 
வழியில்‌ எந்த தடையும்‌ ஏற்பட அவர்‌ அனுமதிக்காமல்‌- 
கூட்டமோ, உயரமோ அல்லது கெளரவமோ எதுவும்‌ அவரைக்‌ 
குடை செய்ய அனுமதிக்காமல்‌ அவர்‌ முயற்சி செய்தார்‌. 
கர்த்தரைத்‌ தேடுதல்‌ பற்றிய நமது சிறிய பாடத்திற்கு 
மோசே இவ்விதமாய்‌ அறிவுரை கூட்டுகின்றார்‌: “... உன்‌ 
தேவனாகிய கர்த்தரைத்‌ தேடுவாய்‌; உன்‌ முழு இருதயத்‌ 
தோடும்‌. உன்‌ முழு ஆத்துமாவோடும்‌ அவரை தேடும்‌ போது, 
அவரைக்‌ கண்டடைவாய்‌” (உபா. 4:29). சில வருடங்களுக்கு 
முன்பு ஒரு ஆசிரியரும்‌ அவரது மாணவர்‌ ஒருவரும்‌ இணைந்து 
ஒரு தெருவழியே நடந்து சென்றனர்‌. அம்மாணவர்‌, தனது 
ஆசிரியரிடம்‌ கர்த்தரை எவ்விதம்‌ காண முடியும்‌ என்று 
கேட்டார்‌. அந்த ஆசிரியர்‌ அவ்விளைஞனை பிடித்திழுத்து, 
அருகிலிருந்த தண்ணீர்த்‌ தொட்டியொன்றில்‌ தள்ளி, 
அம்மாணவனின்‌ தலையை நீருக்கடியில்‌ சற்றுநேரம்‌ அழுத்திப்‌ 
பிடித்தார்‌. அவர்‌ பின்பு அம்மாணவரை விடுவித்த போது, 











அவ்விளைஞன்‌ தலையில்‌ நீர்‌ சொட்ட, எழுந்து நின்று 
காற்றுக்காக பெருமூச்சு விட்டான்‌. அப்போது அந்த ஆசிரியர்‌, 





“இப்போது நீ காற்றுக்காக எவ்வளவாய்‌ பிரயாசப்பட்டு 
விரும்பினாயோ அவ்வளவாய்‌ பிரயாசப்பட்டு விரும்பினால்‌ 
கர்த்தரைக்‌ காணலாம்‌” என்றார்‌! சகேயு கர்த்தரைக்‌ காண 
செய்யவேண்டிய எதையும்‌ செய்யத்‌ தயாராயிருந்தார்‌! 
சத்தியத்தை அறிய இவ்வளவாய்‌ நாம்‌ தீர்மானம்‌ செய்ய 
வேண்டும்‌ (யோவான்‌ 8:32)! 


இரக்கத்தைப்பற்றிய சிறிய பாடம்‌ 
(லூக்கா 19:5-7) 

“இயேசு அந்த இடத்தில்‌ வந்த போது, அண்ணாந்து 
பார்த்து” (வ. 2௮). K]V மொழிபெயர்ப்பில்‌, “அவர்‌ மேல்‌ 
நோக்கி, அவனைப்‌ பார்த்தார்‌” என்றுள்ளது. மரத்தின்‌ அகன்ற 
இலைகளுக்கிடையில்‌ இருக்கும்‌ தன்னை ஒருவரும்‌ பார்க்க 
மாட்டார்கள்‌ என்று சகேயு நினைத்திருக்கலாம்‌, ஆனால்‌ 
இயேசு அவரைப்‌ பார்த்தார்‌. இந்தச்‌ சம்பவம்‌ முடியும்‌ 
வசனத்தை (வ. 10) இவ்விடத்தில்‌ சற்று நினைத்துப்‌ பாருங்கள்‌! 


172 


சகேயு மாத்திரம்‌ தேடிக்‌ கொண்டிருக்கவில்லை; இயேசுவும்‌ 
தேடிக்கொண்டிருந்தார்‌! இயேசு இழந்து போனதைத்‌ 
தேடினார்‌. 

“.. அவனைக்‌ கண்டு: சகேயுவே நீ சீக்கிரமாய்‌ இறங்கி வா” 
(வ. 5ஆ). தனது பெயரைச்‌ சொல்லி இயேசு அழைத்த போது 
சகேயு எவ்வளவாய்த்‌ திகைப்படைந்திருக்க வேண்டும்‌!” 
இயேசுவுக்கு அவரைப்பற்றிய அனைத்தும்‌ தெரியும்‌; அவர்‌ 
பெயர்‌, அவர்‌ தேவைகள்‌, அவர்‌ மனதின்‌ ஏக்கம்‌ ... அவரது 
பலன்கள்கூட அவருக்குத்‌ தெரியும்‌. 

“.. சகேயுவே, நீ சீக்கிரமாய்‌ இறங்கி வா, இன்றைக்கு நான்‌ 
உன்‌ வீட்டிலே தங்கவேண்டும்‌ என்றார்‌” (வ. 5இ). இது ஒரு 
திகைப்புக்குரிய விஷயமல்லவா? இயேசு தாமாகவே 
சகேயுவின்‌ வீட்டில்‌ இராவுணவு உண்ணப்போவதாகக்‌ 
கூறினார்‌! நான்‌ உங்களை இதற்குமுன்‌ சந்தித்ததே இல்லை, 
அப்படி இருக்க திடீரென்று நான்‌ உங்கள்‌ முன்வந்து, “உங்கள்‌ 
வீட்டுக்கு நான்‌ வருகிறேன்‌, இன்று இரவு என்ன உணவு தயார்‌ 
செய்துள்ளீர்கள்‌? என்று கேட்டால்‌ உங்களுக்கு எப்படி 
யிருக்கும்‌? எப்படியிருப்பினும்‌ சகேயுவின்‌ வீட்டுக்குச்‌ செல்ல 
வேண்டுமானால்‌, இயேசு தம்மையே அழைத்துக்‌ கொள்ள 
வேண்டியதாயிற்று - ஏனென்றால்‌ சகேயு ஒருபோதும்‌ அவரை 
தம்‌ வீட்டிக்கு அழைக்கவில்லை. ரபீக்கள்‌, பரிசேயர்‌, சதுசேயா்‌ 
அல்லது வேதபாரகர்‌ எவரும்‌ ஆயக்காரருடைய வீடுகளுக்குச்‌ 
செல்வதில்லை. (சகேயு அன்றிரவு ஒரு பெரிய விருந்து செய்து 
நூற்றுக்கணக்கானவர்களை விருந்துக்கு அழைத்திருப்பதை 
என்னால்‌ கற்பனை செய்து பார்க்க முடிகிறது). சகேயு இயேசு 
வை அழைக்கவில்லை - எனவே இயேசு தம்மையே அழைத்துக்‌ 
கொண்டார்‌. 

“வேண்டும்‌” என்ற வார்த்தையைக்‌ கவனியுங்கள்‌: 
“இன்றைக்கு நான்‌ உன்‌ வீட்டிலே தங்கவேண்டும்‌.” இயேசு, 
“இழந்துபோனதைக்‌ தேடவும்‌, இரட்சிக்கவும்‌” வந்தார்‌, இங்கே 
இழந்துபோன ஒன்றைக்‌ கண்டார்‌. அந்தச்‌ சிறு மனிதனை 
நோக்கிப்‌ பார்த்த வேளையில்‌ அந்த இடத்தில்‌ அம்மனிதன்‌ 
அச்சமயம்‌ இருந்தது எதற்காக என்பதை உணர்ந்தார்‌. அவர்‌ 
சகேயுவிடம்‌, “உன்‌ வீட்டிற்கு இரட்சிப்பு உண்டாகவேண்டு 





மானால்‌ நான்‌ உன்‌ வீட்டில்‌ தங்க வேண்டும்‌” என்று கூறினார்‌! 


173 


எப்படியிருப்பினும்‌, இயேசுவின்‌ அழைப்பை சகேயு 
மறுத்திருக்கலாம்‌ என்பதை மனதில்‌ வையுங்கள்‌. இயேசு 
யாரிடமும்‌ தன்னை ஏற்றுக்‌ கொள்ளும்படி வற்புறுத்துவ 
தில்லை. லவோதிக்கேயாவில்‌ உள்ள கிறிஸ்தவர்களுக்கு வெளி. 
3:20ல்‌ இயேசு, “இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன்‌; 
ஒருவன்‌ என்‌ சத்தத்தைக்‌ கேட்டு, கதவைத்‌ திறந்தால்‌, 
அவனிடத்தில்‌ நான்‌ பிரவேசித்து, அவனோடே போஜனம்‌ 





பண்ணுவேன்‌, அவனும்‌ என்னோடே போஜனம்‌ பண்ணு 
வான்‌” என்று கூறும்போது இச்சம்பவம்‌ இன்னும்‌ நன்றாய்‌ 
விளக்கப்படுகிறது. இயேசு, சகேயுவின்‌ வீட்டிற்குள்‌ வந்து 
அவருடன்‌ உணவருந்தக்‌ கேட்டார்‌; ஆனால்‌ “கதவைக்‌ திறந்து” 
இயேசுவை உள்ளே பிரவேசிக்க அனுமதிப்பது சகேயுவைப்‌ 
பொறுத்ததாகும்‌ (இயேசு நமது இருதயங்களில்‌ அருகே நின்று 
தட்டுகிறார்‌; ஆனால்‌ நமக்குள்‌ அவரை அனுமதிப்பதோ அனு 
மதிக்காமல்‌ இருப்பதோ நம்மைப்‌ பொறுத்ததாகும்‌). 
சகேயுவின்‌ பதில்‌ எப்படியிருந்தது? “அவன்‌ சீக்கிரமாய்‌ 
இறங்கி? (வ. 6௮). அவர்‌ அவசரமாய்‌ இறங்குவதைப்‌ 
பாருங்கள்‌; இன்னும்கூட, தான்‌ கெளரவமாய்‌ தோற்றமளிக்க 
வேண்டுமே என்று அவர்‌ கவலைப்படவில்லை. “சந்தோஷத்‌ 
தோடே அவரை அழைத்துக்கொண்டுபோனான்‌” (வ. ஆ. 
ஒருவேளை சகேயு நீண்டநாட்களாக சந்தோஷமின்றி இருந்தி 
ருக்கலாம்‌, ஆனால்‌ அச்சமயத்தில்‌ அவன்‌ முகத்தில்‌ பெரிய 
சந்தோஷம்‌ உண்டாயிருக்கும்‌,” இயேசு அவருடைய வாழ்வில்‌ 
வந்ததால்‌ பெரிய சந்தோஷம்‌ அவர்‌ வாழ்வில்‌ உண்டானது. 
வால்ட்‌ டிஸ்னியின்‌ வேலைப்பாடுகளை அறிந்த குழந்தைக 
ளுக்கு “உலகிலேயே மிகப்பணக்கார வாத்தான” ஸ்க்ரூஜ்‌ மெக்‌ 
டக்கை நன்கு தெரியக்கூடும்‌. ஸ்க்ரூஜ்‌ மெக்டக்கிற்கும்‌ ஒரு 
நீச்சல்குளம்‌ நிறையப்‌ பணம்‌ இருப்பதால்‌ மிகுந்த சந்தோஷம்‌ 
உண்டாயிருக்கிறது. அந்த நீச்சல்குளத்தில்‌ குதித்து பணத்தி 
னூடே நீச்சல்‌ அடிப்பது ஸ்க்ரூஜ-க்கு அதிக இன்பமாயுள்ளது, 
ஸ்க்ரூஜ்‌ மெக்டக்‌ ஒரு கார்ட்டூன்‌ சித்திரமாயிருந்தபோதிலும்‌ 
சந்தோஷமடையும்‌ வழி இதுதான்‌ என்று எண்ணும்‌ ஆயிரக்‌ 
கணக்கான நபர்களைக்‌ குறிப்பதற்கு பயன்படுகின்றது, பெரிய 





செல்வங்களால்‌ சந்தோஷம்‌ கிடைப்பதில்லை என்று சகேயு 
கண்டுகொண்டார்‌. மாறாக, இயேசு அவர்‌ மேல்‌ அக்கறையும்‌, 


174 


இரக்கமும்‌ காட்டும்போது சந்தோஷம்‌ கிடைத்ததை அவர்‌ 
புரிந்துகொண்டார்‌. 

இயேசுவும்‌, சகேயுவும்‌ நடந்து செல்லுகையில்‌,” வசனம்‌ 7, 
கூட்டத்தின்‌ பதில்செயலைக்‌ கூறுகிறது: “அதைக்கண்ட 
யாவரும்‌: இவர்‌ பாவியான மனுஷனிடத்தில்‌ தங்கும்படி 
போனார்‌ என்று முறுமுறுத்தார்கள்‌.” “யாவரும்‌” என்ற 
வார்த்தை-எரிகோ வழியாகப்‌ பயணம்‌ செய்தவர்கள்‌, 
எரிகோவில்‌ வாழ்ந்தவார்கள்‌ ஒவ்வொருவரும்‌ முறுமுறுத்தனர்‌ 
என்பதையே குறிக்கின்றது. பல சமயங்களில்‌ இயேசு தாம்‌ 
இழந்துபோனகைக்‌ தேடவும்‌, இரங்கி உதவவும்‌ வந்ததாகக்‌ 
கூறியுள்ளார்‌ (லூக்‌. 15). இதற்கு முன்பு ஒருமுறை ஆயக்காரர்‌, 
பாவிகள்‌ ஆகியோருடன்‌ விருந்துண்டதுபற்றி விமர்சிக்கப்‌ 
படுகையில்‌ அவர்‌, “பிணியாளிகளுக்கு வைத்தியன்‌ வேண்டி 
யதேயல்லாமல்‌, சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை” 
(மத்தேயு 9:12) என்றார்‌. ஆனாலும்‌ அதைக்‌ கேட்டவர்களுக்கு 
அது ஒரு கடினமான பாடமாகவே இருந்தது.” 

நீங்களும்‌, நானும்‌ இரக்கத்தைப்பற்றிய இந்தச்‌ சிறு 
பாடத்தைக்‌ கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது: இயேசு 
ஒவ்வொருவரையும்‌ நேசிக்கிறார்‌. ஒருவருடைய வாழ்வில்‌ எது 
நடந்திருப்பினும்‌, ஒரு தனி நபரின்‌ பாவம்‌ எவ்வளவு ஆழமாய்‌ 
இருப்பினும்‌, அல்லது ஒருவர்‌ எவ்வளவு தான்‌ கெட்டபெயர்‌ 
எடுத்திருப்பினும்‌, இயேசு ஒவ்வொருவரையும்‌ நேசிக்கிறார்‌ - 
நாமும்‌ அது போல்‌ செய்ய வேண்டும்‌. 


மனந்திரும்புதல்பற்றிய சிறிய 
பாடம்‌ (லூக்கா 19:8) 

சகேயுவின்‌ வீட்டில்‌ இயேசு தங்கெயதைப்பற்றிய 
விபரங்களை லூக்கா எழுதவில்லை. இயேசு அங்கு எவ்வளவு 
நேரம்‌ தங்கினார்‌? அவர்களுடன்‌ என்ன பேசினார்‌? அந்தச்சிறு 
மனிதனின்‌ இதயத்தை அவர்‌ எவ்விதம்‌ தொட்டார்‌? என்றெல்‌ 
லாம்‌ நீங்கள்‌ அறிய விரும்பவில்லையா? விளைவுகளை லூக்கா 
வசனம்‌ 8 லேயே கொடுத்துவிட்டார்‌: “சகேயு நின்று” (வ. 8௮). 
சகேயு என்ன செய்துகொண்டிருந்த போதிலும்‌, உடனே 
இடீரென்று ஒரு அறிவிப்புச்‌ செய்யும்படி கூறப்பட்டுள்ளது.” 


175 


உணவருந்துகையில்‌ அவர்கள்‌ ஓய்வாக இருக்கக்கூடுமாகை 
யால்‌, சகேயுவின்‌ இந்த அறிவிப்பு உணவருந்துகையிலோ 
அல்லது அதற்குப்‌ பின்போதான்‌ கூறப்பட்டிருக்க வேண்டும்‌. 
சகேயு எழுந்து நின்று, தான்‌ கூறப்‌ போவதின்‌ முக்கியத்துவத்தை 
அனைவரும்‌ நன்கறியும்படியாக அவர்கள்‌ அனைவரின்‌ 
கவனத்தையும்‌ ஈர்த்து இவைகளைக்‌ கூறினார்‌. 

சகேயு இயேசுவிடம்‌: “ஆண்டவரே, என்‌ ஆஸ்திகளில்‌ 
பாதியை ஏழைகளுக்குக்‌ கொடுக்கிறேன்‌ ...” (வ. 8ஆ என்றார்‌. 
மூலபாஷையில்‌ இச்சொல்‌ நிகழ்கால வினையிலேயே உள்ளது.” 
அந்நாட்களில்‌ ஏழைகளை ஒருவர்‌ தேடவேண்டிய அவசிய 
மின்றி, யூதர்கள்‌ இரவும்‌, பகலும்‌ ஏழைகளால்‌ சூழப்பட்டிருந்த 
னர்‌. ஒருவேளை அந்தக்‌ கணத்தில்‌, சகேயு கைநிறைய நாணயங்‌ 
களை எடுத்து, ககவண்டையில்‌ போய்‌, அங்கிருந்த பிச்சைக்‌ 
காரன்‌ ஆச்சரியப்படும்‌ வகையில்‌ அவனது கையில்‌ அக்காசுக 
ளைத்‌ திணிக்திருக்கலாம்‌!” 

சகேயுவின்‌ வீட்டிற்கு வெளியே முறுமுறுத்தல்‌ இருந்தது. 
வீட்டின்‌ உள்ளேயோ மனந்திரும்புதல்‌ நடைபெற்றுக்‌ கொண்‌ 
டிருந்தது. 

சகேயு தனது அறிவிப்பைத்‌ தொடர்ந்துகொண்டிருந்தார்‌: 
“£... நான்‌ ஒருவனிடத்தில்‌ எதையாகிலும்‌ அநியாயமாய்‌ 
வாங்கினதுண்டானால்‌” (வ. 8இ). மூலபாஷையில்‌ இது முதல்‌ 
தரமான நிபந்தனை வாக்கியமாக, சொல்வது முற்றிலும்‌ 
உண்மை என்று விளக்கத்தக்க வகையில்‌ அமைந்துள்ளது. அந்த 
அநியாயம்‌ என்பது தெரிந்தே செய்யப்பட்டதா அல்லது கவனக்‌ 
குறைவால்‌ உண்டானதா என்று நமக்குத்‌ தெரியாது 
(சகேயுவுக்காக அநேகர்‌ வேலை செய்ததை நினையுங்கள்‌). 





“... நாலத்தனையாகக்‌ திரும்பச்‌ செலுத்துகிறேன்‌” (வ. 8ஈ). 
இருடன்‌ ஒருவன்‌ மனந்திரும்பினால்‌, அவன்‌ திருடியதோடு 
கூட அதில்‌ ஐந்தில்‌ ஒரு பங்கு கூட்டி அவன்‌ திருப்பித்‌ தர 
வேண்டும்‌ என்று நியாயப்பிரமாணம்‌ கூறியது.” ஒருவன்‌ 100 
ரூபாய்‌ திருடியிருந்தால்‌, 120 ரூபாய்‌ திருப்பித்‌ தரவேண்டும்‌. 
சில மிதமிஞ்சிய விஷயங்களில்‌ இரண்டத்தனை அல்லது 
நாலத்தனையாக திருப்பித்‌ தர வேண்டும்‌ என்பது அவசியமாய்‌ 
இருந்தது,” ஆனால்‌ சகேயுவின்‌ சூழ்நிலைக்கு இது எதுவும்‌ 
பொருத்தமானகல்ல. சகேயு நாலத்தனையாய்‌ திருப்பித்‌ தர 


176 


வேண்டுமென்று கூறப்படவில்லை, ஆனால்‌ அவர்‌ குறைந்த 
பட்சம்‌ திருப்பித்‌ தருவதில்‌ உற்சாகப்படவில்லை. மாறாக 
அவர்‌, “நான்‌ ஒரு மனிதனிடமிருந்து 100 ரூபாய்‌ எடுத்திருந்‌ 
தால்‌, நானூறு ரூபாயாக திருப்பித்‌ தந்து விடுகிறேன்‌” என்று 
கூறினார்‌. 

வேதத்தின்படியான மனந்திரும்புகலின்‌ முக்கிய அம்சத்‌ 
இற்கு சகேயுவின்‌ இந்த நடக்கை ஒரு அழகான விளக்கமா 
யுள்ளது. “மனந்திரும்புதல்‌” என்ற வார்த்தை “இருதயம்‌ அல்லது 
நடக்கையில்‌ மாறுதல்‌” என்ற பொருள்தரும்‌ கிரேக்க கூட்டு 
வார்த்தையில்‌ இருந்து மொழிபெயர்க்கப்‌ பட்டதாகும்‌. மனிதர்‌ 
களுக்கு இதைப்‌ பயன்படுத்துகையில்‌ வழக்கமாக, பாவத்தைக்‌ 





குறித்த அவர்களின்‌ நடக்கையைக்‌ குறிக்கவே இது பயன்‌ 
படுகிறது. ஒருவர்‌ தனது வாழ்க்கையில்‌ உள்ள பாவத்தின்‌ 
பயங்கர நிலையை உணர்ந்து, வாழ்விலிருந்து அப்பாவத்தை, 
தேவனின்‌ உதவியோடு வேரறுக்க முடிவு செய்தல்பற்றியே இது 
குறிக்கிறது. மனந்திரும்புதலின்‌ முக்கியக்‌ கூறு எதுவெனில்‌, 
கடந்தகாலத்தில்‌ செய்த எல்லாவற்றிற்கும்‌ ஒரு நிவாரணம்‌ 
கண்டு அதைச்‌ செய்வதேயாகும்‌. இது மனிதாபிமான முறையில்‌ 
நடைபெற வேண்டும்‌, ஏனென்றால்‌ சில சமயங்களில்‌ நடந்த 
விஷயங்களுக்கு முழுமையான நிவாரணம்‌ காணவே முடியாது. 
எடுத்துக்‌ காட்டாக, சிலுவையில்‌ இயேசுவை அறைந்த ஜனங்‌ 
கள்‌ மனந்திரும்பும்படி பேதுரு அவர்களிடம்‌ கூறினார்‌ (அப்‌. 
2:23, 38). ஆனால்‌ அவர்கள்‌ செய்த அந்த பயங்கர காரியத்திற்கு 





எவ்வகையிலும்‌ நிவாரணம்‌ தேட முடியாது. அநேக விஷயங்‌ 
களில்‌ இழப்பீடு செய்வது முடியக்கூடிய ஒரு செயலாகவே 
உள்ளது. இப்படியாகவே யோவான்‌ ஸ்நானன்‌ தனது செய்தி 
யைக்‌ கேட்டவர்களிடம்‌, “மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனி 
களைக்‌ கொடுங்கள்‌” (லூக்‌. 3:8) என்றார்‌. திராட்சத்‌ தோட்‌ 
டத்தில்‌ சென்று வேலை செய்யும்படி கேட்டுக்கொண்ட தகப்ப 
னுக்கு முதலில்‌ மறுப்புத்‌ தெரிவித்த மகன்‌, “பின்பு மனஸ்‌ 
தாபப்பட்டுப்‌ போனான்‌” (மாற்கு 21:29) என்று நாம்‌ படிக்கின்‌ 
றோம்‌. துரதிர்ஷ்டவசமாக, மனந்திரும்புதலின்‌ விஷயத்தில்‌ 
பெரும்பாலும்‌ இழப்பீடு செய்தல்‌ என்ற செயல்‌ கவனிக்கப்‌ 
படாமல்‌ விட்டுவிடப்படுகிறது. 


கர்த்தரிடத்தில்‌ திரும்புதலில்‌ கடினமான பகுதி ஞானஸ்‌ 


177 


நானமல்ல, மாறாக மனந்திரும்புதலேயாகும்‌. மனந்திரும்புதல்‌ 
என்பது இருதயத்தைப்‌ பிளப்பதை உள்ளடக்கியுள்ளது. மனந்‌ 
இரும்புதல்‌ என்பது, ஒருவார்‌ தனது வாழ்வில்‌ உண்மையான 
மாற்றங்களைக்‌ கொண்டுவரச்‌ செயல்படுவதைக்‌ குறிக்கிறது. 





கர்த்தரிடம்‌ திரும்பும்போது, உங்கள்‌ வாழ்க்கையில்‌ மாறுதல்‌ 
இல்லையென்றால்‌, நீங்கள்‌ உண்மையாகவே கர்த்தரிடம்‌ 
திரும்பியிருக்கறீர்களா இல்லையா என்பதை நீங்கள்‌ கவனித்‌ 
துப்‌ பார்க்கவேண்டியது அவசியமாகும்‌.” 

சகேயுவின்‌ மனமாற்றம்‌ அவரது வாழ்க்கையில்‌ ஒரு வித்தி 
யாசத்தை உண்டாக்கியது. மனந்திரும்புதலைப்பற்றி நாம்‌ 
கற்கும்‌ சிறிய பாடம்‌ இதுவேயாகும்‌. 


இரட்சிப்பைப்பற்றிய சிறிய பாடம்‌ 
(லூக்கா 19:9-10) 

சகேயுவின்‌ வார்த்தைகளுக்கு இயேசு: “இன்றைக்கு இந்த 
வீட்டிற்கு இரட்சிப்பு வந்தது” என்று பதில்‌ தருகிறார்‌ (வ. 9௮). 
இயேசு சகேயுவின்‌ வீட்டிற்கு வந்ததால்‌, சகேயுவின்‌ வீட்டிற்கு 
இரட்சிப்பு வந்தது - சகேயு இயேசுவின்‌ அன்புக்கும்‌ இரக்கத்‌ 
திற்கும்‌ பதில்‌ அளித்ததால்‌ இரட்சிப்பு வந்தது. 

மேலும்‌ இயேசு: “இவனும்‌ ஆபிரகாமுக்குக்‌ குமாரனாயிருக்‌ 
கிறானே” (வ. 9ஆ) என்று கூறினார்‌. பரிசேயர்கள்‌, சகேயுவை 
ஆபிரகாமின்‌ குமாரன்‌ என்று நம்பவில்லை, ஆனால்‌ இயேசு, 
சகேயுவை ஆபிரகாமின்‌ குமாரன்‌ என்று கூறினார்‌. 
ஆபிரகாமைப்‌ போன்றே சகேயுவும்‌ விசுவாசம்‌ பெற்றதால்‌, 
சகேயு ஆபிரகாமின்‌ குமாரன்‌ என்று இயேசு கூறினார்‌.“ 
ஆனால்‌, தங்களது பாரம்பரியம்‌ குறித்துப்‌ பெருமை 
பாராட்டின யூதர்கள்‌ இயேசுவை விசுவாசிக்காததால்‌, 
ஆபிரகாமின்‌ உண்மையான குமாரர்களாய்‌ இருக்கவில்லை. 

அடுத்ததாக, கிளர்ச்சியூட்டும்‌ இவ்வார்த்தைகளை நாம்‌ 
காணுகின்றோம்‌: “இழந்துபோனதைத்‌ தேடவும்‌ இரட்சிக்‌ 
கவுமே மனுஷகுமாரன்‌ வந்திருக்றொர்‌” (வ. 10). நாம்‌ அனை 
வரும்‌ இழந்துபோனவர்கள்‌-நமது பாவத்தால்‌ தொலைந்து 
போனவர்கள்‌ என்று இவ்வசனம்‌ அறிவிக்கின்றது. “இழந்து 
போனது” என்ற இவ்வார்த்தையை நம்மில்‌ அநேகர்‌ பிரசங்‌ 


178 


கத்தில்‌ பலமுறை கேட்கிறோம்‌. “இழந்துபோனது” என்ற 
வார்த்தை “இரட்சிக்கப்பட்டது” என்பதற்கு எதிர்ப்பதும்‌ என்று 
சாதாரணமாக நினைத்து விட்டுவிடுகிறோம்‌. “இழந்து 
போகுதல்‌” என்பதன்‌ மூலப்பொருள்‌, தன்‌ இடத்தில்‌ இல்லாமல்‌ 
போகுதல்‌” எனவே அது மதிப்பில்லாமல்போகுதல்‌ என்ப 
தாகும்‌. இயேசுவால்‌ இவ்விஷயம்‌ லூக்கா 15ல்‌ காணாமற்‌ 
போன காசு, காணாமற்போன ஆடு, காணாமற்போன குமாரன்‌ 
ஆகிய உவமைகளில்‌ நன்கு விளக்கப்படுகிறது. மனிதன்‌ 
தேவனை விட்டுப்‌ பிரிந்து அதன்‌ மூலம்‌ தனது வாழ்வின்‌ 
நோக்கத்தை நிறைவேற்றமுடியாமல்‌ போகிறான்‌. நீங்களும்‌, 
நானும்‌ நமது பாவத்தில்‌ தொலைந்துபோகும்போது தேவனை 
மகிமைப்படுத்துவது என்ற நமது வாழ்க்கையின்‌ நோக்கத்தை 
நிறைவேற்றமுடியாமல்போகதிறது (மத்தேயு 5:13-16)! 
இழந்துபோனகைக்‌ தேடவே இயேசு வந்தார்‌ என்ற இவ்‌ 
வசனப்பகுதியே மிகவும்‌ ஆச்சரியமானதாகும்‌. “தேடுதல்‌” 





என்பது கவனத்துடன்‌ செயல்படுவதாகும்‌; கண்டுபிடிப்பதற்‌ 
குத்‌ தன்னாலான எல்லாவற்றையும்‌ செய்தல்‌ என்று பொருள்‌ 
படும்‌. நம்மைக்‌ கண்டுபிடித்து, தேவனிடத்தில்‌ மறுபடி சேர்த்து, 
நாம்‌ நிறைவேற்ற வேண்டியவைகளை நிறைவேற்றச்‌ செய்வதற்‌ 
காகவே இயேசு வந்தார்‌. 

இதுவே இரட்சிப்பைப்‌ பற்றிய சிறிய பாடம்‌ ஆகும்‌. 
இயேசு தேடவும்‌ இரட்சிக்கவும்‌ வந்தார்‌. விரைவில்‌ அவர்‌ 
எரிகோவிலிருந்து எருசலேம்‌ செல்லும்‌ செங்குத்துப்‌ பாதையில்‌ 
சென்றுவிடக்கூடும்‌. ஒரு வாரத்திற்குள்ளாக அவர்‌ தனது 
விரோதிகளைச்‌ சந்தித்து சிலுவை மரணத்தை ஏற்க வேண்டும்‌, 
இவ்வுலகிற்கு இயேசு வந்ததின்‌ காரணமும்‌ அதுவேதான்‌. 
(இயேசுவின்‌ அழைப்பை நீங்களும்‌, நானும்‌ புறக்கணித்தால்‌, 
நமது வாழ்வில்‌ இயேசுவின்‌ நோக்கத்தைத்‌ கோற்கச்‌ செய்தவர்‌ 
கள்‌ ஆவோம்‌)! 

“சின்னஞ்‌ சிறு பாவியான” இந்த சகேயு இயேசுவைப்‌ 
பின்பற்றும்‌ “மாபெரும்‌ சிறு” மனிதரானது எவ்வளவு விசே 
ஷித்த நாளாயிருந்திருக்கும்‌!* 


முடிவுரை 
சகேயுவின்‌ இடத்தில்‌ நம்மை வைத்துப்‌ பார்ப்பது 


179 


கடினமான காரியமல்ல. அந்தச்‌ சிறு மனிதனைப்போல, நம்மில்‌ 
சிலர்‌ “மரத்தின்‌ மேல்‌” இருக்கிறோம்‌;” நமது வாழ்வில்‌ ஆவிக்‌ 
குரிய அல்லது உணர்வுப்‌ பூர்வமான நிலையில்‌ குழப்பம்‌ இருக்க 
லாம்‌. நமது நிலை எதுவாக இருப்பினும்‌, நாம்‌ எங்கிருப்‌ 
பினும்‌, இயேசு கூறுகிறார்‌: “நான்‌ உன்‌ வீட்டிற்கு உன்னுடன்‌ 
வர விரும்புகின்றேன்‌.” சகேயுவைப்‌ போல இயேசுவின்‌ 
அழைப்பை நாம்‌ ஏற்கவும்‌ முடியும்‌; அல்லது அவரை மறுக்கவும்‌ 
முடியும்‌. 

அன்று காலை சகேயு பணியாற்றிக்‌ கொண்டிருந்தபோது, 
அந்த நாள்‌ எவ்வளவு உணர்வுப்‌ பூர்வமாய்‌ மாறப்போகிறது 
என்பதை அறிந்திருக்க முடியாது. உங்களுக்குக்கூட இன்றைய 
நாள்‌ எப்படி ஆரம்பித்தது என்று எனக்குத்‌ தெரியாது. ஒரு 
வேளை எழுந்தபின்‌ இன்னும்‌ நீங்கள்‌ களைப்புடன்‌, தூக்க 
மயக்கத்தில்‌ இருக்கலாம்‌. அல்லது இந்த நாள்‌ இன்னும்‌ 
நல்லதாக உங்களுக்குத்‌ தோன்றலாம்‌.” எப்படியிருப்பினும்‌, 
உங்கள்‌ இருதய வாசல்‌ அருகே இயேசு நின்று கொண்டு, 
உள்ளே வரலாமா என்று கேட்பதை நீங்கள்‌ காண நேர்ந்தால்‌, 
இந்தநாள்‌ உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமானதாய்‌ 
இருக்கும்‌! அவரது அன்புக்கு நீங்கள்‌ செவிசாய்த்தால்‌, 
“இன்றைக்கு (உங்கள்‌) வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது” என்று 
உங்களைப்பற்றியும்‌ கூற முடியும்‌! 





குறிப்புகள்‌ 

'ஒரு பிரசங்கத்தில்‌ சகேயுவைப்பற்றி அறிந்த குழந்தைகள்‌ கைகளை 
உயர்த்தும்படி கேட்கப்படலாம்‌. “இந்தப்‌ பாடலை குழந்தைகளுடன்‌ பாடலாம்‌. 
ஓவ்வொரு பகுதிக்கு இவ்வார்த்தைகள்‌ மாறுபடலாம்‌. பிரிட்டனின்‌ 
பிண்ணனியைக்‌ கொண்ட ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில்‌ “தேநீர்‌ அருந்துவோம்‌ 
உன்‌ வீட்டில்‌” என்று கூறப்படலாம்‌. “பதிவேடுகள்‌ எழுதப்படுவதற்கு முன்பே 
இந்நகரம்‌ இருந்தது என்பதே இதற்குப்‌ பொருள்‌ ஆகும்‌. “எரிகோவில்‌ ஏழடுக்குகள்‌ 
ஒன்றின்‌ மேல்‌ ஒன்றாகக்‌ கட்டப்பட்டுள்ளன. “இந்நகரம்‌, “பனை மரங்களின்‌” நகரம்‌ 
என்று அமைக்கப்பட்டது. “மார்க்‌ அந்தோனி என்ற அரசன்‌ தனது அன்பின்‌ 
அடையாளமாக இந்நகரத்தை கிளியோபாட்ராவுக்கு கொடுத்ததில்‌ இந்நகரின்‌ அழகு 
வெளிப்படுகிறது. “மூல வசனத்தின்‌ நேரடி மொழி பெயர்ப்பாகும்‌. NIV 
மொழிபெயர்ப்பில்‌ இது “காட்டத்தி மரம்‌” எனப்படுகிறது. 74145 
மொழிபெயர்ப்புகளின்‌ அடிக்‌ குறிப்புகளில்‌ மல்பெரி - அத்தி மரங்கள்‌ என்று 


180 


குறிப்பிடப்பட்டுள்ளது. "'K]Vயில்‌ “ஆயக்காரன்‌” என்றுள்ளது. அதாவது பொது 
ஊழியத்தில்‌ உள்ள மனிதன்‌ என்று பொருள்படும்‌. உலகின்‌ சில பாகங்களில்‌ “ஆயம்‌” 
என்பது மது விற்கும்‌ இடத்தைக்‌ குறிப்பதாயுள்ளது. 

“யோவான்‌ ஸ்நானன்‌, ஆயக்காரரிடம்‌ “உங்களுக்குக்‌ கட்டளையிட்டிருக்‌ 
கிறதற்கு அதிகமாய்‌ ஒன்றும்‌ வாங்காதிருங்கள்‌” என்றார்‌ (லூர்‌. 3:13). “டல்மட்‌ 
என்பது நியாயப்பிரமாணத்திற்கான யூதர்களின்‌ விளக்க நூல்‌ ஆகும்‌. “மத்தேயு 11:19 
மற்றும்‌ லூக்கா 7:34லும்‌ காண்க. '*“மஃபியா” “தாதா” என்பது அநேக அமெரிக்கர்கள்‌ 
அறிந்துள்ள வார்த்தைகள்‌ ஆகும்‌. இக்கருத்தை விளக்கும்‌ மற்ற வார்த்தைகளும்‌ 
பயன்படுத்தப்படலாம்‌ (இங்கு உள்ளூர்க்‌ கொள்ளைக்‌ கும்பலின்‌ தலைவன்‌ என்ற 
வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது). '*சகேயுவுக்கு இவ்வளவு செல்வம்‌ 
நேர்மையான முறையில்‌ கிடைத்திருக்கவும்‌ சந்தர்ப்பம்‌ உண்டு; ஆனால்‌ 
இவ்வார்த்தை இவ்வசன பகுதியில்‌ கையாளப்பட்டுள்ள விதத்தை ஆராய்கையில்‌ 
யூதர்கள்‌ ஆயக்காரரைப்பற்றி எண்ணியிருந்த விதமாகவே சகேயு ஒரு திருடனாகவே 
இருக்க வாய்ப்புள்ளது. '“வயது முதிர்ந்த அநேகரும்‌ கூட தங்கள்‌ குழந்தைப்‌ 
பிராயத்தில்‌ இவ்விதமாய்‌ வெறுத்து ஒதுக்கப்பட்ட அனுபவத்தைப்‌ பெற்றிருப்பார்‌. 
அவைகளில்‌ ஏதேனும்‌ ஒரு சம்பவத்தை இதற்குப்‌ பதிலாகக்‌ கூறலாம்‌. '“வெள்ளம்‌, 
புயல்‌, சுழல்காற்று அல்லது மற்ற இயற்கை சேதாரங்களால்‌ சமீபத்தில்‌ ஏற்பட்ட 
அழிவுகள்பற்றிய செய்திகள்‌ இவ்விடத்தில்‌ கூறப்படலாம்‌. நான்‌ வாழும்‌ இடமான 
அர்க்கான்ஸஸ்‌ மாவட்டத்தின்‌ ஐட்ஸோனியா என்ற இடம்‌ 1952ல்‌ ஒரு 
சுழல்காற்றினால்‌ முற்றிலும்‌ அழிக்கப்பட்டது. '£ஈ]Vயில்‌ எபி. 11:6ஐக்‌ குறிப்பிடவும்‌. 
இங்கு தேடுதல்‌ என்ற கிரேக்க வார்த்தை “ஆர்வத்துடன்‌ தேடுதல்‌” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஒருவேளை சகேயு தனது உயிரைக்‌ கையில்‌ 
பிடித்துக்கொண்டு தான்‌ அக்கூட்டத்திற்குள்‌ நுழைந்து இயேசுவைக்‌ காண முயற்சி 
செய்திருப்பார்‌. இப்படியாக அவரது தீர்மானம்‌ வெளியாயிற்று. “குழந்தைகளின்‌ 
பாடல்‌ ஒன்று இவ்விடத்தில்‌ பாடி விளக்கப்படலாம்‌. உதாரணமாக “சகேயு 
ஆயக்காரன்‌ குட்டையானவன்‌ ஹா... ஹா... ஹா...” என்று பாடலாம்‌. 

**குள்ளமானவர்கள்‌ எழுந்து நின்ற பிறகும்‌ கூட “எழுந்து நில்‌” என்று எத்தனை 
முறை சொல்லப்பட்டு இருப்பார்கள்‌! “கடந்த காலத்தில்‌ இருந்த ஒரு நடிகர்‌ ஆலன்‌ 
லேடு ஆவார்‌ - தற்சமயத்தில்‌ டட்லி மூர்‌, டஸ்ட்டின்‌ ஹாஃப்மன்‌, மற்றும்‌ டேனி 
டெவிட்டேோ ஆகியோரைக்‌ கூறலாம்‌. மேலும்‌ குள்ளமான நடிகைகளும்‌ 
இருக்கின்றனர்‌. “ஆர்க்கி காரிசன்‌ என்பவர்‌ ஓக்லஹாமாவில்‌ லோன்வுல்‌ஃப்‌ என்ற 
இடத்தில்‌ விவசாயப்‌ பயிற்சி ஆசிரியராக இருந்தவர்‌. எனது தகப்பனாருக்கு 
முன்னதாக அவர்‌ அப்பணியில்‌ இருந்தார்‌. “எனது பேரன்‌ சேத்‌ வருகின்றபோது, 
ஒரு மரம்‌ இருந்தால்‌ உடனே அதில்‌ ஏறிவிடுவான்‌. “மனிதருக்குள்‌ இருப்பதை 
அறிந்த அதே விதத்தில்தான்‌ இயேசு சகேயுவின்‌ பெயரையும்‌ அறிந்திருப்பார்‌ 
என்பதே எனது யூகமாகும்‌ (யோவான்‌ 2:24-25; லூக்கா 6:8; 11:17). “ஒரு 
பிரசங்கத்தில்‌ நான்‌, “ஆராதனை முடிந்த பின்பு நான்‌ உங்களிடம்‌ வந்து “இன்று மதிய 
உணவு உங்கள்‌ வீட்டில்‌ தான்‌” என்று கூறினால்‌ உங்களுக்கு எப்படியிருக்கும்‌?” என்று 
கேட்டேன்‌. “லூக்கா சுவிசேஷத்தின்‌ திறவுகோல்‌ நோக்கங்களில்‌ ஒன்று “சந்தோஷம்‌” 
ஆகும்‌. “சந்தோஷம்‌” என்ற இவ்வார்த்தை அல்லது அதே அர்த்தமுள்ள வேறு 
வார்த்தை மட்டும்‌ மொத்தம்‌ இருபது முறை இச்சுவிசேஷத்தில்‌ காணப்படுகிறது. 
இயேசுவின்‌ சீஷர்கள்‌ சகேயுவின்‌ வீட்டிற்குச்‌ சென்றார்களா இல்லையா என்று 
வசனப்‌ பகுதி கூறவில்லை. அவர்கள்‌ சென்றிருப்பார்கள்‌ என்றே நான்‌ யூகிக்கிறேன்‌. 
மத்தேயு 9:11; 11:19; மாற்கு 2:16; லூக்கா 5:30; 7:34. “இது KIVயிலும்‌ NIVயிலும்‌ 
சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 

“இது KIVயிலும்‌ NIVயிலும்‌ சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. “இயேசு என்ற 
திரைப்‌ படத்தில்‌, சகேயு தன்‌ வீட்டுமுன்‌ கூடியிருந்த பிச்சைக்காரர்களின்‌ கைகளில்‌ 


181 


காசுகளைத்‌ திணித்து சந்கோஷமாய்ச்‌ சிரிப்பது போலச்‌ சித்தரிக்கப்பட்டுள்ளது. இது 
நடந்ததா இல்லையா என்று நமக்குத்‌ தெரியாது; இருப்பினும்‌ சகேயுவின்‌ 
வாழ்க்கையில்‌ ஒழுங்கு நியதிகள்‌ மாறியது உறுதியாகும்‌. “எண்ணாகமம்‌ 5:7; 
லேவியராகமம்‌ 6:5. “யாத்திராகமம்‌ 22:1, 4, 7. “சகேயுவைப்போல நம்மிடத்தில்‌ 
தாராளமான மனமாறுதல்‌ ஏற்படவில்லை யென்றால்‌ நமது மனமாறுதலைப்‌ 
பரிசீலனை செய்வது அவசியம்‌ என்று ஒருவர்‌ எழுதுகிறார்‌. “கலாத்‌. 3:29; ரோமர்‌ 
4:12; கலாத்‌. 3:7. ”சகேயு அதே வழியில்‌ தொடர்ந்து நடந்தான்‌ என்று பாரம்பரிய 
வரலாறு கூறுகிறது. அலெக்ஸான்டி ரியாவைச்‌ சேர்ந்த களமென்ட்‌ என்பவர்‌ இந்த 
சகேயு பின்னாளில்‌ செசரியா சபையில்‌ ஒரு மூப்பராக இருந்தார்‌ என்று 
எழுதியிருக்கிறார்‌. “எப்படித்‌ தொடர்வது என்று புரியாது தொலைந்துபோன 
நிலையில்‌ இருப்பதை” இந்த விளக்கம்‌ கூறுகிறது. “ஒரு பிரசங்கத்தில்‌, நான்‌ “இன்று 
இங்கு வருவதா இல்லையா என்பதில்கூட உங்களுக்குப்‌ போராட்டம்‌ 
இருந்திருக்கலாம்‌” என்று கூறினேன்‌. 


-_ | ட 


இழந்துபோனகதைத்‌ நேர்தல்‌ 


pl ப ப ப பப. - -.-.-... 4 


இயேசுவின்‌ “கேர்ந்தெடுப்புப்‌ பட்டியல்‌” மிகவும்‌ வியப்புக்‌ 
குரியதாயுள்ளது: பன்னிருவரில்‌ ஒருவராக ஆயக்காரன்‌ 
மத்தேயுவைத்‌ தேர்ந்தெடுத்தார்‌. ஐந்து புருஷர்களையுடைய 
ஒரு பெண்ணுக்குக்‌ ணெற்றண்டையிலும்‌, சகேயுவுக்கு அவன்‌ 
வீட்டிலும்‌ போதித்தார்‌! சுவிசேஷ செய்திக்குக்‌ கீழ்ப்படிவார்‌ 





கள்‌ என்று நாம்‌ தயாரிக்கும்‌ பெயர்ப்‌ பட்டியலுக்கும்‌ இதற்கும்‌ 
எவ்வளவு வேறுபாடு காணப்படுகிறது! உண்மையாகவே 
இழந்துபோனதைத்‌ தேட இயேசுவிடமிருந்து நாம்‌ கற்றுக்‌ 
கொண்டிருக்கிறோமா? 

இயேசு தமது வாழ்வின்‌ நோக்கங்களை அறிந்திருந்தார்‌: 
“இழந்துபோனகைக்‌ தேடவும்‌ இரட்சிக்கவுமே மனுஷ 
குமாரன்‌ வந்திருக்கிறார்‌” (லூக்கா 19:10). தேவனே! இயேசு 
குமது ஊழியத்தில்‌ தெளிவாய்‌ இருந்ததுபோல நாங்களும்‌ 
எங்கள்‌ ஊழியத்தில்‌ தெளிவாயிருக்க உதவும்‌/ 


182 


மல்துண்டில்‌ இருந்து 
பாடங்கள்‌ 


[யாவான்‌ 135:1-17)] 


தமது ஊழியநாட்கள்‌ முழுவதிலும்‌ இயேசு பரலோகத்‌ 

திலிருந்து பெற்ற ஒரு கால அட்ட வணையைப்பற்றி தெளி 
வான விழிப்புணர்வுள்ளவராயிருந்தார்‌. அவருடைய தாய்‌ ஒரு 
அற்புதம்‌ செய்யும்படி கூறினபோது, “எனது வேளை இன்னும்‌ 
வரவில்லை” (யோவான்‌ 2:4) என்று கூறினார்‌. அவருடைய 
ஊழியநாட்கள்‌ முழுவதிலும்‌, அநேகமுறை “அவருடைய 
வேளை இன்னும்‌ வராததினால்‌” (யோவான்‌ 7:30; 8:20), 
அவருடைய எதிரிகளால்‌ அவரைப்‌ பிடிக்க முடியவில்லை. 
அவருடைய ஊழியத்தின்‌ கடைசி நாட்களில்‌ “வேளை” வந்து 
விட்டது என்பது மீண்டும்‌ மீண்டும்‌ வலியுறுத்தப்பட்டது: 

அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி: “மனுஷகுமாரன்‌ 

மதிமைப்படும்படியான வேளை வந்தது” (யோவான்‌ 12:23). 

பஸ்கா பண்டிகைக்கு முன்னே, இயேசு இவ்வுலகத்தை விட்டுப்‌ 

பிதாவினிடத்திற்குப்‌ போகும்படியான தம்முடைய வேளை 

வந்ததென்று அறிந்து, ... (யோவான்‌ 13:1). 

இயேசு இவைகளைச்‌ சொன்னபின்பு, தம்முடைய கண்களை 

வானத்துக்கு ஏறெடுத்து: “பிதாவே, வேளை வந்தது...” 

(யோவான்‌ 17:1-2). 

நமது தற்போதைய பாடம்‌ யோவான்‌ 13ல்‌ இருந்து எடுக்கப்‌ 

பட்டுள்ளது. சிலுவையின்‌ நிழலானது படிப்படியாகப்‌ 
பெரிதாகித்‌ தம்மை நெருங்குவதை இயேசு மிகவும்‌ தெளிவாக 
உணர்ந்‌ திருந்தார்‌. இன்னும்‌ பதினைந்து மணிநேரம்‌ மட்டுமே 
உயிர்‌ வாழக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருந்த நேரம்‌ அது. 
“வேளை” வருமுன்‌ தமது சீஷர்களுடன்‌ அநேக விஷயங்களை 
அவர்‌ பகிர்ந்துகொள்ள வேண்டியிருந்தது. அவருடைய 


183 


வெளியரங்கமான விளக்கவுரைகள்‌ யாவும்‌ முடிவடைந்து 
விட்ட நிலையில்‌, மேல்‌ வீட்டில்‌ தமது சீஷர்களுடன்‌ 
உள்ளார்ந்த உணர்வோடு சந்தித்து, அநேக முக்கியமான 
சத்தியங்களை அவர்களுடன்‌ பகிர்ந்து, கலந்துரையாட இயேசு 
விரும்பினார்‌. அந்த தனிமையான நேரம்பற்றி மத்தேயு, மாற்கு, 
லூக்கா ஆகியோர்‌ அநேக விபரங்களைக்‌ கொடுத்துள்ளனர்‌: 
கடைசி இராவுணவுக்கு ஆயத்தம்‌ செய்தல்‌, இயேசுவைக்‌ 
காட்டிக்‌ கொடுத்தல்பற்றிய முன்னுரைத்தல்‌, கர்த்தருடைய 
இராப்‌ போஜனத்தை ஏற்படுத்துதல்‌ முதலியன. பின்னால்‌ 
யோவான்‌ எழுதும்போது, நன்கறியப்பட்ட இந்த 
விபரங்களையே அவர்‌ மறுபடி எழுதிக்‌ கொண்டி ருக்கவில்லை 
(சகோதர சகோதரிகளாக ஓவ்வொரு ஞாயிறன்றும்‌ 
கர்த்தருடைய பந்தியில்‌ கலந்து கொள்ளும்‌ போது நம்மால்‌ 
இந்தச்‌ சம்பவங்கள்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ நினைவு கூறப்படுகிறது 
என்பதில்‌ சிறிதும்‌ சந்தேகமில்லை). யோவான்‌ இயேசுவின்‌ 
மாபெரும்‌ பிரிவுவேளைப்‌ பிரசங்கத்தை விளக்கமாக 
எழுதியுள்ளார்‌ (யோவான்‌ 13-16). இதைத்‌ தொடர்ந்து இயேசு 
தமது சீஷர்களுக்காகச்‌ செய்த, இருதயத்தைத்‌ தொடும்‌ 
ஜெபமும்‌ அவரால்‌ எழுதி வைக்கப்பட்டுள்ளது (அதிகாரம்‌ 17). 

இந்தப்பகுதியின்‌ ஆரம்ப கட்டத்தில்‌, இயேசுவின்‌ 
தெளிவான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை 
அப்போஸ்தலார்களுக்கில்லை. எனவே அதிகாரம்‌ 13 இயேசு 
தமது சீஷார்களின்‌ கால்களைக்‌ கழுவுவதன்‌ மூலம்‌ தமது “மேல்‌ 
துண்டில்‌ இருந்து சில பாடங்களை” கற்பிக்கும்‌ காட்சியோடு 
தொடங்குறெது.' இயேசு தங்களுக்கு விடுக்கும்‌ சவால்களைச்‌ 
சந்திக்க அந்த சீஷர்களைத்‌ தயார்‌ செய்ய இந்தப்‌ பாடங்கள்‌ 
தேவையாய்‌ இருந்தது. இந்நாட்களில்‌ இயேசு நமக்கு விடு 
விக்கும்‌ சவால்களுக்கு நம்மைத்‌ தயார்ப்படுத்தக்கூட இப்‌ 
பாடங்கள்‌ நமக்கு தேவையாயுள்ளது. 








தாழ்மையின்‌ பாடம்‌ (யோவா. 13:1-5) 
இயேசு மேல்துண்டை எடுத்துக்கொண்டார்‌ 
யோவான்‌ 13-17 அதிகாரங்கள்‌ அன்பு என்ற கருத்தை மைய 
மாகக்‌ கொண்டுள்ளன. இவ்வதிகாரங்களில்‌ அன்பு என்ற 
வார்த்தை 31 முறை வருகின்றது. இவ்வதிகாரங்களுக்கும்‌, 


184 


இயேசு தமது சீஷர்களின்‌ கால்களைக்‌ கழுவும்‌ நிகழ்ச்சிக்கும்‌ 
யோவான்‌ 13:1 ஒரு முன்னுரையாக அமைந்துள்ளது: 
பஸ்கா பண்டிகைக்கு முன்னே, இயேசு இவ்வுலகக்கை விட்டுப்‌ 
பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை 
வந்ததென்று அறிந்து, தாம்‌ இவ்வுலகத்திலிருக்கிற தம்‌ 
முடையவர்களிடத்தில்‌ அன்புவைத்தபடியே, முடிவு பரியந்‌ 
குழமும்‌ அவர்களிடத்தில்‌ அன்புவைத்தார்‌. 
இயேசு நமக்கு அன்பு காட்டக்‌ கற்பித்தபடி நாம்‌ அன்பு 
காட்டுவோம்‌ என்றால்‌, அதற்கு யாருமே பதிலீடு செய்ய 
முடியாது.” 
இந்த இராவிருந்து சமயத்தில்‌, “ச மோனின்‌ குமாரனாகிய 








யூதாஸ்காரியோத்து அவரைக்‌ காட்டிக்கொடுக்கும்படி 
பிசாசானவன்‌ அவன்‌ இருதயத்தைக்‌ தூண்டினபின்பு” என்ற 
ஒரு குறிப்பு வசனம்‌ 2ல்‌ உள்ளடங்கியுள்ளது. இந்த சமயத்தில்‌ 
இக்குறிப்பு ஏன்‌ தரப்பட்டுள்ளது? இன்னும்‌ சற்றுநேரத்தில்‌ 
யூதாஸ்காரியோத்து உட்பட எல்லா சீஷார்களின்‌ கால்களையும்‌ 
இயேசு கழுவப்‌ போகிறார்‌. இயேசு, யூதாஸ்‌ தமக்குச்‌ செய்யப்‌ 





போவதை நன்கு அறிந்தவராகவே அவன்‌ பாதங்களைக்‌ 
கழுவினார்‌, என்பதை நினைவில்‌ வைக்க வேண்டும்‌. 

வசனம்‌ 3ல்‌, “தம்முடைய கையில்‌ பிதா எல்லாவற்றையும்‌ 
ஒப்புக்கொடுத்தாரென்பதையும்‌, தாம்‌ தேவனிடத்திலிருந்து 
வந்ததையும்‌, தேவனிடத்திற்குப்‌ போகிறதையும்‌ இயேசு 
அறிந்து” இவைகளைச்‌ செய்தார்‌ என்று கூறப்படுகிறது. தாம்‌ 
எங்கிருந்து வந்தார்‌, என்பதையும்‌, தாம்‌ யார்‌, தாம்‌ எங்கு 
செல்கிறார்‌ என்பதையும்‌ இயேசு அறிந்திருந்ததால்‌, இயேசு ஒரு 
ஊழியக்காரராக இருக்கமுடிந்தது. பிரீச்சென்‌ - பால்க்நெரின்‌, 





“திருமணத்தின்‌ சிறப்புக்கள்‌” என்ற திரைப்படத்தில்‌, தன்னைப்‌ 
பற்றி நன்றாக அறிந்த ஒரு மனிதனே அதாவது தான்‌ யார்‌ என்று 
உறுதியாய்‌ உணர்ந்த ஒரு மனிதனே குப்பைகளை அள்ளி 





வெளியே கொட்ட முடியும்‌ என்ற கருத்து வலியுறுத்தப்‌ 
படுகிறது. ஆனால்‌ தங்களைப்பற்றி உறுதியாய்‌ அறியாதவர்கள்‌ 
இப்படிப்பட்ட வீட்டு வேலைகள்‌ செய்தால்‌ தங்களையே 





தாழ்த்துவதாகிவிடும்‌ என்று எண்ணுகின்றனர்‌. இயேசு தாம்‌ 
யார்‌ என்பதை அறிந்திருந்ததால்‌ அவரால்‌ ஊழியக்காரராக 
முடிந்தது. 


185 


“போஜனத்தை விட்டெழுந்து, வஸ்திரங்களைக்‌ கழற்றி 
வைத்து, ஒரு சீலையை எடுத்து, அரையிலே கட்டிகொண்டு” 
(வ. 4). டாவின்ஸியின்‌ “கடைசி இராவிருந்து” என்று பெய 
ரிட்ட ஓவியத்தில்‌ இருப்பதுபோல இயேசுவும்‌ அவருடைய 
சீஷா்களும்‌ நாற்காலிகளில்‌ அமர்ந்துகொண்டிருக்கவில்லை. 
மாறாக ஒரு மெல்லிய பாய்‌ அல்லது துப்பட்டியில்‌ தங்களது 
இடதுபாதம்‌ கீழிருக்கும்வண்ணம்‌ சாய்ந்து அமர்ந்து” வலது 
கையினால்‌ உணவை உண்டுகொண்டிருந்தனர்‌.* ரொட்டி 
யைப்‌ பிய்த்து தங்கள்முன்‌ வைத்திருந்த பாத்திரங்களில்‌ இருந்த 
வற்றில்‌ தொட்டு உண்டுகொண்டிருந்தனர்‌. ஒரு தாழ்வான 
மேஜையைச்‌ சுற்றிலும்‌ இவ்வாறு இயேசுவும்‌ அவரது 
சீஷா்களும்‌ அமர்ந்து உண்பதையும்‌, அவர்களது சரீரங்கள்‌ 
அருகருகே இருந்ததையும்‌ நீங்கள்‌ கற்பனை செய்து பார்க்கை 
யில்‌” அவர்களின்‌ முகங்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ நெருக்கமாக 
இருந்திருக்கும்‌ என்பதை உணர முடியும்‌. இப்படிப்பட்ட ஒரு 
சூழ்நிலையில்தான்‌ இயேசு மேஜையை விட்டெழுந்து சீஷார்‌ 
களின்‌ கால்களைக்‌ கழுவ ஆரம்பித்தார்‌! 

அந்நாட்களில்‌, கால்களைக்‌ கழுவுதல்‌ என்பது சமூகப்‌ 
பழக்கமாக இருந்தது. ஒருவர்‌ விருந்துக்குச்‌ செல்வதற்கு 
முன்பாக நன்றாகக்‌ குளித்து, தலைமுதல்‌ கால்வரை சுத்தம்‌ 
செய்து கொண்டு போவார்‌. இருப்பினும்‌ பலஸ்தீன நாட்டின்‌ 
பாதைகள்‌ மிகவும்‌ அழுக்கு நிறைந்தவையாயிருக்கும்‌ (மிருகங்‌ 
களும்‌ மனிதர்களும்‌ யாவரும்‌ அப்பாதைகளைப்‌ பயன்படுத்தி 
னர்‌ என்பதை நினைவில்‌ வையுங்கள்‌). மழைக்‌ காலத்தில்‌ 
சாலையில்‌ சேறும்‌ சகதியுமாயிருக்கும்‌. அனைவரும்‌ மிதியடி 
யணிவதால்‌, விருந்தாளி விருந்துக்கு அழைத்தவர்‌ வீடுவந்து 
சேர்கையில்‌ தலைமுதல்‌ முழங்கால்வரை சுத்தமாயிருப்பார்‌. 
ஆனால்‌ முழங்காலுக்குக்‌ கீழ்‌ உள்ள பகுதி பொதுவாக அழுக்‌ 
காகிவிடும்‌. ஒரு நல்ல விருந்தளிப்பவர்‌ தமது வீட்டின்‌ நுழை 
வாயிலில்‌ ஒரு பெரிய பாத்திரம்‌ நிறையத்‌ தண்ணீர்‌ வைத்து, 
ஒரு ஜாடி, சிறு பாத்திரம்‌ மற்றும்‌ துவாலைகள்‌ ஆகியவற்றையும்‌ 
வைத்திருப்பார்‌.” ஒருவர்‌ வீட்டிற்குள்‌ நுழையும்போது, தமது 
மிதியடிகளைக்‌ கழற்றுவார்‌,” யாரோ ஒருவர்‌ வந்து அவரது கால்‌ 
களைக்‌ கழுவிவிடுவார்‌. பொதுவாக இது கெளரவக்‌ குறைவான 
வேலை என்பதால்‌ அடிமைகளே இவ்வேலையைச்‌ செய்தனர்‌. 


186 


அதிலும்‌ எபிரெய அடிமைகளை இவ்வேலையைச்‌ செய்யும்படி 
வற்புறுத்துவது தரக்‌ குறைவாகும்‌; புறஜாதி அடிமைகளே 
இவ்வேலையைச்‌ செய்யும்படி பணிக்கப்பட்டனர்‌. ஒரு 
வேளை இவ்வேலையைச்‌ செய்ய அடிமைகள்‌ இல்லாத 
பட்சத்தில்‌, விருந்தளிப்பவரே இவ்வேலையைச்‌ செய்வார்‌. 
விருந்தளிப்பவரும்‌ இல்லையென்றபட்சத்தில்‌ (மேல்‌ வீட்டின்‌ 
இச்சம்பவத்தில்‌ போல) விருந்தாளிகள்‌ ஒருவர்‌ கால்களை 
ஒருவர்‌ கழுவிக்‌ கொள்வார்கள்‌. கழுவாத கால்களுடன்‌ உணவு 
உண்ண அமர்வதென்பது நினைத்துக்கூடப்‌ பார்க்க முடியாத 
ஒன்றாகும்‌. 

பின்பு ஏன்‌ கழுவாத கால்களோடு சீஷர்கள்‌ மேஜையைச்‌ 
சுற்றி அமர்ந்தனர்‌? அவர்கள்‌ உணவு உண்கையில்‌ “தங்களில்‌ 
எவன்‌ பெரியவனாயிருப்பான்‌ என்று அவர்களுக்குள்ளே 
வாக்குவாதம்‌ உண்டாயிற்று” (லூக்‌. 22:24) என்று லூக்கா 
கூறுகிறார்‌. அவர்கள்‌ பின்வருமாறு சொல்லிக்கொள்ளுவதை 
உங்களால்‌ கேட்க முடிகிறதா? “நான்தான்‌ முதலில்‌ அழைக்கப்‌ 
பட்டேன்‌” என்கிறார்‌ அந்திரேயா! “நான்‌ தான்‌ அவருக்குப்‌ 
பிரியமானவன்‌” என்கிறார்‌ யோவான்‌! “என்னிடத்தில்தானே 
பணப்பை உள்ளது” என்கிறார்‌ யூதாஸ்‌! “இராஜ்யத்தின்‌ இறவு 
கோல்கள்‌ என்னிடத்திலல்லவா தரப்படுவதாக வாக்களித்‌ 
துள்ளார்‌” என்கிறார்‌ பேதுரு! அந்த அறை கர்வமிக்க இருதயங்‌ 
களாலும்‌, கறைபடிந்த கால்களாலும்‌ நிறைந்திருந்தது. அவர்கள்‌ 
ஒரு பதவிக்காக அடித்துக்கொண்டனர்‌ - மேல்‌ துண்டிற்காக 
அல்ல! இப்படியாக அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ அழுக்‌ 
கான கால்களை மற்றவர்‌ முகத்திற்கெதிராக நீட்டினர்‌. 

“போஜனத்தை விட்டெழுந்து, வஸ்திரங்களைக்‌ கழுற்றி 
வைத்து, ஒரு சீலையை எடுத்து அரையிலே கட்டிக்‌ கொண்டு” 
(வ. 4) என்ற வசனத்தின்‌ பின்னணி இதுதான்‌. நாம்‌ நமது மேல்‌ 
சட்டையைக்‌ கழற்றிவைத்து, பேண்ட்டை மேல்நோக்கி 
மடக்கிவிட்டு வேலைக்குத்‌ தயாராவதைப்‌ போலத்தான்‌ 
இயேசுவும்‌ செய்தார்‌.” பின்பு அவர்‌ ஒரு சீலையை அதாவது 
மேல்துண்டு ஒன்றை எடுத்துத்‌ தம்மேல்‌ சுற்றிக்‌ கட்டிக்‌ 
கொண்டார்‌. இந்தத்‌ துண்டு அவரது இடுப்பைச்‌ சுற்றிக்‌ கட்டி 
தொங்குமளவு நீளமாயிருந்திருக்கவேண்டும்‌: அதைக்‌ கொண்டு 
அவர்கள்‌ கால்களைக்‌ கழுவினபின்பு துடைக்க 


187 


வேண்டி யதாயிருந்தது.” 

“பின்பு பாத்திரத்தில்‌ தண்ணீர்‌ வார்த்து, சீஷர்களுடைய 
கால்களைக்‌ கழுவவும்‌, தாம்‌ கட்டிக்கொண்டிருந்த 
சீலையினால்‌ துடைக்கவும்‌ தொடங்கினார்‌” (வ. 5). இயேசு 
முழந்தாள்‌ படியிட்டு தமது சீஷர்களின்‌ கால்களை கழுவும்‌ 


0 யார்‌ பெரியவன்‌ 


காட்சியைக்‌ கற்பனை செய்து பாருங்கள்‌. 
என்ற வாக்கு வாதம்‌ உடனே நின்றுபோயிற்று; சிறிய பேச்சும்‌ 
குறைந்தது; எல்லாக்‌ குரல்களும்‌ அமைதியாயிற்று. இயேசு 
கால்களைக்‌ கழுவும்‌ ஓசைமட்டும்‌ அங்கு நிலவிற்று; தண்ணீர்‌ 
ஊற்றுப்படும்‌ சத்தமும்‌, கால்களைக்‌ தேய்த்துக்‌ கழுவும்‌ 
சத்தமும்‌, முரடான துண்டினால்‌ துடைக்கும்‌ சத்தமும்‌, அழுக்கு 
நீரை ஊற்றிவிட்டு, சுத்த நீரை பாத்திரத்தில்‌ நிரப்பும்‌ சத்தமும்‌, 
இயேசு மூச்சுவிடும்‌ சத்தமும்‌ ஆகிய இவ்வோசைகள்‌ மட்டும்‌ 
கேட்டன! சீஷர்கள்‌ ஒருவரையொருவர்‌ குழப்பத்தோடு 
பார்த்துக்கொண்டு, வெட்கத்தினால்‌ கண்களைத்‌ தாழ்த்திக்‌ 
கொண்டதை என்னால்‌ கற்‌ பனை செய்து பார்க்கமுடி கிறது. 

இயேசு சீஷா்களின்‌ வரிசைக்குச்‌ சென்று ஒவ்வொரு ஜோடி 
பாதங்களையும்‌ கழுவும்போது, ஊழியக்காரர்களாயிருப்பது 
பற்றி அவர்களுக்குக்‌ கற்பித்தார்‌. “நீங்கள்‌ என்‌ சீஷராயிருக்க 
விரும்பினால்‌ நீங்கள்‌ உங்களை தாழ்மைப்படுத்த விருப்ப 
முள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌” என்று அவர்‌ கூறிக்‌ 
கொண்டிருந்தார்‌. 

இயேசு தாம்‌ செய்ய விரும்பாத ஏதொன்றையும்‌ தமது 
சீஷர்கள்‌ செய்யும்படி கேட்கவில்லை. இயேசு பரலோகத்‌ 
இலிருந்து வரும்பொழுது, “தம்மைத்தாமே வெறுமையாக்கி, 
அடிமையின்‌ ரூபமெடுத்து, ... அவர்‌ மனுஷ ரூபமாய்க்‌ 
காணப்பட்டு ... தம்மைத்‌ தாமே தாழ்த்தினார்‌” (பிலிப்பியார்‌ 








2:7-8). தமது ஊழியத்தைப்பற்றிப்‌ பேசும்போது இயேசு, 
“மனுஷ குமாரனும்‌ ஊழியங்கொள்ளும்படிக்கு வராமல்‌, 
ஊழியஞ்‌ செய்யவும்‌, அநேகரை மீட்கும்பொருளாகத்‌ 
தம்முடைய ஜீவ னைக்‌ கொடுக்கவும்‌ வந்தார்‌” (மாற்கு 20:28) 
என்றார்‌. சீஷர்கள்‌ தங்களில்‌ யார்‌ பெரியவன்‌ என்று 
விவாதித்துக்‌ கொண்டிருந்த போது, அவர்‌ “நான்‌ உங்கள்‌ 
நடுவிலே பணிவிடைக்காரனைப்‌ போல்‌ இருக்கிறேன்‌” லூக்கா 
22:27) என்றார்‌. 


188 


நாமும்‌ “மேல்துண்டை எடுக்க” வேண்டியிருக்கிறது 
இந்நாட்களில்‌, நாம்‌ உதட்டளவில்கான்‌ தாழ்மை என்ற 
கருத்தைப்‌ பின்பற்றுகிறோம்‌; நாம்‌ தாழ்மையாயிருக்க 
வேண்டும்‌ என்று வேகம்‌ நமக்குக்‌ கற்பிக்கிறது என்பது நமக்குத்‌ 
தெரியும்‌. ஆனாலும்‌, நம்மில்‌ அநேகர்‌ தாழ்மையைப்‌ போற்று 
வதோ, விரும்புவதோ கிடையாது என்பதே உண்மையாகும்‌. 
“பணிவு?” மற்றும்‌ “தாழ்மைப்படுத்துதல்‌”' என்ற இரு 
வார்த்தைகளும்‌ ஒரே மூலத்தைப்‌ கொண்டுள்ளன. அநேகமாக 
நீங்கள்‌, “நான்‌ என்‌ வாழ்க்கையில்‌ என்றுமே இவ்வளவு 
தாழ்மைப்படுத்தப்பட்டதில்லை” என்று யாரேனும்‌ ஒருவர்‌ 
சொல்லக்‌ கேட்டிருப்பீர்கள்‌. யாருமே தாங்கள்‌ தாழ்மைப்‌ 





படுத்தப்படுவதையோ, சிறுமைப்படுத்தப்படுவதையோ, 
சங்கடமுண்டாக்கப்படுவதையோ விரும்புவது கிடையாது. 





ஆனால்‌ இதைப்‌ புரிந்துகொள்ளுங்கள்‌: கால்களைக்‌ கழுவுதல்‌ 
என்பது தாழ்மைப்படும்‌ ஒரு அனுபவமாகும்‌! மற்றவர்களுக்கு 
ஊழியஞ்செய்தல்‌ என்பது பணிவு மற்றும்‌ தாழ்மைப்படும்‌ 
விஷயமாகக்கூடும்‌! 

நம்மில்‌ அநேகர்‌ “ஊழியக்காரர்‌” என்று அழைக்கப்படு 
வதைப்‌ பொருட்படுத்துவது இல்லை. “கர்த்தருடைய பெரிய 
ஊழியக்காரர்கள்‌” என்று அறியப்படுவது நமக்கு உற்சாக 
மளிப்பதாயுள்ளது. ஆனால்‌ ஊழியக்காரர்களாக நடத்தப்‌ 
படுவதை நாம்‌ விரும்புவதில்லை. புதிய ஏற்பாட்டின்‌ காலத்தில்‌ 
ஊழியக்காரார்கள்‌ கேவலமாக கருதப்பட்டு, தவறாகப்‌ பயன்‌ 





படுத்தப்பட்டனர்‌. ஊழியக்காரர்களை எவரும்‌ பாராட்டுவது 
கிடையாது. ஊழியன்‌ தனது வேலையை முடித்ததும்‌ அவன்‌ 
முதலாளி பாராட்டுவதை எங்காவது நாம்‌ கேள்விப்பட்டுள்‌ 
ளோமா? “நன்றி வேலைக்காரரே! நீங்கள்‌ ஒரு பெரிய வேலை 
யைச்‌ செய்துள்ளீர்கள்‌! உண்மையாகவே உங்களைப்‌ பாராட்டு 
கிறேன்‌” என்று யாராவது சொல்லியுள்ளார்களா? இல்லவே 
இல்லை! 

நாம்‌ ஊழியக்காரர்களாயிருக்க விரும்புகிறோமா? மற்றவர்‌ 
களுக்கு ஊழியம்‌ செய்ய நம்மைச்‌ தாழ்மைப்படுத்த விரும்பு 
கிறோமா? மற்றவர்கள்‌ யாரும்‌ செய்ய விரும்பாத வேலை 
களைச்‌ செய்யும்படி நாம்‌ விரும்புகிறோமா? மற்றவர்கள்‌ 
நமக்கு உதவாவிட்டாலும்‌, மற்றவர்கள்‌ தங்கள்‌ பங்கை 


189 


நிறைவேற்றா விட்டாலும்‌ நாம்‌ நமது ஊழியத்தை நிறைவேற்ற 
விரும்புகி றோமா? மற்றவர்கள்‌ பாராட்டுவதற்காக இல்லாமல்‌, 
நாம்‌ சரியானகைச்‌ செய்யவேண்டும்‌ என்பதற்காக நாம்‌ 
ஊழியம்‌ செய்யத்‌ தயாராயிருக்கிறோமா? 

இப்படிப்பட்ட ஊழியம்‌ மிகவும்‌ கடினமானதாகும்‌. கிறிஸ்‌ 
தவப்‌ பாடத்தில்‌, தாழ்மையே மிகவும்‌ கடினமான பாடமாகும்‌ 
என்று ஒருவர்‌ கூறியுள்ளார்‌. ஆனாலும்‌ இயேசு, நாம்‌ அனை 
வரும்‌ தாழ்மையின்‌ பாடத்தைக்‌ கற்க வேண்டும்‌ என்றே விரும்‌ 





புகிறார்‌. பரிசேயருடைய தற்பெருமையை அவர்‌ கண்டனம்‌ 
செய்தபோது, “உங்களில்‌ பெரியவனாயிருக்கிறவன்‌ உங்களு 
க்கு ஊழியக்காரனாயிருக்கக்கடவன்‌. தன்னை உயர்த்துகிற 
வன்‌ தாழ்த்தப்படுவான்‌, தன்னைத்‌ தாழ்த்துகிறவன்‌ உயர்த்‌ 
தப்படுவான்‌” (மத்‌. 23:11-12) என்றார்‌.'' இந்த உலகம்‌ உயர்த்‌ 
தப்படுவதைத்‌ தேடுகிறது! இயேசுவைப்‌ பின்பற்றுநறெவர்கள்‌ 
ஊழியம்‌ செய்ய வாய்ப்புத்‌ தேடுகின்றனர்‌! 


பரிசுத்தத்தின்‌ பாடம்‌ (யோவா. 13:6-11) 
அவிக்குரிய சுத்தம்‌ நமக்குத்‌ தேவை 

சீஷா்களின்‌ கால்களைக்‌ கழுவுகையில்‌ இயேசு 135” (மிகப்‌ 
பெரிய) அளவுள்ள ஒரு ஜோடி பாதங்களருகே வந்தார்‌. அவர்‌ 
சீமோன்‌ பேதுருவினிடத்தில்‌ வந்தபோது, அவன்‌ அவரை 





நோக்கி: “ஆண்ட வரே, நீர்‌ என்‌ கால்களைக்‌ கழுவலாமா? என்‌ 
றான்‌” (வ. 6). ஒரு அடிமையின்‌ தாழ்மையான வேலையை 
இயேசு ஏன்‌ செய்தார்‌ என்று பேதுரு புரிந்துகொள்ள முடிய 
வில்லை. 

இயேசு அவனுக்குப்‌ பிரதியுத்தரமாக: “நான்‌ செய்கிறது 
இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய்‌. இனிமேல்‌ அறிவாய்‌ 
என்றார்‌” (வ. 7). இயேசு, “எனது மரணம்‌, அடக்கம்‌, உயிர்த்‌ 
தெழுகல்‌, பரத்துக்கேறுதல்‌ மற்றும்‌ ஆவியானவரின்‌ வருகை 
யின்போது நீ புரிந்துகொள்வாய்‌” என்றார்‌. 

அச்சமயத்தில்‌ அவர்‌ கூறியது புரியாததால்‌ பேதுரு, இயேசு 
விடம்‌, “நீர்‌ ஒருக்காலும்‌ என்‌ கால்களைக்‌ கழுவப்‌ படாது 
என்றான்‌” (வ. 8௮). மூலபாஷையில்‌ இவ்வாக்கியத்தில்‌ இரண்டு 
எதிர்மறைச்‌ சொற்கள்‌ உள்ளன. ஆங்கிலத்தில்‌, இரு எதிர்மறைச்‌ 
சொற்கள்‌ ஒன்றையொன்று சரிசெய்து நேர்மறைச்‌ 


190 


சொல்லாகும்‌. ஆனால்‌ கிரேக்க மொழியில்‌, அவை எதிர்‌ 
மறையை வலுப்படுத்தும்‌. பேதுரு இவ்விடத்தில்‌, ல்லை, 
இல்லை நீர்‌ ஒருபோதும்‌ எனது பாதங்களைக்‌ கழுவுவதில்லை” 
என்று கூறினார்‌. 

இயேசு அவனுக்குப்‌ பிரதியுத்தரமாக: “நான்‌ உன்னைக்‌ 
கழுவாவிட்டால்‌ என்னிடத்தில்‌ உனக்குப்‌ பங்கில்லை என்‌ 
றார்‌” (வ. 8ஆ). இவ்விஷயத்தில்‌ பேதுரு தன்னை இயேசுவிடத்‌ 
தில்‌ ஒப்புக்கொடுக்காவிட்டால்‌, இருவரும்‌ ஐக்கியமாயிருக்க 
முடியாது. 

பேதுரு எதையுமே அரைகுறையாய்ச்‌ செய்தது கிடையாது. 
அவர்‌, “ஆண்டவரே, என்‌ கால்களை மாத்திரமல்ல, என்‌ கை 


66 








களையும்‌, என்‌ தலையையும்கூடக்‌ கழுவவேண்டும்‌ என்றான்‌” 
(வ. 9). வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதானால்‌, “சரி ஆண்டவரே, 
என்னை முழுவதும்‌ குளிப்பாட்டி விடும்‌: உம்மோடு ஐக்கிய 
மாவதற்கு என்னைத்‌ தலைமுதல்‌ கால்வரை கழுவியருளும்‌” 
என்றார்‌. 

இயேசு அதற்கு பதிலாக: “முழுகினவன்‌”” தன்‌ கால்களை 
மாத்திரமே கழுவவேண்டியதாயிருக்கும்‌, மற்றப்படி அவன்‌ 
முழுவதும்‌ சுத்தமாயிருக்கிறான்‌” (வ. 10௮) என்று கூறினார்‌. 
முன்பே கூறியபடி, விருந்திற்குச்‌ செல்லுமுன்னர்‌, விருந்‌ 
தாளிகள்‌ குளிப்பது வழக்கம்‌. இப்படியாக அவர்கள்‌ முழுவதும்‌ 
சுத்தமாவதற்கு, மறுபடியும்‌ பாதங்களைமட்டும்‌ கழுவினால்‌ 
போதுமானதாகும்‌. பேதுருவின்‌ சரீரத்திலும்‌ மறுபடி கழுவ 
வேண்டியது அவரது பாதங்களை மட்டுமேயாகும்‌. 

பிறகு இயேசு இரகசியமான ஒரு கருத்தைக்‌ கூறுகிறார்‌: 
“நீங்களும்‌ சுத்தமாயிருக்கிறீர்கள்‌; ஆகிலும்‌ எல்லாரும்‌ அல்ல 
என்றார்‌” (வ. 10ஆ). மூலபாஷையில்‌ வ. 8ல்‌ இயேசு “உன்னை” 
என்ற ஒருமைச்‌ சொல்லையும்‌ வ. 10ல்‌ “நீங்கள்‌” என்ற பன்மைச்‌ 
சொல்லையும்‌ பயன்படுத்தியிருக்கிறார்‌. (ஆங்கிலத்தில்‌ “நீ” 
“நீங்கள்‌” என்பது எல்லாம்‌ "௦0 என்றே குறிப்பிடப்படும்‌. 
ஆனால்‌ கிரேக்கத்தில்‌ தமிழைப்போன்றே ஒருமைக்கும்‌, 
பன்மைக்கும்‌ வெவ்வேறு சொற்கள்‌ உள்ளன). இவ்வாறாக, 
இயேசு, பேதுருவிடம்‌ மட்டும்‌ பேசுவதை விடுத்து எல்லா சீஷர்‌ 
களிடமும்‌ பேசத்‌ தொடங்கினார்‌. “நீங்களும்‌ சுத்தமாயிருக்‌ 





கிறீர்கள்‌” என்று அவர்‌ தமது கரங்களை நீட்டி அவர்களது 


191 





சரீரங்களைச்‌ சுட்டிக்காட்டிப்‌ பேசியிருப்பார்‌. பிறகு உடன 
டியாக அவிக்குரிய நிலையைச்‌ சுட்டிக்காட்டி, கவலையுடன்‌ 
“ஆகிலும்‌ எல்லாரும்‌ அல்ல” என்று கூறினார்‌. 

இவர்‌ எதைப்‌ பொருள்படுத்திப்‌ பேசினார்‌ என்று நாம்‌ 
யூகிக்கத்‌ தேவையில்லாதபடிக்கு அடுத்த வசனம்‌, “தம்மைக்‌ 
காட்டிக்கொடுக்கிறவனை அவர்‌ அறிந்திருந்தபடியினால்‌ 
நீங்களெல்லாரும்‌ சுத்தமுள்ளவர்கள்‌ அல்ல” என்பது யூதாஸைக்‌ 
குறித்தது. ஒருவேளை இது யூதாஸை மனந்திருப்ப இயேசு 
செய்த கடைசி முயற்சியாக இருக்கலாம்‌. 

இயேசு தமது சீஷா்களின்‌ கால்களைக்‌ கழுவினபோது அவர்‌ 
களின்‌ சரீரத்துக்குரிய சுத்தத்தைப்‌ பார்க்கிலும்‌ ஆவியில்‌ சுத்தத்‌ 
தைப்‌ பற்றியே அதிக அக்கறையாயிருந்தார்‌ என்பதே நான்‌ 
வலியுறுத்த விரும்பும்‌ சத்தியமாகும்‌. இதை மனதில்‌ வைப்போ 
மானால்‌, 8ம்‌ வசனத்தில்‌ இயேசுவின்‌ கூற்று இன்னும்‌ ஆழமான 
அர்த்தங்களைக்‌ தரும்‌: “நான்‌ உன்னைக்‌ கழுவாவிட்டால்‌ 
என்னிடத்தில்‌ உனக்குப்‌ பங்கில்லை.” ஆவிக்குரிய வகையில்‌ 
இது நமக்கு உண்மையாயிருக்கிறது. இயேசுவின்‌ இரத்தத்தி 
னால்‌ நாம்‌ கழுவப்படாவிட்டால்‌ அவரோடு நாம்‌ ஐக்கியம்‌ 
கொள்ள முடியாது! வெளி. 1:5ல்‌ இயேசு “நம்மிடத்தில்‌ அன்பு 
கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற 
நம்மைக்‌ கழுவி” என்று கூறப்படுகிறது. 

பாவிகளாய்‌ வெறுக்கப்பட்டிருந்த நிலையில்‌ நாம்‌ ஞானஸ்‌ 
நானத்தின்மூலம்‌ இயேசுவின்‌ இரத்தத்தில்‌ கழுவப்பட 
வேண்டியதாயிற்று. அனனியா சவுலிடம்‌, “இப்பொழுது நீ 
தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தொழுதுகொண்டு, ஞானஸ்நானம்‌ பெற்று, உன்‌ பாவங்கள்‌ 
போகக்‌ கழுவப்படு” (அப்‌. 22:16). என்றார்‌. நாம்‌ ஆவிக்குரிய 
வகையில்‌ “தலைமுதல்‌ கால்வரை” கழுவப்பட்ட பின்பு, 
தொடர்ந்து வாழ்க்கையில்‌ நேர்மையுடன்‌ நடந்துகொள்ள 














வேண்டும்‌. கிறிஸ்தவர்கள்‌ என்ற முறையில்‌ அன்றாடம்‌ 
இயேசுவின்‌ கரம்‌ நம்மை சுத்தம்‌ செய்வது நமது தேவையாகும்‌. 


நம்முடைய பாவங்களை நாம்‌ அறிக்கையிட்டால்‌, பாவங்‌ 
களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும்‌ நீக்கி நம்மை 
சுத்திகரிப்பதற்கு அவர்‌ உண்மையும்‌ நீதியும்‌ உள்ளவரா 
யிருக்றொர்‌. நாம்‌ பாவஞ்‌ செய்யவில்லையென்டோமானால்‌, 
நாம்‌ அவரைப்‌ பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம்‌. 


192 


அவருடைய வார்த்தை நமக்குள்‌ இராது. 

என்‌ பிள்ளைகளே, நீங்கள்‌ பாவஞ்‌ செய்யாதபடிக்கு 
இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன்‌; ஒருவன்‌ பாவஞ்‌ 
செய்வானானால்‌ நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காகப்‌ 
பிதாவினிடத்தில்‌ பரிந்து பேசுறெவராயிருக்கறொர்‌ (1 யோவா 
1:9-2:1). 


நாம்‌ கீழ்ப்படிதலைக்‌ கற்றுக்கொள்ள வேண்டும்‌ 
நமது ஆத்துமாவை இயேசு கழுவுவதற்கு அனுமதிப்பதன்‌ 
பல்வேறு அம்சங்களைப்பற்றி நாம்‌ பேச முடியும்‌. ஆனால்‌ 
இவ்வசனப்‌ பகுதியில்‌ பேதுருவின்‌ பாதத்தைக்‌ கழுவினபோது 
இயேசு குறிப்பாக ஒன்றைத்‌ தமது சிந்தையில்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌. அந்தக்‌ “குறிப்பான ஒன்று” கீழ்ப்படிதல்‌ ஆகும்‌. 
பேதுரு சுத்தமாக வேண்டுமெனில்‌, கர்த்தருடைய சித்தத்‌ 
திற்குக்‌ கீழ்ப்படிய வேண்டியதாயிருந்தது - அது அவருக்குப்‌ 
பிடிக்கவில்லையென்றாலும்‌, அதை அவர்‌ ஒப்புக்கொள்ள 
வில்லையென்றாலும்‌, அவர்‌ அதைப்‌ புரிந்துகொள்ளவில்லை 
யென்றாலும்‌-அவார்‌ கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிய வேண்டி 
யிருந்தது. 
நம்மில்‌ அநேகரைப்‌ போன்றே, பேதுரு தற்பெருமையுடன்‌ 
போராட்டம்‌ நடத்திக்‌ கொண்டிருந்தார்‌. பேதுரு இனிமேல்‌ 
அதை அறிவார்‌ என்று இயேசு கூறியது போல்‌, மேல்‌ துண்டி 
லிருந்து வந்த பாடங்களைப்‌ பின்னாளில்‌ அறிந்துகொண்ட 
பேதுரு: 
அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்குக்‌ கீழ்ப்படியுங்கள்‌, 
நீங்களெல்லாரும்‌ ஒருவருக்கொருவர்‌ கீழ்ப்படிந்து, மனத்‌ 
தாழ்மையை அணிந்துகொள்ளுங்கள்‌; பெருமையுள்ளவர்‌ 
களுக்குத்‌ தேவன்‌ எதிர்த்து நிற்கிறார்‌; தாழ்மையுள்ளவர்‌ 
களுக்கோ கிருபையளிக்கறொர்‌. 








ஆகையால்‌ ஏற்ற காலத்திலே தேவன்‌ உங்களை உயர்த்தும்‌ 
படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்‌ அடங்கியிருங்கள்‌ 
(1 பேதுரு 5:5-6). 


நீங்களும்‌ நானும்‌ இயேசுவின்‌ இரத்தத்தினால்‌ தொடர்ந்து 
கழுவப்படவேண்டும்‌ என்றால்‌, கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கை 
வாழ வேண்டும்‌: “அவர்‌ ஒளியிலிருக்றெதுபோல நாமும்‌ ஒளி 
யிலே நடந்தால்‌ (நாம்‌ இயேசுவைப்போலவே வாழ்ந்தால்‌) 
ஒருவரோடொருவர்‌ ஐக்கியப்பட்டிருப்போம்‌; அவருடைய 





193 


குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ சகல பாவங்‌ 
களையும்‌ நீக்கி, நம்மைச்‌ (தொடர்ந்து) சுத்திகரிக்கும்‌?” 
(1 யோவான்‌ 1:7). 


சந்தோஷத்தின்‌ பாடம்‌ (யோ. 13:12-17) 
நாம்‌ “கால்களைக்‌ கழுவ” கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌ 

கடைசி பாதம்‌ கழுவப்பட்டது; கடைசி குதிகால்‌ உலர 
வைக்கப்பட்டது. இயேசு தாம்‌ செய்ததுபற்றியும்‌, அதை 
அப்போஸ்தலர்கள்‌ நடைமுறைப்படுத்தவேண்டிய விதம்‌ 
பற்றியும்‌ விளக்கம்‌ தரத்‌ தயாரானார்‌. “அவர்களுடைய கால்‌ 
களை அவர்‌ கழுவின பின்பு, தம்முடைய வஸ்திரங்களைத்‌ தரித்‌ 
துக்கொண்டு திரும்ப உட்கார்ந்து” (வ. 12௮). இயேசு, பாத்திரம்‌ 
முதலியவற்றை வைத்துவிட்டு, தமது வஸ்திரங்களை மறுபடி 
தரித்துக்கொண்டு அவர்களுடன்‌ பேசத்‌ தொடங்கினார்‌. '£ 
ஒவ்வொரு கண்ணும்‌ இயேசுவின்மேல்‌ இருந்தது; அப்போஸ்‌ 
தலர்களின்‌ முழு கவனமும்‌ அவர்‌ மேலிருந்தது. 

உணவு மேஜையில்‌ அவரது இடத்திற்குத்‌ இரும்பினபிறகு, 
இயேசு, “நான்‌ உங்களுக்குச்‌ செய்ததை அறிந்திருக்கிறீர்களா?” 
என்றார்‌ (வ. 12ஆ). “இது என்ன வினோதமான கேள்வி! நீங்கள்‌ 
செய்ததை உறுதியாய்‌ அறிகிறோம்‌. நீர்‌ எங்களுடைய கால்‌ 
களைக்‌ கழுவினார்‌” என்று அவர்கள்‌ பதில்‌ கூறியிருக்கலாம்‌. 
இருப்பினும்‌ இயேசு அவர்களிடம்‌, “நான்‌ செய்தது என்ன 
என்பதை உண்மையில்‌ அறிந்தீர்களா? நான்‌ என்ன செய்தேன்‌, 
ஏன்‌ அகைச்‌ செய்கேன்‌ என்று புரிந்து கொண்டீர்களா?” என்று 
தான்‌ அவர்களிடம்‌ கேட்டார்‌. 





தமது செயலின்‌ பயன்பாட்டைப்‌ பின்பு இயேசு தொடங்‌ 
கினார்‌: “நீங்கள்‌ என்னைப்‌ போதகரென்றும்‌,'* ஆண்ட வரென்‌ 
றும்‌ சொல்லுகிறீர்கள்‌, நீங்கள்‌ சொல்லுகிறது சரியே, நான்‌ அவர்‌ 
தான்‌. ஆண்டவரும்‌ போதகருமாகிய நானே உங்கள்‌ கால்‌ 
களைக்‌ கழுவினதுண்டானால்‌, நீங்களும்‌ ஒருவருடைய கால்‌ 
களை ஒருவர்‌ கழுவக்கடவீர்கள்‌” (வ. 13-14). ஒருவேளை அவர்‌, 
“நீங்களும்‌ என்னுடைய கால்களைக்‌ கழுவக்கடவீர்கள்‌” என்று 
அவ்வாக்கியத்தை முடிப்பார்‌ என்று எதிர்பார்த்திருப்பார்கள்‌. 
அதுவே நியாயமானதாகும்‌. அவர்‌ 24 அழுக்கான கால்களை, 


194 


120 அழுக்கான விரல்களைக்‌ கழுவினார்‌, ஆனால்‌ அவரது 
சொந்தக்கால்கள்‌ இன்னும்‌ அழுக்காயிருந்தன. அப்போது 
இயேசுவின்‌ கால்களைக்‌ கழுவிவிடுவதே நியாயமானதாக 
இருந்திருக்கும்‌. (நம்மில்‌ அநேகர்‌ இயேசுவின்‌ கால்களைக்‌ 
கழுவத்‌ தயங்காமல்‌, வரிசையில்‌ நிற்கக்கூடத்‌ தயாராயிருப்‌ 
போம்‌!). மாறாக, இயேசு, “நீங்களும்‌ ஒருவருடைய கால்களை 
ஒருவர்‌ கழுவக்கடவீர்கள்‌, நான்‌ உங்களுக்குச்‌ செய்தது போல 
நீங்களும்‌ செய்யும்படி உங்களுக்கு மாதிரியைக்‌ காண்பித்தேன்‌” 
(வ. 14-15) என்றார்‌. 

நாம்‌ கால்களைக்‌ கழுவிவிடும்படி இயேசு விரும்புறொரா? 
அது ஒருவேளை நலமாயிருக்கலாம்‌. நமது நண்பர்களில்‌ 
சிலரைக்‌ தேர்ந்தெடுத்து, நாம்‌ ஒருவருக்கொருவர்‌ பாதங்‌ 
களைக்‌ கழுவிக்கொள்ளலாம்‌. ஒரு நிமிடம்‌ பொறுங்கள்‌: 





இயேசு “நான்‌ உங்களுக்குச்‌ செய்ததுபோல நீங்களும்‌ செய்யும்‌ 
படி” என்று கூறினார்‌. மற்ற சீஷார்களோடு யூதாஸ ம்‌ அங்கிருந்‌ 
தான்‌. யூதாஸின்‌ பாதங்களை இயேசு கழுவியதுபற்றி நீங்கள்‌ 
என்ன நினைக்கிறீர்கள்‌? இயேசு தம்மை யூதாஸ்‌ காட்டிக்‌ 
கொடுக்கப்‌ போவதுபற்றி முன்னமே அறிந்திருந்தார்‌. ஒரு 
வேளை நானாக இருந்திருந்தால்‌ கொதி நீரையோ அல்லது 
பனிக்கட்டிகளையோ அவன்‌ பாதங்களில்‌ கொட்டும்படி 
சோதிக்கப்பட்டிருப்பேன்‌! அவன்‌ பாதத்தைத்‌ துடைக்கும்‌ 





போது, தோலை உரிக்க முற்பட்டிருப்பேன்‌! ஆனாலும்‌ இயேசு 
மற்ற சீஷர்களின்‌ பாதங்களுக்குக்‌ காட்டின அதே பரிவை 








யூதாஸின்‌ பாதங்களுக்கும்‌ காட்டினார்‌.'” இயேசுவின்‌ இவ்‌ 
வுதாரணம்‌, என்னைப்பொறுத்தமட்டில்‌, நண்பர்‌, எதிரி ஆகிய 
இரு சாராருடைய “பாதங்களையும்‌ கழுவ” நாம்‌ தயாராயிருக்க 
வேண்டும்‌ என்பதேயாகும்‌. 

இயேசு தொடர்ந்து: “மெய்யாகவே மெய்யாகவே நான்‌ 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌, ஊழியக்காரன்‌ தன்‌ எஜமானி 
லும்‌ பெரியவனல்ல. அனுப்பப்பட்டவன்‌ தன்னை அனுப்பின 





வரிலும்‌ பெரியவனல்ல” (வ. 76). சாக்குப்‌ போக்கு சொல்லக்‌ 
கூடாத நிலையில்‌ இயேசு நம்மை நிறுத்தியுள்ளார்‌. அவர்‌ சிநே 
கதர்‌, எதிரி என்று எல்லோருடைய பாதங்களையும்‌ கழுவக்‌ 
கூடுமென்றால்‌ நாமும்‌ அதுபோலவே செய்யக்கூடும்‌. 


“நீங்களும்‌ ஒருவருடைய கால்களை ஒருவர்‌ கழுவக்‌ 


195 


கடவீர்கள்‌ என்று இயேசு கூறியதன்‌ பொருள்‌ என்ன?” என்று 
நாம்‌ ஒரு வேளை கேட்கக்கூடும்‌. ஆராதனையில்‌ கால்களைக்‌ 
கழுவும்‌ சடங்கும்‌ வைத்துக்கொள்ள வேண்டும்‌ என்று பொருள்‌ 
படுமா? சில மார்க்கப்‌ பிரிவுகளில்‌ இதைச்‌ செய்கின்றனர்‌. 
அவர்கள்‌ (காலாண்டிற்கொரு முறையோ, ஆண்டிற்கொரு 
முறையோ, அல்லது எப்பொழுதாவதோ)'* கர்த்தருடைய 
இராப்‌ போஜனத்தை அசரிக்கும்போது, கால்களைக்‌ கழுவும்‌ 
சடங்கு ஒன்றையும்‌ அவர்கள்‌ செய்கின்றனர்‌. இதற்குத்‌ தேர்வு 
செய்யப்‌ பட்டவர்கள்‌ சுத்தமான கால்களில்‌, துளையற்ற 
காலுறை யணிந்து, அதற்கு மேல்‌ நன்கு பளபளப்பாக்கப்பட்‌! 

பூட்ஸு களை அணிந்து கொண்டு வருகின்றனர்‌. அந்தச்‌ 
சடங்கின்‌ போது, கால்களைக்‌ கழுவுகிறவர்‌, ஏற்கனவே 





சுத்தமாக உள்ள கால்களைக்‌ கழுவுகின்றார்‌. அதன்‌ மூல 
நோக்கம்‌ - கால்கள்‌ அழுக்காயிருப்பதினால்‌ கழுவுகிறது என்பது 
-தொலைந்து போய்‌ விடுகிறது! 
இதைத்தான்‌ இயேசு கட்டளையிட்டாரா? புதிய ஏற்‌ 
பாட்டின்‌ மீதமுள்ள பகுதியை ஆராய்ந்து பாருங்கள்‌! ஆதிக்‌ 
கிறிஸ்தவர்களின்‌ எழுத்துக்களைப்‌ பரிசோதனை செய்து பாருங்‌ 
கள்‌. ஆதி சபையில்‌ இவ்விதமான சடங்கு எதுவும்‌ கைக்‌ 
கொள்ளப்படவில்லை. கால்களைக்‌ கழுவுதல்பற்றிக்‌ குறிப்‌ 
பிடும்‌ ஒரே இடம்‌ 1 தீமோத்தேயு 5:9-10 ஆகும்‌. இதிலும்‌, சபை 
உதவி செய்யக்கூடிய விதவைகளுக்கு இருக்கவேண்டிய 
பண்புகளில்‌ ஒன்றாகவே இது குறிப்பிடப்படுகிறது. 
அறுபது வயதுக்குக்‌ குறையாதவளும்‌, ஒரே புருஷனுக்கு 
மனைவியாயிருந்தவளுமாகி, பிள்ளைகளை வளர்த்து, அந்‌ 
நியரை உபசரித்து, பரிசுத்தவான்‌௧ளுடைய கால்களைக்கமழுவி, 
உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவிசெய்து, சகலவித நற்‌ 
கிரியைகளையும்‌ ஜாக்கிரகையாய்‌ நடப்பித்து இவ்விதமாய்‌ 
நற்கிரிகளைக்‌ குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாயிருந்தால்‌, 
அப்படிப்பட்ட விதவையையே விதவைகள்‌ கூட்டத்தில்‌ சேர்த்‌ 
துக்கொள்ளவேண்டும்‌. 
அநேக தகுதிகள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. ஒன்றை மட்டும்‌ 
எடுத்துக்கொண்டு ஆராதனையில்‌ அதைத்‌ தொடர்புபடுத்தி 
னால்‌, மற்ற எல்லாவற்றிலும்‌ கூட ஆராதனையோடு நாம்‌ 
தொடர்புபடுத்தியாக வேண்டும்‌. இயேசு கூறியது இதுவல்ல. 
இயேசு ஒரு விசேஷ சடங்கை குறிப்பிடவில்லையென்றால்‌ 


196 


ஒருவார்‌ கால்களை ஒருவர்‌ கழுவவேண்டும்‌ என்று கூறியதன்‌ 
மூலம்‌ எதனை அர்த்தப்படுத்துகிறார்‌? ஊழியரும்‌ எழுத்தாள 
ருமான சார்லஸ்‌ ஹோட்ஜ்‌ என்பவர்‌, “கால்களைக்‌ கழுவுதல்‌ 
பற்றிய பட்டிமன்றத்தில்‌ நாம்‌ வென்றிருக்கலாம்‌; ஆனால்‌ 
இன்னும்‌ நாம்‌ கால்களை கழுவக்‌ கற்றுக்கொள்ளவில்லை” 
என்று சரியாகச்‌ சொன்னார்‌. புதிய ஏற்பாட்டின்‌ காலங்களில்‌ 
கால்களைக்‌ கழுவுதல்‌ என்பது வேலைக்காரர்கள்‌ செய்கின்ற 
கீழான ஒரு பணியாய்‌ இருந்தது. இந்த நூற்றாண்டில்‌ இது - 
யாராக இருப்பினும்‌, என்ன விலையாயினும்‌ எவ்வளவு மகிழ்ச்‌ 
சியற்றதாய்‌ இருப்பினும்‌ - மற்றவர்களுக்கு நாம்‌ ஊழியம்‌ 
செய்ய வேண்டும்‌ என்பதைக்‌ குறிக்கும்‌. 

“நான்‌ வியப்படைகிறேன்‌”” என்ற கவிதையில்‌, அதை 
எழுதிய ரூத்ஹார்ம்ஸ்‌ காக்கின்‌ என்ற பெண்மணி கேட்கும்‌ ஒரு 
கேள்வியை, நாம்‌ கேட்கவேண்டியது அவசியமாகிறது: 

உமக்கு நான்‌ ஊழியம்‌ செய்ததை உண்மையாய்‌ நீர்‌ அறிவீர்‌ 
கர்த்தரே! 

உணர்வுப்பூர்வமாக உள்‌ வெளிச்சத்துடன்‌. 

உற்சாகத்துடன்‌ உமக்காய்‌ பேசினேன்‌ பெண்கள்‌ 

ஓக்யெக்‌ குழுவைக்‌ கூட்டினபோது நான்‌ 

ஆர்த்தெழுந்த விதம்பற்றி நன்கறிவீர்‌. 

வேதபாட வகுப்பில்‌ எனது விலையேறிய 

உற்சாகத்தை நீர்‌ அறிவீர்‌. 

ஆனாலும்‌, 

நீர்‌ ஒரு நீர்ப்பாத்திரத்தை எனக்குக்‌ காட்டி, 

நிமிர இயலாத முதியவள்‌ ஒருத்தியின்‌ 

அழுக்கு நிறைந்த பாதங்களை 

அன்றாடம்‌ மாதக்கணக்கில்‌ 

ஆள்‌ யாரும்‌ காணாத அறையில்‌ 

அடுத்தவர்‌ அறியாத வகையில்‌ 

கழுவச்‌ சொன்னால்‌ 

எனது பதில்செயல்‌ என்னவாயிருக்கும்‌ என்று 

நான்‌ வியப்படைகிறேன்‌?!" 

நாம்‌ ஊழியம்‌ செய்யக்‌ கற்றுள்ளோமா? தாழ்மையான, ஏற்‌ 
பில்லாத, சந்தோஷமற்ற பொறுப்புகளை ஏற்றுச்‌ செய்யத்‌ 
தயாராயிருக்கிறோமா? இப்படிப்பட்ட வேலைகளுக்குப்‌ 
பெரும்பாலும்‌ ஜனங்கள்‌ நன்றி சொல்லுவதில்லை. மாறாக, நம்‌ 
மனதைப்‌ புண்படச்‌ செய்வார்கள்‌. யூதாஸின்‌ பாதங்களை 


197 


இயேசு கழுவியபின்னரும்‌ கூட, அவன்‌ மேல்வீட்டிலிருந்து 
வெளியேறி, அவரைக்‌ காட்டிக்கொடுத்தான்‌. இருப்பினும்‌ 
இயேசு, “நீங்கள்‌ ஒருவர்‌ கால்களை ஒருவர்‌ கழுவுங்கள்‌” என்று 
நம்‌ ஒவ்வொருவரிடமும்‌ கூறினார்‌! 

“உங்களுக்காக எத்தனைபேர்‌ வேலை செய்கின்றனர்‌?” 
என்று இந்த உலகம்‌ கேட்கிறது, “நீங்கள்‌ எத்தனைபேருக்கு 
வேலை செய்கிறீர்கள்‌?” என்று கர்த்தர்‌ கேட்கின்றார்‌. நம்மில்‌ 
அநேகர்‌, முழங்காலிலிருந்து கால்களைக்கமுவி ஊழியம்‌ செய்ய 
வேண்டிய நேரத்தில்‌, கெளரவத்துடன்‌, கைகளைக்‌ கட்டிக்‌ 
கொண்டு நின்று கொண்டிருக்கிறோம்‌. 


“கால்களைக்‌ கழுவுதல்‌” சந்தோஷத்தின்‌ இறவுகோல்‌ ஆகும்‌ 

“இதில்‌ எனக்குள்ளதென்ன?” என்று நம்பிக்கையற்றவர்கள்‌ 
அறிய விரும்புகின்றனா்‌. ஊழியம்‌ செய்யக்‌ கற்றுக்கொள்வது 
நமக்கு என்ன செய்யக்கூடும்‌ என்பதை வசனம்‌ 17 நமக்குச்‌ 
சொல்லுகிறது. “நீங்கள்‌ இவைகளை அறிந்திருக்கிறபடி யினால்‌, 
இவைகளைச்‌ செய்வீர்களானால்‌ பாக்கியவான்களாயிருப்பீர்‌ 
கள்‌.” வசனம்‌ 12ல்‌ “நான்‌ உங்களுக்குச்‌ செய்ததை அறிந்திருக்‌ 
கிறீர்களா?” என்று இயேசு கேட்டார்‌. அவர்கள்‌ அதை அறிந்‌ 
இருப்பார்கள்‌ என்ற எண்ணத்தில்‌, உண்மையில்‌ அவர்‌, “உங்கள்‌ 
அறிவு செயல்பாட்டிற்கு வந்தால்‌ பாக்யெவான்களாயிருப்பீர்‌ 
கள்‌” என்றார்‌. நாம்‌ மற்றவர்களுக்கு ஊழியம்‌ செய்ய வேண்டும்‌ 
என்று அறிந்திருந்தால்மட்டும்‌ போதாது; தேவன்‌ நம்மை 
ஆசர்வதிக்கவேண்டுமானால்‌ அதை நாம்‌ செய்யவும்‌ வேண்டும்‌. 

இவ்வசனத்தில்‌ நான்‌ வலியுறுத்த விரும்பும்‌ வார்த்தை 
“பாக்கியவான்கள்‌” என்பதாகும்‌. மலைப்‌ பிரசங்கத்தின்‌ 
முற்பகுதியில்‌ (மாற்‌. 5:31) இதே வார்த்தைகள்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டுள்ளன. இதற்கு இணையான கிரேக்க வார்த்தை 
யானது - வெளிப்புறச்‌ சூழ்நிலைகளால்‌ பாதிக்கப்படாத 
உள்ளான சந்தோஷம்‌, மகிழ்ச்சி மற்றும்‌ சமாதானத்தைக்‌ 
குறிப்பதாயிருக்கிறது. இதன்‌ KJV மொழி பெயர்ப்பை நான்‌ 
அதிகமாய்‌ விரும்புகிறேன்‌: “நீங்கள்‌ இவைகளை அறிந்திருக்கிற 
படியினால்‌, இவைகளைச்‌ செய்வீர்களானால்‌ சந்தோஷமா 
யிருப்பீர்கள்‌.” ஊழியம்‌ செய்யக்‌ கற்றுக்கொள்வதே ஆழமான, 
என்றும்‌ தங்கியுள்ள சந்தோஷத்தின்‌ இரகசியமாகும்‌. 


198 


ஊழியம்‌ கொள்ள விரும்புறெவர்கள்‌ மிகவும்‌ பரிதாபத்‌ 
திற்குரிய மக்களாவார்கள்‌. அவர்கள்‌, தாங்கள்‌ நன்றாய்‌ நடத்தப்‌ 
படவில்லையென்றும்‌, தங்கள்‌ தகுஇக்கேற்றது கிடைக்க 
வில்லையென்றும்‌ எண்ணுகின்றனர்‌. யாரேனும்‌ அவைகளைத்‌ 
தங்களுக்குத்‌ தர வேண்டும்‌ என்று அவர்கள்‌ காத்திருக்கின்றனர்‌, 
அவர்கள்‌ மிகப்‌ பரிதாபமானவர்கள்‌! தங்கள்‌ சந்தோஷத்தை 
யல்ல மற்றவர்களின்‌ சந்தோஷத்தை, தங்கள்‌ நலத்தையல்ல 
மற்றவர்களின்‌ நலத்தை நாடுபவர்களே நிலைவரமான 
சந்தோஷமுள்ளவர்களாய்‌ இருக்க முடியும்‌. இது மேல்துண்டி 
லிருந்து கிடைக்கும்‌ மிகவும்‌ முக்கியமான பாடம்‌ ஆகும்‌. 


முடிவுரை 

மேல்துண்டிலிருந்து இன்னும்‌ வேறு சில பாடங்களும்‌ நாம்‌ 
பெறக்கூடும்‌. ஆனால்‌ தாழ்மை, பரிசுத்தம்‌ மற்றும்‌ சந்தோஷம்‌ 
என்னும்‌ இம்மூன்று பாடங்களும்‌ மற்ற எவற்றைக்‌ காட்டிலும்‌ 
மிகவும்‌ முக்கியமான பாடங்கள்‌ ஆகும்‌. 

ஊழியம்‌ செய்தல்‌ குறித்து நாம்‌ ஒவ்வொருவரும்‌ சில 
துளைக்கும்‌ கேள்விகளை கேட்பது அவசியம்‌: நான்‌ கர்த்தருக்கு 
ஊழியம்‌ செய்கிறேனா? நான்‌ எனது சக மனிதருக்கு ஊழியம்‌ 
செய்கிறேனா? நாளுக்கு நாள்‌ நல்ல ஊழியக்காரனாக நான்‌ 
வளர்ந்து தேறுகிறேனா?” 

கீழ்ப்படிதல்பற்றி நம்மை நாமே சில வினாக்கள்‌ கேட்டுக்‌ 
கொள்வதும்‌ அவசியமாகும்‌: கர்த்தர்‌ கட்டளையிடும்போது 
உடனே அவருக்குக்‌ கீழ்ப்படிகிறோமா? அல்லது பேதுருவைப்‌ 
போல, “இல்லை கர்த்தாவே ஒருபோதும்‌ இல்லை” என்று 
முதலில்‌ சொல்லிவிடுகிறோமா? பேதுருவின்‌ இரண்டாவது 
பதிலில்‌ நாம்‌ கற்க வேண்டிய தேவை உள்ளது: “கர்த்தரே உமது 
சித்தத்தை என்னில்‌ நிறைவேற்றும்‌! தலைமுதல்‌ கால்வரை 
என்னைக்‌ கழுவியருளும்‌.””' தேவனே! மேல்துண்டிலிருந்து 
பாடங்களைக்‌ கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவும்‌. 


குறிப்புகள்‌ 

'இப்பாடத்தைப்‌ பற்றிய ஒரு பக்கப்‌ புறக்குறிப்பு “புதிய ஏற்பாட்டு ஆராய்ச்சி” 
என்று தலைப்பிடப்பட்ட இன்றைக்கான சத்தியத்தின்‌ விசேஷ பதிப்பில்‌ உள்ளது 
(ஜுலை 1993), 10. “வியாதிப்பட்ட அல்லது வயதான பெற்றோரைக்‌ கவனித்தல்‌ 
போன்ற சொந்த விளக்கங்கள்‌ இத்துடன்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்படலாம்‌. “இயேசு 


199 


தமது சீஷர்களின்‌ பாதங்களைக்‌ கழுவும்‌ செயலை நான்‌ பின்னால்‌ 
விளக்கவேண்டியிருப்பதால்‌, இவ்விடத்தில்‌: இவ்வமைப்பை நான்‌ உங்களுக்கு 
விளக்கிக்‌ காட்டுகிறேன்‌; “ஆனால்‌ பிற்பாடு நான்‌ கீழிறங்க முடியாதென்று முடிவு 
செய்கிறேன்‌, இறங்கினாலும்‌ மறுபடியும்‌ ஏறமுடியாதோ என்று எண்ணுகிறேன்‌” 
ஆனால்‌ ஒரு இளம்‌ வயதுள்ள, உற்சாகமுள்ள போதகர்‌ ஒருவர்‌ இதை அப்படியே 
செய்து காண்பிக்க முடியும்‌. “சாப்பிடும்‌ உபகரணங்களை எதுவும்‌ பயன்படுத்தாமல்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ கைகளினாலேயே உணவை எடுத்து உண்டனர்‌. “அவருடைய 
சீஷரில்‌ இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த ஒருவன்‌ (யோவான்‌) இயேசுவின்‌ 
மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான்‌ எனப்படுகிறது (யோவான்‌ 13:23). “இயேசு 
மற்றும்‌ அவருடைய சீஷர்களுக்கு மேல்வீட்டை உபயோகிக்கக்‌ கொடுத்தவர்‌, 
இவ்வசதிகளை ஏற்படுத்தி வைத்திருப்பார்‌ என்று நாம்‌ யூகிக்கிறோம்‌. இராவுணவுக்கு 
ஆயத்தம்பண்ணச்‌ சென்றவர்களிடம்‌ இயேசு “அவன்‌ கம்பளம்‌ முதலானவைகள்‌ 
விரித்து ஆயத்தம்பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல்‌ வீட்டறையை 
உங்களுக்குக்‌ காண்பிப்பான்‌” (மாற்கு 14:15) என்றார்‌. “ஓரியன்ட்‌ மற்றும்‌ ஐரோப்பா 
இன்னும்‌ உலகின்‌ பல பகுதிகளில்‌ இன்றும்‌ இந்த வழக்கம்‌ பின்பற்றப்படுகிறது. “நான்‌ 
எனது மேல்கோட்டைக்‌ கழற்றி வைத்து, சட்டையின்‌ கைப்பகுதியை சுருட்டி 
விட்டுக்‌ கொண்டேன்‌. “எனது இடுப்பைச்சுற்றி அதன்‌ பின்‌ தொங்கும்‌ அளவு 
நீளமான மேல்‌ துண்டு என்னிடத்தில்‌ இல்லை! எனவே ஒரு சாதாரண மேல்‌ 
துண்டை எடுத்து எனது கால்‌ சட்டையின்‌ இடுப்புப்‌ பகுதியில்‌ செருகிக்கொண்டு 
மீதியுள்ள பாகத்தைத்‌ தரையில்‌ தொங்க விட்டேன்‌. ''ஒரு காலால்‌ 
முழங்கால்படியிட்டு கால்களைக்‌ கழுவுவதுபோல்‌ நடித்துக்‌ காட்டினேன்‌. 
"யாக்கோபு 4:6ஐயும்‌ பாருங்கள்‌. '”அமெரிக்காவில்‌ 131) என்பது மிகப்‌ பெரிய 
கால்‌ அளவு எனப்படுகிறது. உலகத்தின்‌ வெவ்வேறு பகுதிகளில்‌ செருப்புகள்‌ செய்ய 
வெவ்வேறு விதத்தில்‌ அளவுகள்‌ மேற்கொள்ளப்படுவதால்‌, உங்கள்‌ ஊரில்‌ உள்ள 





அளவீட்டை இவ்விடத்தில்‌ கேட்பவர்கள்‌ புரிந்துகொள்ளும்படி கூறலாம்‌. ”]Vயில்‌ 
கழுவினவன்‌ என்றுள்ளது. ஆனால்‌ இவ்விடத்தில்‌ பயன்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை 
முழுனெவன்‌ என்று பொருள்படும்‌ வார்த்தையாகும்‌, முழுகுதல்‌ என்பது எந்த அளவு 
கழுவினார்‌ என்பதைக்‌ குறிக்கிறது. '*மூலபாஷையில்‌ “சுத்திகரிக்கும்‌” என்ற வார்த்தை 
நிகழ்கால வினைச்‌ சொல்லாயிருக்கிறது. கிரேக்க மொழியில்‌ இது தொடர்‌ 
வினையைக்‌ குறிக்கிறது. '£இச்சமயத்தில்‌ நான்‌ மேல்துண்டை எடுத்துவிட்டு எனது 
மேல்‌ கோட்டை மறுபடியும்‌ எடுத்து அணிந்துகொண்டேன்‌. '*K]Vயில்‌ எஜமான்‌ 
என்றுள்ளது இது பழைய ஆங்கிலத்தில்‌ பள்ளி ஆசிரியரைக்‌ குறிக்கப்‌ பயன்பட்ட 
சொல்‌ ஆகும்‌. “யூதாஸ்தான்‌ காட்டிக்‌ கொடுப்பான்‌ என்று எந்த ஒரு சீஷனும்‌ 
கருதவில்லை என்பதை நினைத்துக்‌ கொள்ளுங்கள்‌ (யோவான்‌ 13:28). இயேசு 
யூதாஸை வித்தியாசமாக நடத்தியிருந்தால்‌, அவர்கள்‌ அதைக்‌ கவனித்திருக்கக்கூடும்‌. 
“புதிய ஏற்பாட்டில்‌ நாம்‌ வாரந்தோறும்‌ இதை ஆசரிக்கவேண்டும்‌ என்று கூறப்‌ 
படுகிறது (அப்‌. 20:7). “உன்னதத்‌ தன்மையின்‌ சவால்கள்‌” என்ற ரிச்சர்ட்‌ 
ரோஜர்ஸின்‌ விளக்கவுரையிலிருந்து இந்தக்‌ கவிதையை நான்‌ பெற்றேன்‌. 
இவ்விளக்கவுரை அவரால்‌ அர்க்கான்ஸாஸில்‌ உள்ள சியார்ஸியின்‌ ஹார்டிங்‌ 
பல்கலைக்‌ கழகத்தில்‌ மார்ச்‌ 4, 1994ல்‌ நிகழ்த்தப்பட்டது. “ஒரு பிரசங்கத்தில்‌, 
இவ்விடத்தில்‌ நான்‌, “நாம்‌ ஊழியம்‌ செய்யும்‌ சபையாக ஆதிக்கொண்டிருக்‌ 
கிறோமா?” என்றும்‌ கேட்டேன்‌. “இவ்வார்த்தைகள்‌ இயல்பாகவே அழைப்பைக்‌ 
குறிப்பதாயுள்ளன. 





200 


சவல்‌ கூவிய பொழுது 
(மதக 26: 51-75] 


கிராமப்புறங்களின்‌ அருகாமையில்‌ வசிக்கும்‌ ஒவ்வொரு 
வருமே காலை நேரத்தில்‌ சேவல்‌ கூவுவகைக்‌ கேட்டிருப்பார்‌ 
கள்‌-மேலும்‌ அப்பறவை தனது சிறகை விரித்து, கம்பீரமாக 
கழுத்தை உயர்த்தி காலை நேரத்தை வரவேற்பதைக்‌ கண்டு 
மிருப்பார்கள்‌. சேவல்‌ ஏன்‌ இப்படிச்‌ செய்றெதென்று எனக்குத்‌ 
தெரியாது.' ஆனால்‌ ஒருவேளை அப்பறவை, பட்டாணி 
அளவேயுள்ள தனது சிறிய மூளையில்‌ ஒரு பகுதியில்‌, தான்‌ 
கூவாவிட்டால்‌ சூரியன்‌ வரவே வராது என்று எண்ணம்‌ 
கொண்டிருக்குமோ என்ற சந்தேகம்‌ எனக்குள்‌ உண்டு. 

நான்‌ சிறு பையனாக இருந்தபொழுது, சேவல்‌ ஒன்று 
உணர்வுகளின்‌ கலவையோடு கூவியகைக்‌ கேட்டேன்‌. அது ஒரு 
புதிய நாளின்‌ தொடக்கத்தைக்‌ குறித்தது. அது நன்றாயிருந்தது. 
மேலும்‌, நான்‌ எனது வெதுவெதுப்பான படுக்கையிலிருந்து 





எழுந்து, எனது அலுவல்களைச்‌ செய்ய வேண்டும்‌ என்றும்‌ 
குறிப்பிட்டது. இது அவ்வளவு நன்றாயிருக்கவில்லை! 

வரலாற்றில்‌ ஒரு மனிதருக்கு சேவல்‌ கூவினது சந்தோஷத்‌ 
தைத்‌ தராமல்‌, ஆழமான துக்கத்தைக்‌ கொண்டுவந்தது. அந்த 
மனிதரின்‌ பெயர்‌ பேதுரு. அந்த கவலை தரும்‌ சம்பவத்தின்‌ 
முடிவு மத்தேயு 26:73-75ல்‌ காணப்படுகிறது. 





சற்று நேரத்துக்குப்‌ பின்பு அங்கே நின்றவர்கள்‌ பேதுருவினி 
டத்தில்‌ வந்து: “மெய்யாகவே நீயும்‌ அவர்களின்‌ ஒருவன்‌; உன்‌ 
பேச்சு உன்னை வெளிப்படுத்துறெது” என்றார்கள்‌. அப்‌ 
பொழுது அவன்‌: “அந்த மனுஷனை அறியேன்‌” என்று சொல்லி, 
சபிக்கவும்‌, சத்தியம்‌ பண்ணவும்‌ தொடங்கினான்‌. உடனே 
சேவல்‌ கூவிற்று. அப்பொழுது பேதுரு: “சேவல்‌ கூவுறெதற்கு 
முன்னே நீ என்னை மூன்றுதரம்‌ மறுதலிப்பாய்‌” என்று இயேசு 
தன்னிடத்தில்‌ சொன்ன வசனத்தை நினைத்துக்கொண்டு, 
வெளியே போய்‌ மனங்கசந்து அழுதான்‌. 


201 


சேவல்‌ கூவுகிறதற்கு முக்கியத்துவம்‌ அளித்து நாம்‌ 
பேதுருவின்‌ மறுதலிப்புபற்றி கற்றுக்‌ கொள்வோம்‌. நமது 
வேதவசனப்‌ பகுதியாக மத்தேயு 26ஐ எடுத்துக்கொள்ளுவோம்‌. 
இருப்பினும்‌ மேலும்‌ சில விபரங்களுக்காக இதன்‌ இணை 
வசனப்‌ பகுதிகளையும்‌ (மாற்கு 14; லூக்கா 22; யோவான்‌ 18) 
பார்ப்போம்‌. முதலாவது நாம்‌ பேதுருக்காக சேவல்‌ கூவினதைப்‌ 
பார்த்துவிட்டு, பின்பு நமக்காக சேவல்‌ கூவுவதைப்‌ பார்ப்‌ 
போம்‌. 


பேதுருவுக்காக சேவல்‌ கூவியபொழுது 

அறிவித்தலும்‌ மறுப்புகளும்‌ 

மத்தேயு 26ல்‌ இயேசு தமது சீஷர்களுடன்‌ மேல்‌ வீட்டி 
லிருந்த காட்சியைப்‌ படிக்கின்றோம்‌. நடக்கப்‌ போவதை அவர்‌ 
அறிந்திருந்தபடி யால்‌, அவர்‌ தம்மைப்‌ பின்பற்றுபவர்களுக்கு 
எச்சரிக்கை தர முயன்றார்‌. “முன்னதாகவே எச்சரிக்கப்படுதல்‌, 
முன்னதாகவே ஆயுததாரியாகுதலாகும்‌” என்று கூறப்படுகிறது. 
அவர்‌ இதை, “... இந்த இராத்திரியிலே நீங்கள்‌ எல்லாரும்‌ 
என்னிமித்தம்‌ இடறலடை வீர்கள்‌” (வ. 31ஆ) என்று கூறியதன்‌ 
மூலம்‌ தொடங்கினார்‌, “விமுதல்‌” என்ற கிரேக்க வார்த்தை 
பெரும்பாலும்‌ “இடறலடைதல்‌” என்றே மொழி பெயர்க்கப்‌ 
படுகிறது.” உள்ளார்த்தமாக இயேசு இவ்விடத்தில்‌, “இன்றிரவு 
என்னைக்‌ குறித்து நீங்கள்‌ வெட்கமடைந்து இடறி விழுவீர்கள்‌” 
என்றார்‌. 

பிறகு இயேசு, சகரியா 13:7லிருந்து மேற்கோள்‌ காட்டு 
கிறார்‌: “மேய்ப்பனை வெட்டுவேன்‌, மந்தையின்‌ ஆடுகள்‌ 
சிதறடிக்கப்படும்‌ என்று எழுதியிருக்றெப்டி, இந்த இராத்திரி 
யிலே ...” (வ. 31௮). மேய்ப்பனை வெட்டுகல்‌ என்ற கருத்து 
இயேசுவின்‌ மரணத்தைக்‌ குறிப்பதாயிருக்கிறது. ஆடுகள்‌ 
சிதறடிக்கப்படுதல்‌ என்ற கருத்து, அவரது சீஷர்கள்‌ பயந்து 
ஓடுதலைக்‌ குறிக்கின்றது. 

தமது சீஷர்கள்‌ தம்மை விட்டுவிட்டு ஓடுவார்கள்‌ என்று 
இயேசு அறிந்திருந்தும்‌, அவர்களிடம்‌ அவர்‌ இன்னும்‌ அன்பு 
செலுத்தி, ஏற்றுக்கொண்டிருந்தார்‌. வசனம்‌ 32ல்‌ அவர்‌ தமது 
உயிர்த்தெழுகல்பற்றியும்‌, மறுபடியும்‌ அவர்களோடு ஐக்கிய 
மாகுதல்பற்றியும்‌ “ஆகிலும்‌ நான்‌ உயிர்த்தெழுந்த பின்பு, 





202 


உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்குப்‌ போவேன்‌” என்று 
முன்னுரைத்தார்‌. 

இருப்பினும்‌ இந்த அன்பை பேதுரு கேள்வியுறவோ 
அல்லது அதைக்‌ குறித்து அக்கறைப்‌ பட வோ இல்லை. அவர்‌ 
கேள்விப்பட்ட தெல்லாம்‌, அவரும்‌ மற்ற சீஷார்களும்‌ இயேசு 
வைக்‌ கைவிடுவார்கள்‌ என்று கூறியதை மட்டுமே - இதை 





அவரால்‌ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பேதுரு அவருக்குப்‌ 
பிரதியுத்தரமாக: “உமது நிமித்தம்‌ எல்லாரும்‌ இடறலடைந்தா 
லும்‌, நான்‌ ஒருக்காலும்‌ இடறலடையேன்‌ என்றான்‌” (வ. 33). 
போதகரைப்‌ பார்த்து, நீங்கள்‌ தவறுகிறீர்கள்‌: இம்முறை நீங்கள்‌ 
தவறி விட்டீர்கள்‌” என்று கூறுவதில்‌ முதலாவதாகவோ அல்லது 
கடைசியானவராகவோ இந்தப்‌ பேதுரு இல்லை. (இன்றும்‌ 
அநேகர்‌ இத்தவறைச்‌ செய்கின்றனர்‌). 

கர்த்தருடைய பந்தி சற்று முன்னதாக ஏற்படுத்தப்பட்ட 
போது, பேதுரு அதில்‌ கலந்து கொண்டார்‌. மற்ற சீஷர்‌ 
களுடனும்‌, கர்த்தருடனும்‌ அதில்‌ ஐக்கியமானார்‌. அவர்‌ தாம்‌ 
மிகவும்‌ பலமுள்ளவராயிருப்பதாக எண்ணினார்‌! “இது 





நடக்கவே நடக்காது” என்று உறுதியாக வலியுறுத்தினார்‌! 

இயேசு மறுபடியும்‌ எச்சரித்தார்‌, பேதுருவிடம்‌ அவர்‌: “இந்த 
இராத்திரியிலே சேவல்‌ கூவுகிறதற்கு முன்னே, நீ என்னை 
மூன்றுதரம்‌ மறுதலிப்பாய்‌ என்று மெய்யாகவே உனக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌ என்றார்‌” (வ. 34). “சேவல்‌ கூவுகிறதற்கு 
முன்னே” என்றால்‌ “விடிவதற்கு முன்னே” என்று பொருள்‌. 
அதாவது “இன்னும்‌ மூன்று, நான்கு அல்லது ஐந்து மணி 
நேரத்திற்குள்ளாக நீ என்னை மூன்றுதரம்‌ மறுதலிக்கப்‌ 
போகிறாய்‌” என்று பொருளாகும்‌. 

இதைப்‌ பேதுரு கற்பனை செய்துகூடப்‌ பார்த்திருக்க மாட்‌ 
டார்‌. இது கறுப்பு வெள்ளையாகும்‌, மேடு பள்ளமாகும்‌, 
குளிர்ச்சி வெப்பமாகும்‌, மற்றும்‌ வெப்பம்‌ உறைந்து போகும்‌ 
என்பதைப்‌ போன்றதாகும்‌. எனவே அவர்‌, “நான்‌ உம்மோடே 
மரிக்கவேண்டியதாயிருந்தாலும்‌ உம்மை மறுதலிக்கமாட்‌ 
டேன்‌” (வ. 35) என்றார்‌! இது நமக்கு, “இப்படியிருக்க, தன்னை 
நிற்கிறவனென்று எண்ணுகிறவன்‌ விழாதபடிக்கு எச்சரிக்கை 
யாயிருக்கக்கடவன்‌”” என்ற 1 கொரி. 10:12 வசனத்தை 


நினைவூட்டுகிறது. 


203 


உண்மையும்‌ விளைவுகளும்‌ 

இயேசு தமது சீஷர்களுக்கு இவ்விதமாய்‌ எச்சரிக்கையளித்த 
பிறகு, மேல்வீடு என்ற புகலிடத்தை விட்டு “உண்மையான 
உலகத்திற்கு” - கெத்செமெனேயில்‌ உள்ள தோட்டத்திற்கு 
அவர்களையும்‌ அழைத்துக்‌ கொண்டு சென்றார்‌. தோட்டத்தின்‌ 
மையப்பகுதிக்கு பேதுரு, யாக்கோபு மற்றும்‌ யோவான்‌ 
ஆகியோரை மட்டும்‌ இயேசு அழைத்துச்‌ சென்றார்‌. “விழித்தி 
ருந்து ஜெபம்‌ பண்ணுங்கள்‌” (வ. 41) என்று அவர்‌ அவர்களிடம்‌ 
கூறினார்‌; ஆனால்‌ அவர்கள்‌ உறங்கினார்கள்‌. கேட்கவேண்டிய 
போது பேசிய பேதுரு, இங்கு ஜெபிக்கவேண்டியபோது உறங்‌ 





கினார்‌. அவர்‌ இடையூறு செய்பவராயிருந்ததில்‌ ஆச்சரிய 
மில்லை! 

அங்கு ஒரு கூட்டம்‌ வந்தது, யூதாஸ்‌ இயேசுவுக்கு ஒரு 
முத்தம்‌ கொடுத்து அவரைக்‌ காட்டிக்கொடுத்தான்‌. பேதுரு 
தயாராக இருந்தார்‌; அவர்‌ தமது பட்டயத்தை எடுத்து பிரதான 
ஆசாரியனின்‌ வேலைக்காரனுக்கு அறுவைச்‌ சிகிச்சை செய்தார்‌! 
அதாவது அவனைக்‌ காதற வெட்டினார்‌ (வ. 51; யோவான்‌ 





18:10). இயேசு அவரைப்‌ பார்த்து: “உன்‌ பட்டயத்தைத்‌ திரும்ப 
அதின்‌ உறையிலே போடு; பட்டயத்தை எடுக்கிற யாவரும்‌ 
பட்டயத்தால்‌ மடிந்து போவார்கள்‌” (வ. 52) என்று கூறினார்‌. 
பேதுருவின்‌ மறுப்பை இவ்விடத்தில்‌ கற்பனை செய்து 
பாருங்கள்‌: “ஒரு நிமிடம்‌ பொறுங்கள்‌ கர்த்தரே! நான்‌ உங்களுக்‌ 
காக மரிக்கவும்‌ தயார்‌ என்று கூறியுள்ளேன்‌ - நான்‌ தயார்‌! என்‌ 
பின்னால்‌ வந்துவிடுங்கள்‌, கர்க்கரே நான்‌ உங்களைப்‌ பாது 
காப்பேன்‌, அவர்கள்‌ உங்களைப்‌ பிடிக்கவேண்டுமானால்‌ 
முதலில்‌ என்னை மேற்கொள்ளட்டும்‌.” இருப்பினும்‌ இயேசு, 
“பேதுருவே உன்‌ பட்டயத்தை உறையிலே போடு” என்று கூறி 
னார்‌. இப்படியாக பேதுரு எதார்த்த நிலையை முகமுகமாய்ச்‌ 
சந்தித்தார்‌. அவர்‌ தமது மனுஷீகத்திற்கேற்றபடி திட்டமிட்‌ 
டார்‌. ஆனால்‌ அது எஜமானின்‌ திட்ட மாயிருக்கவில்லை. 
நாமும்கூட நமது மனுவீகத்திற்கேற்றபடி திட்டமிடுகி 
றோம்‌ அல்லவா? நம்மைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்வதற்கென்று 








அநேக வசதிகளுக்காக நாம்‌ முயலுகிறோம்‌ - நமது வீடுகள்‌, 
சொத்துக்கள்‌, நமது வேலைகள்‌, நமது ஆரோக்கியம்‌ மற்றும்‌ 
பலம்‌ முதலியன இதில்‌ அடங்கும்‌. மேலும்‌ நமது திருமணங்கள்‌, 


204 


துணைவர்‌, துணைவி மற்றும்‌ குழந்தைகளும்‌ இதில்‌ அடங்க 
லாம்‌. இவை அனைத்தும்‌ இடீரென எடுத்துக்‌ கொள்ளப்‌ பட 
லாம்‌. அப்படி நடக்கின்றபோது, அது நம்மால்‌ தாங்க முடியாத 
சம்பவமாகிவிடுகிறது! “கர்த்தரே! என்ன காரியங்களை 
எங்களுக்குச்‌ செய்துவிட்டீர்‌?”” என்று கதறுகிறோம்‌. ஒரு 
வேளை கர்த்தர்‌ நாம்‌ அவரை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும்‌ 
என்று விரும்பலாம்‌. 
இவ்விடத்தில்‌ பேதுருவின்‌ தற்பெருமையான மனம்‌ காயப்‌ 
பட்டது; இயேசு அவரை வெளிப்படையாகக்‌ கடிந்து கொண்‌ 
டார்‌. 
பேதுருவுக்குள்‌ எதார்த்தநிலை துளிர்விட்டுக்‌ கிளம்பி, நிலை 
கொள்ளத்‌ தொடங்கிற்று. இயேசு அக்கூட்டத்தாரால்‌ பிடித்துச்‌ 
செல்லப்படுகிறார்‌. இயேசு முன்னமே கூறியபடி, “.. அப்‌ 
பொழுது, சீஷர்களெல்லாரும்‌ அவரைவிட்டு ஓடிப்‌ 
போனார்கள்‌” (வ. 26ஆ?. 
இயேசுவைப்‌ பிடித்தவர்கள்‌ அவரைப்‌ பிரதான ஆசாரியனா 
கிய காய்பாவினிடத்திற்குக்‌ கொண்டுபோனார்கள்‌; அங்கே 
வேதபாரகரும்‌, மூப்பரும்‌ கூடி வந்திருந்தார்கள்‌. பேதுரு, 
தூரத்திலே அவருக்குப்‌ பின்சென்று, பிரதான ஆசாரியனுடைய 
அரமனைவரைக்கும்‌ வந்து, உள்ளே பிரவேசித்து, முடிவைப்‌ 
பார்க்கும்படி சேவகரோடே உட்கார்ந்தான்‌ (வ. 57-58). 
இதைப்பற்றிக்‌ கூறும்‌ வேறோரு பதிவு, பிரதான ஆசாரியனின்‌ 
அரமனைக்கு யோவானும்‌ பின்தொடர்ந்து சென்றதாகக்‌ 
கூறுகிறது (யோவான்‌ 18:15). 
அந்தக்‌ கூட்டம்‌ இயேசுவை அவர்‌ வந்த வழியிலேயே 
மறுபடி நகரத்திற்கு இட்டுச்‌ சென்றிருக்க வேண்டும்‌ - 
தோட்டத்திற்கு வெளியே வந்து, கெதகரோன்‌ ஆற்றைக்‌ கடந்து, 
மறுபடியும்‌ நகருக்குள்‌ வந்திருப்பார்கள்‌ - பிரதான அரமனை 
வரைக்கும்‌ வந்தார்கள்‌. யோவான்‌ பிரதான ஆசாரியனுக்கு 
அறிமுகமானவராயிருந்தார்‌ (ஒரு வேளை அவர்‌ அங்கு 
வியாபாரத்‌ தொடர்பு வைத்திருந்திருப்பார்‌)) எனவே அவர்‌ 
உள்ளே அனுமதிக்கப்பட்டார்‌. பின்பு அவர்‌ பேதுருவையும்‌ 
உள்ளே வரவிடச்‌ செய்தார்‌ (யோவான்‌ 18:16). 
பேதுரு, மற்ற எல்லாக்‌ கட்டிடங்களுக்கும்‌ மத்தியில்‌ 
இருந்திருக்கக்‌ கூடிய அரமனை முற்றத்திற்குச்‌ சென்றார்‌. 
வேறோரு பதிவில்‌, அங்கு சிறிய அளவில்‌ நெருப்பு மூட்டப்‌ 





205 


பட்டிருந்தது - வசந்தகால இரவின்‌ குளிர்ச்சியைப்‌ போக்க இது 
செய்யப்பட்டிருக்கும்‌ - என்று எழுதப்பட்டுள்ளது. பேதுரு அவ்‌ 
விடத்திற்கு உரியவர்‌ போல நடிக்க முயன்று, நெருப்பினருகில்‌ 
சென்று குளிர்காயத்‌ தொடங்கினார்‌. மத்தேயு 26:58ல்‌ அவர்‌, 
“முடிவைப்‌ பார்க்கும்படி சென்றார்‌” என்றுள்ளது. திறந்திருந்த 
கதவுகள்‌ மற்றும்‌ ஜன்னல்கள்‌ வழியாக அவர்‌ உள்ளே நடந்த 
விசாரணையைக்‌ கவனித்திருக்க வேண்டும்‌. 

இன்னும்‌ சற்று விரிவாய்‌ இதற்குள்‌ போகும்முன்‌, ஒன்றை 
நாம்‌ கவனிக்க வேண்டும்‌ - சிங்கத்தின்‌ குகை போன்ற - அந்த 
அரமனை முற்றத்தில்‌ வேறு எந்த சீஷரும்‌ இல்லை. யோவா 
னைத்‌ தவிர” மற்ற யாவரும்‌ சிதறி ஓடிவிட்டனர்‌. எனவே 
பேதுருவின்‌ ஒப்புக்கொடுத்தல்‌ மற்றும்‌ தைரியத்திற்காக நாம்‌ 
அவரைப்‌ பாராட்டியாக வேண்டும்‌. 

பிறகு, அரமனை முற்றத்திற்குள்‌ பேதுரு, யோவானை அனு 
மதித்த அடிமையின்‌ வடிவத்தில்‌ அங்கு எதார்த்தம்‌ வந்து 
மோதுகிறது! (யோவான்‌ 18:17). இந்த பெரிய பலமுள்ள மீன்‌ 





பிடிப்பவரிடம்‌ வந்து அந்தச்‌ சிறு பெண்‌, ஒரு எளிய வாக்கி 
யத்தைக்‌ கூறுகிறாள்‌: “நீயும்‌ கலிலேயனாகிய இயேசுவோடே 
கூட இருந்தாய்‌ என்றாள்‌” (வ. 69இ). நெருப்பினால்‌ அல்ல, 
மாறாக, கூடியிருந்த கூட்டத்தினால்‌ பேதுரு உஷ்ணமானார்‌! 
பலமான அம்மனிகர்‌ அச்சிறு பெண்ணிடம்‌ நொறுங்கிப்‌ 
போனார்‌: “அதற்கு அவன்‌: நீ சொல்லுகிறது எனக்குத்‌ தெரியாது 
என்று எல்லாருக்கும்‌ முன்பாக மறுதலித்தான்‌” (வ. 70). 
பேதுரு பின்வாங்கினார்‌. அவர்‌ நெருப்பை விட்டு விலகி, 
இருட்டுக்குள்ளாக வாசல்‌ நோக்கிச்‌ சென்றார்‌. அங்கு அவரை, 
வேறொரு வேலைக்காரி கண்டாள்‌. “அவன்‌ வாசல்‌ மண்ட 
பத்திற்குப்‌ போனபொழுது வேறொருத்தி அவனைக்‌ கண்டு: 
இவனும்‌ நசரேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தான்‌ என்று 
அங்கு இருந்தவரா்களுக்குச்‌ சொன்னாள்‌” (வ. 71). எல்லாப்‌ 
பதிவுகளையும்‌ ஒன்றிணைத்துப்‌ பார்க்கும்போது, இவ்விடத்‌ 
தில்‌ அநேக மனிதர்கள்‌ சேர்ந்து இதில்‌ ஈடுபட்டனர்‌ என்று 
தெரியவருகிறது. குறைந்த பட்சம்‌ அதில்‌ இரண்டு பேராவது, 
“ஆமாம்‌ அது சரியே! இவனும்‌ நசரேயனாயெ இயேசுவோடு 
இருந்தான்‌” என்று தொடர்ந்து கூறியிருப்பார்கள்‌. 
இவ்விடத்தில்‌ பேதுரு வியர்த்திருக்க வேண்டும்‌. “அவனோ; 


206 


அந்த மனுஷனை நான்‌ அறியேன்‌ என்று ஆணையிட்டு, மறுபடி 
யும்‌ மறுதலித்தான்‌” (வ. 72). இவ்விடத்தில்‌ “ஆணையிடுதல்‌” 
என்பது, நாம்‌ குறிப்பிடுகின்ற தேவனுக்கு எதிரான காரியம்‌ 
அல்ல. மாறாக, யூதர்களால்‌ மரபு முறையாகக்‌ கடைப்பிடிக்கப்‌ 
பட்ட ஆணையிடுதலையே இது குறிக்கிறது, அவர்‌ தாம்‌ சொன்‌ 
னது உண்மை என்று ஆணையிட்டார்‌. அவர்‌ இவ்விடத்தில்‌ 
இரண்டாம்‌ முறையாக மறுதலித்தார்‌. 


துயரமும்‌ கண்ணீர்களும்‌ 

பேதுருவின்‌ உணர்ச்சி வேகமான மறுதலிப்புகள்‌ அவர்‌ 
பயந்தபடியே விளைவுகளை ஏற்படுத்தின; அவரைக்‌ கவனிக்‌ 
கும்படி அவர்களைத்‌ தூண்டி விட்டன. ஒரு சிறிய கூட்டம்‌ 
கூடிற்று. பேதுரு காதற வெட்டினவனுக்கு உறவினன்‌ ஒருவன்‌ 
அங்கிருந்தான்‌. அவர்கள்‌, “... மெய்யாகவே நீயும்‌ அவர்களில்‌ 
ஒருவன்‌; உன்‌ பேச்சு உன்னை வெளிப்படுத்துறெது 
என்றார்கள்‌” (வ. 73). 





கலிலேயர்களின்‌ பேச்சு வழக்கு தனிப்பட்ட தாயிருந்தது. 
அவர்கள்‌ தங்கள்‌ வார்த்தைகளைத்‌ தெளிவின்றி உச்சரிப்பார்‌ 





கள்‌. அநேக எழுத்துக்களை ஒரேமாதிரி உச்சரிப்பார்கள்‌; சில 
எழுத்துக்களை உச்சரிக்காமலே விட்டுவிடுவார்கள்‌. அவர்களு 
டைய உச்சரிப்பு எவ்வளவாய்‌ அருவருக்கக்‌ கூடியதாயிருந்த 
தென்றால்‌, ஜெப ஆலயத்தில்‌ ஆசீர்வாத வார்த்தைகளைக்‌ கூற 
கலிலேயரை அனுமதிப்பதில்லை என்பதை, மற்ற யூதர்கள்‌ ஒரு 
சட்டமாகவே பின்பற்றினார்கள்‌. பேதுரு தமது வாயைத்‌ திறந்த 
ஒவ்வொரு வேளையும்‌ அலபாமாவில்‌ ஒரு பாஸ்டோனி 
யனைப்‌ போலவே நின்றார்‌.” 

அப்பொழுது அவன்‌: “அந்த மனுஷனை அறியேன்‌” என்று 
சொல்லி, சபிக்கவும்‌ சத்தியம்‌ பண்ணவும்‌ தொடங்கினான்‌ (வ. 
74௮). பேதுரு இவ்விடத்தில்‌ முறைப்படியான ஒரு ஆணையிடு 
தலை மீனவர்களின்‌ தெளிவற்ற பேச்சு வழக்கில்‌ கலந்திருக்க 
வேண்டும்‌. “இல்லை, இல்லை, இல்லை, எனக்கு அவரைத்‌ 
தெரியாது” என்று பேதுரு சத்தமிட்டு இப்படியாக மூன்றாம்‌ 
முறை மறுதலித்தார்‌. 

லூக்கா இவ்விடத்தில்‌, “அப்பொழுது கர்த்தர்‌ திரும்பி, 
பேதுருவை நோக்கிப்‌ பார்த்தார்‌” (லூக்‌. 22:61) என்ற கருத்தைக்‌ 


207 


கூடக்‌ கொடுக்கிறார்‌. ஜன்னல்‌ அல்லது கதவு வழியே இயேசு 
பேதுருவை நோக்கிப்‌ பார்த்திருக்கலாம்‌. விசாரணையின்‌ 
நிமித்தம்‌ இயேசுவை அவர்கள்‌ ஓரிடம்‌ விட்டு வேறிடம்‌ 
இழுத்தபோது அவர்‌ பேதுருவை பார்த்திருக்கலாம்‌. சூழ்நிலை 
எப்படியிருப்பினும்‌, இயேசு தமக்கு நிகழ்ந்த எல்லாவற்றின்‌ 
மத்தியிலும்‌, பேதுருவுக்கு நிகழ்ந்தவற்றைக்‌ கவனித்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. 

பேதுரு தாம்‌ செய்ததை உணர்ந்தபோது என்ன பதில்‌ 
செயல்‌ செய்தார்‌ என்பகைக்‌ கவனியுங்கள்‌: “.. உடனே சேவல்‌ 
கூவிற்று ... வெளியே போய்‌ (குற்றம்‌ நடந்த இடத்தை விட்டு 
வெளியேறி) மனங்கசந்து அழுதான்‌” (வ. 74ஆ-75௮ஆ). 


நமக்காக சேவல்‌ கூவியபொழுது 

நம்மை நாமே வஞ்சிக்காமலிருக்கப்‌ பார்ப்போம்‌. நாம்‌ 
எல்லாரும்‌ பேதுரு நின்ற இடத்தில்‌ நின்றிருந்தோம்‌. மரித்த 
ஃப்ரெட்‌ மெக்ளங்‌ என்ற சகோதரர்‌, “மோசே நின்ற இடத்தில்‌ 
நான்‌ நின்றேன்‌” என்ற தலைப்பில்‌ ஒரு பிரசங்கம்‌ செய்தார்‌. 
அதில்‌ அவர்‌ தாம்‌ ஒரு திரைப்பட ஒப்பந்தத்தை இரத்து 
செய்ததுபற்றி விளக்கினார்‌. மோசே பார்வோனின்‌ அர 
மனையை விட்டுக்கொடுத்ததுபோல, ஃப்ரெட்‌ ஒரு ஊழிய 
வாழ்க்கை மேற்கொள்ளவேண்டி, புகழ்‌, ஐசுவரியம்‌ ஆகிய 
வற்றை ஒதுக்கித்‌ தள்ளினார்‌. ஃப்ரெட்‌ அல்லது மோசே நின்ற 
இடத்தில்‌ நாம்‌ நில்லாமல்‌ இருந்தாலும்‌, பேதுரு நின்ற 
இடத்தில்‌ நாம்‌ நின்றிருக்கிறோம்‌. 

ஆராதனை வேளையில்‌, “நான்‌ உமக்கே சொந்தம்‌, கரத்‌ 
தாவே” என்று பாடும்போது நாம்‌ பலமுள்ளவார்களாக உணர்‌ 








கின்றோம்‌. மற்ற சகோதர கிறிஸ்தவர்களோடு சேர்ந்திருக்கை 
யில்‌ நாம்‌ உறுதியுள்ளவர்கள்‌ என்று நினைக்கிறோம்‌. கிறிஸ்‌ 
துவை நீங்கள்‌ எப்போதாவது மறுதலிப்பீர்களா என்று நம்மிடம்‌ 
கேட்டால்‌ “இல்லை! ஒருபோதும்‌ இல்லை” என்று பதில்‌ 
சொல்லக்கூடும்‌. பிறகு நாம்‌ “உண்மை உலகத்திற்கு” வந்து சேரு 
கிறோம்‌. சோதனைகள்‌ நம்மை சோதிக்கும்போது, கூட்டம்‌ 
நம்மைச்‌ சூழும்போது, நம்மோடு இருப்பவர்கள்‌ நம்மை 
வலியுறுத்தும்போது, கதையே வித்தியாசமாக விடுகிறது. 
ஜனங்களுக்கு, அவர்களின்‌ சக மனிதர்களின்‌ வலியுறுத்துதல்‌ 





208 


என்ன செய்யக்‌ கூடும்‌ என்பது பற்றி அநேக விளக்கங்களை 
சமீபத்தில்‌ படித்திருக்கிறேன்‌. காது கேளாத ஒரு பையன்‌ 
குன்னை வித்தியாசமாய்‌ காட்டாதிருக்கவேண்டி, காது 
கேட்கும்‌ கருவியை அணிவதில்லை. பார்வையற்ற ஒரு பெண்‌ 
குனது நிலையை மற்றவர்‌ அறியாதிருக்கும்படிக்கு, தன்னைத்‌ 
தானே சுவரிலும்‌, மற்ற பொருட்களிலும்‌ மோதி காயப்படுத்திக்‌ 
கொண்டாள்‌. இளம்‌ வயதினரிடையே நடந்த பரிசோதனை 





ஒன்றில்‌ மற்ற இளம்‌ வயதினர்‌ கூறினார்கள்‌ என்பதற்காகவே 
சிலர்‌ குறுகிய வார்த்தையை நீளமான வார்த்தை என்றனர்‌. 
நீங்கள்‌ நகைச்சுவை என்று கருதாத ஒரு ஜோக்கிற்கு, மற்றவர்‌ 
கள்‌ சிரிக்றொர்களே என்பதற்காக எப்போதாவது நீங்களும்‌ 
சிரித்ததுண்டா? 


நமது நல்ல நோக்கங்களை, எதார்த்தம்‌ வந்து மோதும்‌ 





போது, நாம்‌ கிறிஸ்துவை மறுதலிக்கிறோம்‌. நமது வார்த்தை 
யாலோ, செய்கையாலோ அல்லது நாம்‌ பேச வேண்டிய 
குருணத்தில்‌ மெளனமாயிருப்பதாலோ நாம்‌ அவரை மறுதலிக்க 
லாம்‌. சில சமயங்களில்‌, நாம்‌ அவரை ஒரு முறை மாத்திரமல்ல 
- நமது மனச்சாட்சியின்‌ குரலுக்கெதிராக, மறுபடி, மறுபடி 
மறுதலிக்கின்றோம்‌. 

நமது மனச்சாட்சியை நாம்‌ எப்படி சற்று அடக்கி வைக்கி 
றோம்‌ என்பது கவனிக்க ஆர்வமானது. காரில்‌ இருக்கைக்‌ 
கச்சைகள்‌ முதன்முதல்‌ வந்த நாளை நினைத்துப்‌ பாருங்கள்‌. 
அநேக கார்கள்‌ எச்சரிப்பு மணி பொறுத்தப்பட்டு, பயணிகள்‌ 
இருக்கைக்‌ கச்சைகளை கட்டிக்கொள்ளா விட்டால்‌, அம்மணி 





ஒலிக்கும்படி செய்யப்பட்டிருந்தது. எனது நண்பர்களில்‌ 
அநேகர்‌ இந்த மணியை வெறுத்தனர்‌. அவர்கள்‌ இருக்கைக்‌ 
கச்சை களை கட்ட விரும்பவில்லை, அதற்காக அவர்களை 
எச்சரிக்கும்‌ மணியொலியையும்‌ விரும்பவில்லை. இப்படியாக, 
அவர்கள்‌ அந்த அழைப்பு மணியைச்‌ செயல்‌இழக்க வைத்தனர்‌. 
சிலர்‌ அம்‌ மணியொலிக்காதபடி செய்தனர்‌. நம்மில்‌ சிலர்‌ நமது 
மனச்‌ சாட்சிக்குக்கூட இப்படிப்பட்‌! செயலைச்‌ 
செய்கின்றோம்‌. தேவன்‌ அளித்துள்ள எச்சரிப்பு அமைப்புகளில்‌ 





முக்கியமான இந்த மனச்சாட்சியை - நாம்‌ விரும்புவது 
கிடையாது, எனவே அதை கவனியாமல்‌ விடுகிறோம்‌. நாம்‌ 
அதை “துண்டித்து விட்டு” நமது வழியில்‌ போகிறோம்‌. 


209 


அதாவது, சேவல்‌ கூவும்‌ வரை நாம்‌ நமது வழியில்‌ 
போகிறோம்‌ - நமது பாவத்தை நமக்கு உணர்த்தும்‌ வகையில்‌ 
ஏதாவதொன்று நடக்கும்வரை நாம்‌ அப்படிச்‌ செல்லுகிறோம்‌. 
ஒருவேளை நமது நண்பர்‌ ஒருவார்‌ ஒரு வார்த்தை சொல்லக்‌ 
கூடும்‌, அல்லது ஒரு வேதபாட வகுப்பு, ஒரு பிரசங்கம்‌, ஒரு 
பாடல்‌ அல்லது ஒரு ஜெபம்‌ இவற்றின்‌ மூலம்‌ ஒரு எச்சரிப்பை 
நாம்‌ பெறக்கூடும்‌. அல்லது நமக்கு ஆரோக்கியக்‌ குறைவு 
ஏற்படும்போது, நமது நண்பர்களில்‌ ஒருவர்‌ மரிக்கும்போது, 
பொருளாதாரச்‌ சீரழிவு நமக்கு ஏற்படும்போது, குடும்பத்தில்‌ 
பிரச்சனை ஏற்படும்போது, நம்மைச்‌ சுற்றியுள்ள உலகம்‌ 
அலங்கோலமாகிவிடுகின்றபோது நாம்‌ இப்படிப்பட்ட 





எச்சரிப்பைப்‌ பெறுகின்றோம்‌. 

வேதத்தில்‌ ஜனங்களை எழுப்புகின்ற பல வித்தியாசப்பட்ட 
“சேவல்கள்‌” பற்றிக்‌ கூறப்பட்டுள்ளது. ஆதாம்‌ ஏவாளுக்கு, 
தோட்டத்தில்‌ நடந்து சென்ற தேவனின்‌ குரல்‌ எச்சரிப்பு தந்தது. 
தாவீதுக்கு, அவருடைய நண்பன்‌ “நீயே அந்த மனுஷன்‌” என்று 
கூறிய வார்த்தை எச்சரிப்பு தந்தது. யோனா, தாம்‌ விரும்பாத 
வகையில்‌ மூன்று நாட்கள்‌ மீனின்‌ வயிற்றில்‌ இருந்தது எச்சரிப்பு 
குந்தது. ஊதாரி மகனுக்கு, பன்றிகளின்‌ மத்தியில்‌, பசித்த 
வயிற்றுடன்‌ இருந்தது எச்சரிப்பு தந்தது. இப்படி எது வேண்டு 
மானாலும்‌ எச்சரிப்பு தரலாம்‌. 

அது எதுவாயிருப்பினும்‌, சேவல்‌ கூவுகிறது: குற்றத்தை 
உணர்த்தும்‌ மனச்சாட்சி முழு பலத்துடன்‌, “குற்றவாளி; குற்ற 
வாளி” என்று சத்தமிடுகிறது. இதன்‌ பிறகு நாம்‌ பதில்‌ செயல்‌ 
புரிகிறோம்‌, “என்ன காரியம்‌ செய்துவிட்டோம்‌? இதை எப்படி 
நாம்‌ செய்திருக்கக்‌ கூடும்‌? தேவனிடமிருந்து இவ்வளவு தூரம்‌ 
விலகிச்‌ செல்ல நம்மை எப்படி நாமே அனுமதித்திருப்போம்‌?” 
என்று கதற ஆரம்பிக்கிறோம்‌. 

சேவல்‌ கூவும்போது, அது நாம்‌ மூன்று விதத்தில்‌ பதில்‌ 
அளிக்கவேண்டிய நேரமாயிருக்கிறது. 


அது நினைத்துப்‌ பார்க்க வேண்டிய ஒரு நேரம்‌ 

முதலாவது, அது நாம்‌ நினைத்துப்‌ பார்க்க வேண்டிய ஒரு 
நேரமாக உள்ளது. நமது வேத வசன பகுதியில்‌, “அப்பொழுது 
பேதுரு ... இயேசு தன்னிடத்தில்‌ சொன்ன வசனத்தை நினைத்து 


210 


(வ. 75ஆ) என்றுள்ளது. 
நாம்‌ நல்ல முறையில்‌ போதனை பெற்றுள்ளோம்‌. எப்படி 
வாழ வேண்டுமென்று நாம்‌ அறிவோம்‌. ஆனாலும்‌, ஏதோ சில 
காரணங்களுக்காக நமக்குக்‌ கிடைத்த போதனைகளையெல்‌ 
லாம்‌ நமது மனதிற்கு வெளியே அடைத்துவிட்டோம்‌. இப்‌ 
போது நினைத்துப்‌ பார்க்கவேண்டிய நேரமாயிருக்கிறது. 
நினைவு முக்கியமானதாயிருக்கிறது. ஊதாரி மகன்‌ தனது 








தகப்பன்‌ வீட்டை நினைத்துப்‌ பார்த்தான்‌. இயேசு எபேசு 
சபைக்கு, “நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாயென்பதை 
நினைத்து ...” (வெளி. 2:5) என்று கூறினார்‌. 

எதை நீங்கள்‌ நினைத்துப்‌ பார்க்க வேண்டும்‌? தேவன்‌ 
உங்களை நேசிக்கிறார்‌ - தமது சீஷர்கள்‌ சிதறிப்‌ போவார்கள்‌ 
என்று கூறியபோதும்‌ கூட இயேசு அவர்கள்‌ மீது அன்பு 
வைத்திருந்தார்‌. சுவிசேஷத்தின்‌ நற்செய்தியையும்‌ அது தரும்‌ 
எல்லா நல்ல விஷயங்களையும்‌ நினைத்துப்‌ பாருங்கள்‌-இயேசு 
தமது மரணம்‌, உயிர்த்தெழுதல்பற்றி கூறினார்‌. நீங்கள்‌ திரும்ப 
வந்தால்‌ தேவன்‌ உங்களை மன்னிப்பார்‌ என்பதை நினையுங்‌ 
கள்‌. இயேசுவின்‌ வார்த்தைகள்‌ அனைத்திலும்‌ இதுவே வெளிப்‌ 
படுகின்றது. தோல்வியுடன்‌ எல்லாம்‌ முடிவது இல்லை - நாம்‌ 
அனுமதித்தால்‌ ஒழிய தோல்வி நம்மை வீழ்த்துவதில்லை. 


அது மனந்திரும்புவதற்கான ஒரு நேரம்‌ 

இரண்டாவதாக, சேவல்‌ கூவும்பொழுது, அது மனந்திரும்ப 
வேண்டிய நேரம்‌ ஆகும்‌. “அவன்‌ வெளியே டோய்‌ மனங்கசந்து 
அழுதான்‌” (வ. 75இ)). 

பேதுரு, இயேசுவைப்பற்றியோ, ஜனங்களின்‌ தலைவர்கள்‌ 
பற்றியோ மனக்கசப்பு அடையவில்லை, அல்லது பொருளா 
தாரம்‌ ... உலக நிலை இவற்றுக்கு எதிராக மனக்கசப்பு அடைய 
வில்லை. தாம்‌ இருக்கவேண்டிய நிலையிலிருந்து தவறியதற்‌ 
காகவே பேதுரு மனம்‌ கசந்து அழுதார்‌. 

யூதாஸ்‌ மற்றும்‌ பேதுரு இவர்களுக்கிடையே உள்ள வேறு 
பாடு அடிக்கடி சுட்டிக்காட்டப்படுறெது. கர்த்தரை யூதாஸ்‌ 
விற்றபிற்பாடு அவனும்கூட மனக்கசப்பினால்‌ நிறைந்தான்‌. 
ஆனால்‌ அவன்‌ கண்ணீர்‌ விடவில்லை, மாறாக வெளியே 
சென்று நான்றுகொண்டு செத்தான்‌ (மத்தேயு 27:3). லெளகை 


211 


துக்கத்திற்கும்‌, தேவனுக்குக்கேற்ற துக்கத்திற்கும்‌ வித்தியாசம்‌ 
உண்டு (2 கொரிந்தியர்‌ 7:10). மனக்கசப்புக்கும்‌, மனந்திரும்பு 
குலுக்கும்‌ வித்தியாசம்‌ உண்டு. 

சேவல்‌ கூவும்பொழுது, அது ஒரு சந்தோஷமான நேரம்‌ 
அல்ல, சேவலுக்கு ஏதேனும்‌ தானியத்தைப்‌ போட்டு அமைதிப்‌ 
படுத்தும்படி நீங்கள்‌ சோதிக்கப்படலாம்‌. அல்லது அதன்‌ 
கழுத்தை நெரிக்கும்படி கூட நீங்கள்‌ சோதிக்கப்படலாம்‌. 
ஆனால்‌ தேவனுடைய ஈவாக இப்படிப்பட்ட எச்சரிப்புகள்‌ 
நமது முரட்டாட்டத்தின்‌ அளவை நாம்‌ கண்டு, விழித்தெழுந்து 
கொள்ளும்படியாக நமக்கு அருளப்பட்டுள்ளன. எனவே, 
சேவல்‌ கூவும்பொழுது, அது நமது இருதயத்தைப்‌ பிளக்க 
வேண்டும்‌. “தேவனே நாங்கள்‌ பாவம்‌ செய்தோம்‌, எங்கள்‌ 














சிந்தனை, சொல்‌, மற்றும்‌ செயலால்‌ உமக்கெதிராகப்‌ பாவம்‌ 
செய்தோம்‌, ஆனாலும்‌ உமது உதவியோடு நாங்கள்‌ 
நலமானகைச்‌ செய்யமுடியும்‌” என்று சொல்ல வேண்டும்‌. 


அது புதுப்பிக்க வேண்டிய ஒரு நேரம்‌ 

இது நமக்கு மூன்றாவது நினைப்பொன்றைத்‌ தருகிறது: 
சேவல்‌ கூவும்பொழுது, நாம்‌ நம்மைப்‌ புதுப்பித்துக்கொள்ள 
வேண்டிய நேரமாக இருக்கிறது. 

“பேதுருவின்‌ கண்ணீர்‌ வெறும்‌ மனக்கசப்பாக இல்லாமல்‌, 
உண்மையான மனந்திரும்புதலைக்‌ குறித்ததென்று உங்களுக்கு 
எப்படித்‌ தெரியும்‌?” என்று கேட்கலாம்‌. பேதுருவின்‌ அடுத்‌ 
குடுத்த செயல்களிலேயே இதற்குப்‌ பதில்‌ காணப்படுகிறது. 
இயேசு பேதுருவுக்கு அளித்த மற்றோரு சந்தர்ப்பத்தைப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொண்டார்‌. 

சீஷர்கள்‌ இடறலடைந்து சிதறிப்போவார்கள்‌ என்று 
இயேசு சொன்ன அதே வேளையில்‌, தாம்‌ உயிர்த்தெழுந்து 
அவர்களைக்‌ கலிலேயாவில்‌ சந்திப்பதாகவும்‌ கூறினார்‌ 
(மத்தேயு 26:31-32). இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு, 
திறந்திருந்த கல்லறையினருகே நின்ற தூதன்‌ அங்கு வந்த 
பெண்களிடம்‌, “சக்ரெமாய்ப்‌ போய்‌, அவர்‌ மரித்தோரிலிருந்து 
எழுந்தார்‌ என்று அவருடைய சீஷர்களுக்குச்‌ சொல்லுங்கள்‌. 
அவர்‌ உங்களுக்குமுன்னே கலிலேயாவுக்குப்‌ போகிறார்‌; 
அங்கே அவரைக்‌ காண்பார்கள்‌?” (மத்தேயு 28:7) என்று 


212 


கூறினான்‌. யோவான்‌ 21ம்‌ அதிகாரம்‌ கலிலேயாக்‌ கடலினருகில்‌ 
இயேசு தமது சீஷர்களைச்‌ சந்தித்ததை - விசேஷமாக 
வரிசையாய்க்‌ கேட்ட கேள்விகள்‌ மூலம்‌ இயேசு பேதுருவை 
மனம்‌ மாற்றிய விதத்தை-நமக்குக்‌ கூறுகின்றது: 
அவர்கள்‌ போஜனம்‌ பண்ணின பின்பு, இயேசு சீமோன்‌ 
பேதுருவை நோக்கி: “யோனாவின்‌ குமாரனாகிய சீமோனே, 
இவர்களிலும்‌ அதிகமாய்‌ நீ என்னிடத்தில்‌ அன்பாயிருக்‌ 
கிறாயா” என்றார்‌. அதற்கு அவன்‌: “ஆம்‌ ஆண்டவரே, உம்மை 
நேசிக்கிறேன்‌ என்பதை நீர்‌ அறிவீர்‌” என்றான்‌. அவர்‌: “என்‌ 
ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக” என்றார்‌. இரண்டாந்தரம்‌ 
அவர்‌ அவனை நோக்கி: “யோனாவின்‌ குமாரனாகிய சீமோனே, 
நீ என்னிடத்தில்‌ அன்பாயிருக்கிறாயா” என்றார்‌. அதற்கு அவன்‌: 
“ஆம்‌ ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன்‌ என்பதை நீர்‌ 
அறிவீர்‌” என்றான்‌. அவர்‌: “என்‌ ஆடுகளை மேய்ப்பாயாக” 
என்றார்‌. மூன்றாந்தரம்‌ அவர்‌ அவனை நோக்கி: “யோனாவின்‌ 
குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்றொயா” என்றார்‌. 
என்னை நேசிக்கிறாயா என்று அவர்‌ மூன்றாந்தரம்‌ தன்னைக்‌ 
கேட்டபடியினாலே, பேதுரு துக்கப்பட்டு: “ஆண்டவரே, நீர்‌ 
எல்லாவற்றையும்‌ அறிந்திருக்கிறீர்‌, நான்‌ உம்மை நேசிக்கிறேன்‌ 
என்பதையும்‌ நீர்‌ அறிவீர்‌” என்றான்‌. இயேசு: “என்‌ ஆடுகளை 
மேய்ப்பாயாக” என்றார்‌ (யோவான்‌ 21:15-17). 


பேதுரு மூன்று முறை மறுத்தலித்தமைக்காக, இயேசு பேதுரு 
வின்‌ அன்பை மூன்றுதரம்‌ உறுதி செய்யும்படி அழைத்தார்‌. 

பேதுரு செய்யவேண்டிய பணிகள்‌ இயேசுவிடம்‌ இருந்தது 
என்பதை இங்கு நான்‌ விசேஷமாய்க்‌ குறிப்பிட விரும்புகின்‌ 
றேன்‌. மூன்று முறை இயேசு அவரிடம்‌, “என்‌ ஆடுகளை 
மேய்ப்பாயாக” என்று கூறினார்‌. பேதுரு பயங்கரமான பாவம்‌ 
செய்தார்‌, ஆனால்‌ அத்துடன்‌ முடிந்துபோய்‌ விடவில்லை. 
“கர்த்தரிடம்‌ இரண்டாவது வாய்ப்பு பெற” அவர்‌ இயேசுவை 
முக முகமாய்‌ தரிசித்தார்‌. 

கிருபையுள்ள அந்த வாய்ப்பைப்‌ பேதுரு முற்றிலும்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொண்டார்‌. பெந்தெகொஸ்தே நாளன்று அவர்‌ 
தைரியமாக எழுந்து நின்று, இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கை 
யிட்டதை நாம்‌ அப்‌. 2ல்‌ காணுகின்றோம்‌. அப்‌. 10ல்‌ அவர்‌ 
செசரியாவில்‌ கொர்னேலியு மற்றும்‌ அவரது வீட்டாருக்கு 
பிரசங்கிக்கச்‌ செல்லுவதை காணுகின்றோம்‌. 

நாம்‌ விரும்பாத வரையில்‌, சேவல்‌ கூவுவது என்பது நமக்கு 
முடிவு அல்ல-அது ஒரு துவக்கமாக இருக்கமுடியும்‌-நாம்‌ அதற்கு 


213 


நேர்‌ மறையாகப்‌ பதில்‌ தந்தால்‌! இந்த அனுபவத்‌ திலிருந்து 
வெளிப்பட்ட பேதுரு பலமுள்ள, ஞானமுள்ள மனிதர்‌ ஆனார்‌; 
எஜமானுக்குப்‌ பயன்படும்‌ இன்னொரு நபரானார்‌. பழைய 
வரலாறு ஒன்று, இதற்குப்பின்‌ பேதுரு சேவல்‌ கூவுறெ தைக்‌ 
கேட்கும்பொழுதெல்லாம்‌ முகம்‌ சிவந்து, செய்தியளிப்‌ பதில்‌ 
சற்றுத்‌ தடுமாற்றம்‌ அடைந்து பின்பு மறுபடியும்‌ முன்பு 
போலவே வைராக்கியமுள்ளவராய்‌, அன்புடனும்‌, புரிந்து 
கொள்ளுதலுடனும்‌ பேசினார்‌ என்று குறிப்பிடுகிறது. 

உங்கள்‌ வாழ்வில்‌ எந்த ஒரு தவறும்‌-அது எவ்வளவு பெரிய 
தவறாக இருப்பினும்‌-தேவன்‌ உங்களை விரும்பும்‌ அளவி 
லிருந்து உங்களைக்‌ குறைத்துவிட அனுமதிக்காதர்கள்‌, சேவல்‌ 
கூவும்‌ நேரம்‌ நாம்‌ விழித்து எழ வேண்டிய நேரம்‌ ஆகும்‌. அது 
நாம்‌ நம்மைப்‌ புதுப்பிக்கவேண்டிய நேரம்‌ ஆகும்‌. 











முடிவுரை 

நாம்‌ சுலபத்தில்‌ நமுவவிடக்கூடிய முக்கியமான பாடம்‌ 
ஒன்று இச்சம்பவத்தில்‌ உள்ளது. சுவிசேஷத்தை எழுதிய ஓவ்‌ 
வொருவரும்‌ பேதுருவின்‌ விழுதல்‌ பற்றி எழுதியுள்ளனர்‌. 
மாற்கு தான்‌ முதலில்‌ சுவிசேஷத்தை எழுதினார்‌ என்று அநேக 
பழைமைவாத கல்விமான்கள்‌ கருதுகின்றனார்‌. எனவே மாற்கு 
வின்‌ எழுத்துக்கள்கான்‌ முதலில்‌ சுற்றுக்கும்‌ வந்திருக்க 
வேண்டும்‌.மேலும்‌, மாற்கு சுவிசேஷத்தில்‌ உள்ள அச்சம்பவம்‌ 
பேதுரு கூறியபடியே அமைந்துள்ளதாக அநேகர்‌ கருதுகின்ற 
னர்‌. பேதுரு எழுதிய பிரசங்கக்‌ குறிப்புகளையே மாற்கு சுவி 
சேஷமாகத்‌ தொகுத்தார்‌ என்று பாப்பியஸ்‌ என்ற வரலாற்று 
ஆசிரியர்‌ கூறுகின்றார்‌. வேறு வார்த்தைகளில்‌ சொல்வதானால்‌, 
பேதுரு செய்த பெரிய பாவம்பற்றி முதலில்‌ வெளிப்படுத்தி 
னவர்‌ பேதுருவே என்பது இங்கு விளங்குகிறது. 

இது பேதுரு பின்வருமாறு கூறுவதுபோல்‌ உள்ளது: “எனக்கு 
நடந்ததை உங்களுடன்‌ பகிர்ந்து கொள்வதன்‌ மூலம்‌, நீங்கள்‌ 
பயன்பெறும்படி நான்‌ விரும்புகிறேன்‌. இப்பாடங்களைக்‌ 
கற்றுக்கொள்ளுங்கள்‌: முதலாவது-யார்‌ வேண்டுமானாலும்‌ 
விழுந்துபோகக்‌ கூடும்‌-நான்‌ விழுவேன்‌ என்று எண்ணவில்லை, 
ஆயினும்‌ விழுந்து போனேன்‌ - நீங்களும்‌ அதேபோலத்தான்‌. 
இரண்டாவது-நீங்கள்‌ விழுந்துபோகும்போது அதுவே முடிவு 


214 


அல்ல. கர்த்தர்‌ கிருபையும்‌, இரக்கமும்‌ உள்ளவர்‌. அவர்‌ 
உங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பைத்‌ தருகிறார்‌. நீங்கள்‌ 
மறுபடி அவரிடம்‌ திரும்ப முடியும்‌.” 

இந்தப்பாடம்‌ சிலருக்கு சேவல்‌ கூவும்‌ நேரமாக இருக்க 
வேண்டும்‌ என்று நான்‌ விரும்புகிறேன்‌. குறைந்த பட்சம்‌ ஒருவ 
ராவது தனக்கு நேர்ந்தவைகள்‌ எல்லாவற்றையும்‌ உணர்ந்து 
பார்த்து, மனந்திரும்புதலைக்‌ காண்பித்து, தேவனிடம்‌ 
திரும்பும்படி உற்சாகப்படுத்துகிறேன்‌. 

சாத்தான்‌ இரண்டு பெரிய பொய்களைக்‌ கொண்டுள்ளான்‌. 
நீங்கள்‌ பதில்‌ தர வேண்டிய சமயத்தில்‌, “ஏன்‌ இவ்வளவு 
அவசரம்‌? கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிவதில்‌ அவசரம்‌ காட்டக்‌ 
கூடாது” என்கிறான்‌. நீங்கள்‌ பெரிய தவறு செய்த பின்பு அவன்‌ 





குனது இரண்டாவது பொய்யை கூறுகிறான்‌: “மிகவும்‌ தாமத 
மாகி விட்டது, நீ அதிக தூரம்‌ சென்றுவிட்டாய்‌” என்கிறான்‌. 
பொரய்க்குப்‌ பிதாவை நீங்கள்‌ நம்பாதிருங்கள்‌. உங்கள்‌ இருதயத்‌ 
தைக்‌ கர்த்தரிடம்‌ கொடுப்பதற்குத்‌ தாமதப்படுத்த வேண்டாம்‌. 
உங்கள்‌ இருதயம்‌ தொடப்பட்டால்‌ நீங்கள்‌ கர்த்தரிடம்‌ 





உடனே திரும்பத்‌ தடையேதும்‌ இல்லை! 
பேதுரு பாவம்‌ செய்தபோது, கர்த்தர்‌ நின்று அவரைப்‌ 
பார்த்தார்‌. கர்த்தர்‌ இப்போது உங்களைப்‌ பார்த்துக்கொண்டி 








ருக்கிறார்‌. அது எப்படிப்பட்ட பார்வையாயிருக்கிறது? 
சந்தோஷமான பார்வையா? சலிப்புள்ள பார்வையா? எது 
எப்படியிருப்பினும்‌ அது ஒரு அன்புள்ள, இரக்கமுள்ள 
பார்வையாயிருக்கும்‌ என்பது உறுதி. 

நீங்கள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ ஞானஸ்நானம்பெற வேண்டியி 
ருந்தால்‌, அல்லது மறுபடியும்‌ கர்த்தருக்குள்‌ ஒப்புரவாக 
வேண்டியிருந்தால்‌ உங்கள்‌ இருதயம்‌ தொடப்படும்படி நீங்கள்‌ 
அனுமதிப்பீர்களா? 


குறிப்புகள்‌ 

'செஸ்ட்டர்‌ டேவிஸ்‌ என்ற எனது நண்பர்‌ ஒருவர்‌ சேவல்‌ தான்‌ கூவுவதின்‌ 
மூலம்‌ தனது ஆட்சியைக்‌ குறிப்பிடுகிறது - விசேஷமாய்‌ தனது போட்டியாளர்‌ 
களாகிய காகங்களுக்கு அதை அடையாளப்படுத்துகிறது என்று கூறுவார்‌. 2ஈ]Vயில்‌ 
இவ்வசனத்தில்‌ “இடறுதல்‌” என்ற வார்த்தை உள்ளது. “இவ்விசாரணையின்போது 
யோவான்‌ எங்கிருந்தார்‌ என்பது நமக்குத்‌ தெரியவில்லை. ஒருவேளை, நடப்பதைப்‌ 
பார்க்கும்படிக்கு அவர்‌ உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கலாம்‌. *K]Vயில்‌, பேதுரு, 


215 


கூரையிலிருந்து தொங்கும்‌ “முற்றம்‌?” என்ற பகுதிக்குச்‌ சென்றதாகக்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது. “அமெரிக்க தேசத்தில்‌ இவ்விரண்டும்‌ ஒன்றுக்கொன்று 
மிகவும்‌ முரண்பட்ட உச்சரிப்புகள்‌ ஆகும்‌. இதை நல்லமுறையில்‌ விளக்க வேறு 
உச்சரிப்புகள்‌ பயன்படுத்தப்படலாம்‌. 


TT 
கிறிஸ்துவைப்‌ பற்றி நீங்கள்‌ என்ன 
நினைக்கிறீர்கள்‌? 

வடக்கு கரோலினாவின்‌ ஒரு ஆழமான நீரோடைக்குள்‌ 
வெகு காலமாக ஒரு பொருள்‌ இருந்தது. அவ்வழியே 
போனவர்கள்‌ அதை அசிங்கமான ஒரு கட்டியென்ற அளவில்‌ 
தான்‌ பார்த்தனர்‌. ஒரு நாள்‌ ஏழை மனிதன்‌ ஒருவன்‌ அந்தக்‌ 
கனமான கட்டியை எடுத்து தனது வீட்டின்‌ கதவைத்‌ திறந்த 
நிலையில்‌ வைக்க அதனடியில்‌ அண்டை கொடுத்து வைத்தான்‌. 
ஒரு நாள்‌ அந்த ஏழை மனிதனின்‌ வாசலண்டையில்‌ நின்ற ஒரு 
புதை பொருள்‌ ஆராய்ச்சியாளர்‌, பாறைப்‌ பகுதியில்‌ காணப்‌ 
படுவதிலேயே, பெரிய அளவு தங்கக்கட்டி அக்கதவினடியில்‌ 
இருக்கிறதென்று கண்டார்‌. 

அநேகர்‌ கர்த்தராயெ இயேசுவைப்‌ பார்க்கின்றனர்‌. சிலர்‌ 
அவரை கலிலேயக்‌ குடிமகனாகப்‌ பார்த்து, அவரை விட்டுத்‌ 
திரும்பிக்கொள்கின்றனர்‌. மற்றும்‌ சிலர்‌ அவரை ஒரு கீர்க்கதரி 
சியாகப்‌ பார்த்து நின்று, அவர்‌ சொல்வகைக்‌ கவனிக்கின்றனர்‌. 
மற்றும்‌ சிலர்‌ அவரைப்‌ பார்த்து, தேவகுமாரன்‌ என்றறிந்து, 
தொழுதுகொள்ளும்படி நிற்கின்றனர்‌. கர்த்தராகிய இயேசுவை 
நீங்கள்‌ காணும்‌ வகை எப்படிப்‌ பட்டது? அவர்‌ யாருடைய 
குமாரன்‌? இந்த முக்கியமான கேள்விகளுக்கு நீங்கள்‌ 
கொடுக்கும்‌ பதில்களே உங்கள்‌ நித்திய வாழ்க்கையைத்‌ 


தீர்மானிக்கின்றது. 





216 


சங்க மடைக்கான ஒரு 
சிலுவை (மத்தேயு 27: 46, 
லூக்கா 25:34-46; 
பாவனா 19: 25-50) 


கிறிஸ்து பிறந்து முப்பத்து மூன்று ஆண்டுகளுக்குப்‌ பிறகு," 
கொல்கொதா என்னும்‌ ஆலயத்தில்‌, சிலுவை என்ற பிரசங்க 
மேடையில்‌, பஸ்காவுக்கு முந்தின வெள்ளிக்கிழமையன்று 
வரலாற்றிலேயே மாபெரிய பிரிவு உபசாரப்‌ பிரசங்கம்‌ நடை 
பெற்றது. 

பரிசுத்த வேத எழுத்துக்களில்‌ ஆயிரக்கணக்கான வருடங்‌ 
களும்‌, நூற்றுக்கணக்கான ஆண்‌ மற்றும்‌ பெண்களைப்‌ பற்றிய 
ஜீவனுள்ள வார்த்தைகள்‌ அடங்கியிருந்தாலும்‌, ஒரு 
சிலருடைய மரண வாக்குமூலங்களே முழுமையாகத்‌ 
தரப்பட்டுள்ளன. அவற்றுள்‌ ஒன்று இஸ்ரவேலினுடையது, 
இன்‌ னொன்று மோசேயினுடையது, மூன்றாவது ஸ்தேவானு 
டையது.” இஸ்ரவேல்தான்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது 
தேசம்‌ ஆகும்‌; மோசே சட்ட ரீதியான முதலாவது காலத்தவர்‌ 
ஆவார்‌; ஸ்தேவான்‌, கிறிஸ்தவத்திற்காக முதலாவது மரித்தவர்‌ 
ஆவார்‌. இருப்பினும்‌, கல்வாரியின்‌ காற்றிலிருந்து ரெகிக்கப்‌ 
பட்ட “எழு நுட்பமான இரட்சிப்பின்‌ வசனங்கள்‌” சுவிசேஷ 
காரர்களால்‌ எழுதப்பட்டுள்ளதுபோல இதுவரை எந்த செவியும்‌ 
எதையும்‌ இதுவரை கேட்டதில்லை. 

தமது நேரடியான ஊழியத்தின்போது இயேசு அநேக 
பிரசங்க மேடைகளைப்‌ பயன்படுத்தினார்‌ - மலை உச்ச, 
கூரையின்‌ உச்சி, படகு, கிணறு போன்றவை - ஆனால்‌ இவை 














217 


எதுவும்‌ சிலுவைக்கு ஒப்பானவை அல்ல. மரிக்கின்ற கர்த்தரைப்‌ 
போன்ற மனவலிமையுள்ள பிரசங்கியார்‌ ஒருவர்‌ என்றும்‌ 
இருந்ததில்லை - கபாலஸ்தலத்தில்‌ கூடி யிருந்ததுபோன்ற ஒரு 
ஜனக்கூட்டம்‌ என்றும்‌ எந்த சபையிலும்‌ இருந்ததில்லை - 
இயேசுவின்‌ அந்த ஏழு வார்த்தைகளைப்போன்ற பிரசங்கம்‌ 
என்றைக்கும்‌ எவராலும்‌ நிகழ்த்தப்பட்டதில்லை. 


மன்னிப்பின்‌ வார்த்தைகள்‌ 
“இவர்களுக்கு மன்னியும்‌” (லூக்‌. 23:34) 

சிலுவையின்‌ ஊர்வலம்‌ கல்வாரியை அடைந்தபோது, 
இயேசுவின்‌ வஸ்திரங்கள்‌ உரியப்பட்டன; ஐந்து நாட்களுக்கு 
முன்புதான்‌, எருசலேமில்‌ இருந்தவர்கள்‌, இயேசு வரும்‌ வழியில்‌ 
விரிக்கத்‌ தங்கள்‌ வஸ்இரங்களைக்‌ கழற்றினார்கள்‌; இப்‌ 
பொழுதோ அவர்கள்‌ அவரது வஸ்திரத்தை உரித்தார்கள்‌. 
குமக்குத்‌ தண்டனையை நிறைவேற்றுவோரிடம்‌ இயேசு தமது 





கரங்களை விரித்துக்‌ கொடுத்தார்‌ - அந்தக்‌ கரங்கள்‌ யாருக்கும்‌ 
தமை எதுவும்‌ செய்ததில்லை, உலகத்திற்கு ஆசிர்வாதங்கள்‌ 
அளித்த உன்னத கரங்கள்‌ அவை. அடிக்கும்‌ சத்தமானது 
அடியிலிருந்த நகர மதில்களில்‌ எதிரொலித்தது. அதன்‌ பிறகு 
சிலுவையானது மெதுவாக உயர்த்தப்பட்டு, வானத்தையே 
குலுக்கும்‌ திடும்‌ என்ற ஒரு ஒலியுடன்‌ குழியில்‌ நிறுத்தப்‌ 
பட்டது. இயேசு தமது கடைசிப்‌ பிரசங்க மேடையில்‌ 
உயர்த்தப்பட்டார்‌. 

சிலுவையில்‌ இயேசு கூறிய முதல்‌ வசனம்‌ மன்னிப்பின்‌ 
வசனம்‌ ஆகும்‌: “பிதாவே, இவர்களுக்கு மன்னியும்‌, தாங்கள்‌ 
செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே” (லூக்‌. 
23:34௮). இந்த முதலாவது, நான்காவது மற்றும்‌ ஏழாவது 
வசனங்கள்‌ ஜெப வார்த்தைகள்‌ ஆகும்‌. துவக்கமும்‌, நடுவும்‌, 
நிறைவுமான மூன்று இடங்களில்‌ இயேசுவின்‌ துக்கம்‌ தேவனு 
டைய ஐக்கியத்தில்‌ தோய்க்கப்பட்டது. 





சிலுவையில்‌ மனிதர்கள்‌ ஜெபிப்பது அரிது. மரணத்தை 
எவ்வளவு வலிமிக்கதாய்‌ மாற்ற முடியும்‌ என்று சிந்தித்த வக்கிர 
மனங்களின்‌ கண்டுபிடிப்பே சிலுவையாகும்‌. அப்படிப்பட்ட 





பயங்கரமான தண்டனையைப்‌ பெறும்‌ குற்றவாளிகள்‌ 


218 


வழக்கமாக வலியினால்‌ துடித்து மயங்கி, அலறி, கெஞ்சி, 
சபித்து, தன்னைப்‌ பார்ப்பவர்கள்‌ மேல்‌ துப்புவார்கள்‌. ஆனால்‌ 
இயேசு ஜெபித்தார்‌. 
இயேசு தமது வலியை முதலில்‌ எண்ணாமல்‌, தம்மை 
உபத்திரவப்படுத்தினவர்கள்‌ தங்களுக்குத்‌ தாங்களே ஏற்‌ 
படுத்திக்‌ கொண்ட தீமையை எண்ணிப்பார்க்றொர்‌. சந்தன 
மரமானது தன்னை வெட்டும்‌ கோடரியைக்கூட நறுமணத்‌ 
தால்‌ தோய்ப்பது போல, இயேசுவும்கூட அங்கு, “பிதாவே நீர்‌ 
உமது இரக்கங்களை என்னைவிட்டு மறைத்தாலும்‌, இவர்‌ 
களுக்கு மறையாதேயும்‌” என்றார்‌. 
தமது நேரடியான ஊழியத்தில்‌ இயேசு மன்னிப்பு என்ற 
பொருள்பற்றி அடிக்கடி போதித்துள்ளார்‌: 
“எங்கள்‌ கடனாளிகளுக்கு நாங்கள்‌ மன்னிக்றெதுபோல எங்கள்‌ 
கடன்களை எங்களுக்கு மன்னியும்‌ ... மனுஷருடைய 
குப்பிதங்களை நீங்கள்‌ அவர்களுக்கு மன்னித்தால்‌, உங்கள்‌ 
பரமபிதா உங்களுக்கும்‌ மன்னிப்பார்‌. மனுஷருடைய 
குப்பிதங்களை நீங்கள்‌ அவர்களுக்கு மன்னியாதிருந்தால்‌, 
உங்கள்‌ பிதா உங்கள்‌ தப்பிதங்களையும்‌ மன்னியாதிருப்டார்‌” 
(மத்‌. 6:12, 14-15). 
அப்பொழுது, பேதுரு அவரிடத்தில்‌ வந்து: “ஆண்ட வரே, 
என்‌ சகோதரன்‌ எனக்கு விரோதமாய்க்‌ குற்றஞ்செய்துவந்தால்‌, 
நான்‌ எத்தனைதரம்‌ மன்னிக்க வேண்டும்‌? ஏழுதரமட்டுமோ” 
என்று கேட்டான்‌. அதற்கு இயேசு: “ஏழுதர மாத்திரம்‌ அல்ல; 
ஏழெழுபதுதரமட்டும்‌ என்று உனக்கு சொல்லுகிறேன்‌ ... 
நீங்களும்‌ அவனனவன்‌ தன்‌ தன்‌ சகோதரன்‌ செய்த தப்பி 
தங்களை மனப்பூர்வமாய்‌ மன்னியாமற்போனால்‌, என்‌ பரம 
பிதாவும்‌ உங்களுக்கு இப்படியே செய்வார்‌” என்றார்‌ 
(மத்‌. 18:21-22, 35). 
இருப்பினும்‌ மன்னித்தல்பற்றிய இயேசுவின்‌ மாபெரும்‌ 
போதனை சிலுவையில்கான்‌ நிகழ்ந்தது. ஏனெனில்‌ அதில்‌ அவர்‌ 
தாம்‌ போதித்ததை செயல்முறையில்‌ விளக்கப்‌ படுத்தினார்‌. 
லூக்கா 23:34ன்‌ வினைச்‌ சொல்லானது கிரேக்க மொழியில்‌ 
முற்றுப்‌ பெறாத வினைச்‌ சொல்லாக அமைந்துள்ளது. தமிழில்‌ 
“... என்றார்‌” என்றுள்ளது. ஆனால்‌ அது “... என்று சொல்லிக்‌ 
கொண்டிருந்தார்‌” என்று இருக்க வேண்டும்‌. அதாவது அந்த 
வார்த்தைகளை இயேசு மறுபடி மறுபடி அநேக முறை 
சொல்லிக்கொண்டிருந்தார்‌ என்று ஆகிறது. 


219 


காட்சி இப்படியாக நடந்திருக்கவேண்டும்‌: கபாலஸ்‌ 
தலத்திற்கு வந்து சேர்ந்தவுடன்‌, இயேசு சுற்றிலும்‌ பார்த்து, 
“பிதாவே இவர்களுக்கு மன்னியும்‌; தாங்கள்‌ செய்கிறது 
இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள்‌” என்று ஜெபித்தார்‌. ஒரு 
நூற்றுக்கு அதிபதி வந்து அவரைத்‌ தரையிலே தள்ளியதும்‌, 
“பிதாவே இவர்களுக்கு மன்னியும்‌, தாங்கள்‌ செய்கிறது 
இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே” என்று ஜெபித்தார்‌. 
மழுங்கிய ஆணி அவரது துடிக்கும்‌ உள்ளங்கைகளில்‌ கிழித்து 
நுழைந்தபோது “பிதாவே இவர்களுக்கு மன்னியும்‌, தாங்கள்‌ 





செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே” என்று 
ஜெபித்தார்‌. சிலுவையானது நேராக நிமிர்த்தப்படுகையில்‌, 
“பிதாவே இவர்களுக்கு மன்னியும்‌, தாங்கள்‌ செய்கிறது 
இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே” என்று ஜெபித்தார்‌. 
கூட்டம்‌ தம்மை சபித்துத்‌ திட்டும்‌ போது, “பிதாவே இவர்‌ 





களுக்கு மன்னியும்‌, தாங்கள்‌ செய்கிறது இன்னதென்று அறியா 
இருக்கிறார்களே”” என்று ஜெபித்தார்‌. தையலில்லாத 
அவருடைய மேலங்கிக்காகப்‌ படைவீரர்கள்‌ சீட்டுப்‌ போட்ட 
போது, “பிதாவே இவர்களுக்கு மன்னியும்‌, தாங்கள்‌ செய்கிறது 
இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே” என்று ஜெபித்தார்‌. 
முழுவிபரமும்‌ நமக்குத்‌ தெரியவில்லையென்றாலும்‌, 
இயேசு தொடர்ந்து ஜெபித்துக்கொண்டிருந்தார்‌ என்று மட்டும்‌ 





நாம்‌ அறிகிறோம்‌. “பிதாவே இவர்களுக்கு மன்னியும்‌ தாங்கள்‌ 
செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே” என்று 
ஜெபித்துக்கொண்டிருந்தார்‌. 

பாவமன்னிப்பானது பெந்தெகொஸ்தே நாள்‌ வரைக்கும்‌ 
பரமபிதாவினிடத்தினின்று பொழியப்படவில்லை என்பதை 
யும்‌ (அப்‌. 2:38) அதுவும்கூட மனந்திரும்பி, ஞானஸ்நானம்‌ 
பெற்றவர்களுக்கு மட்டுமே கிடைத்தது என்பதையும்‌ நாம்‌ 
இங்கு கவனிக்க வேண்டியது அவசியமாகும்‌. அதே சமயம்‌, 
இயேசு தாம்‌ மரிக்கின்றபொழுது தமது இருதயத்தில்‌ எவ்வித 
பகைமை உணர்வும்‌ கொண்டிருக்கவில்லை என்பதையும்‌ நாம்‌ 
வலியுறுத்துகின்றோம்‌. நீங்களும்‌, நானும்‌ இயேசுவைப்போல்‌ 
இருக்கக்‌ கற்றுக்‌ கொள்வது அவசியம்‌; நாம்‌ நமது எதிரிகளிடம்‌ 





அன்பு காட்டவும்‌, நம்மை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்காக 
ஜெபம்‌ செய்யவும்‌ கற்றுக்கொள்வது அவசியமாகும்‌ (மத்‌. 5:44). 


220 


நம்பிக்கையின்‌ வார்த்தைகள்‌ 

“என்னோடிருப்பாய்‌” (லூக்கா 23:39-43) 

சிலுவையில்‌ அறையப்பட்ட குற்றவாளிகளின்‌ நிலை ஒரு 
முடிவில்லாததாகக்‌ காணப்பட்டிருக்கும்‌. கேலி செய்யும்‌ 
கூட்டமானது வெறியுடன்‌ சிலுவையைச்‌ சுற்றிலுமிருந்து 
குங்களது வேலையைச்‌ செய்து கொண்டிருந்தது. அவர்கள்‌: 
“மற்றவர்களை இரட்சித்தான்‌, தன்னைத்தான்‌ இரட்சித்துக்‌ 
கொள்ளக்‌ இராணியில்லை. நாம்‌ கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக 
இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவை 
யிலிருந்திறங்கட்டும்‌”” என்று ஆர்ப்பரித்தார்கள்‌ (மாற்கு 
15:31அ-32௮7. மேலும்‌ மாற்கு, “அவரோடேகூடச்‌ சிலுவை 
களில்‌ அறையப்பட்ட வர்களும்‌ அவரை நிந்தித்தார்கள்‌” (மாற்கு 
15:32அ) என்று எழுதியுள்ளார்‌. 

சிலுவையில்‌ அறையப்பட்ட கள்ளர்களில்‌ ஒருவன்‌ படிப்‌ 
படியாக இயேசுவை வித்தியாசப்பட்ட நோக்கில்‌ காணத்‌ 








தொடங்கினான்‌. இயேசுவைப்பற்றிய ஏதோ ஒன்று அத்‌ 
திருடனின்‌ இதயத்தைத்‌ தொட்டது. ஒருவேளை, மரிக்கும்‌ 
வேளையில்‌ இயேசுவின்‌ முகத்திலிருந்த பெருமிதம்‌ அவனைத்‌ 





தொட்டிருக்கலாம்‌. ஒருவேளை அவர்‌ மறுபடி மறுபடி 
“பிதாவே இவர்களுக்கு மன்னியும்‌?” என்று சொல்லிக்‌ 
கொண்டிருந்தது அவன்‌ இருதயத்தைத்‌ தொட்டிருக்கலாம்‌. 
எதுவாயிருப்பினும்‌, அத்திருடனின்‌ இருதயத்தில்‌ திடமான 
விசுவாசம்‌ வளர்ந்து உறுதியானது. 


அன்றியும்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டிருந்த குற்றவாளி 
களில்‌ ஒருவன்‌: “நீ கிறிஸ்துவானால்‌. உன்னையும்‌ எங்களையும்‌ 
இரட்சித்துக்கொள்‌” என்று அவரை இகழ்ந்தான்‌. மற்றவன்‌ 
அவனை நோக்கி: “நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனா 
யிருந்தும்‌ தேவனுக்குப்‌ பயப்படுகிறதில்லையா? நாமோ 
நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம்‌; நாம்‌ நடப்பித்தவை 
களுக்குத்‌ தக்க பலனை அடைகிறோம்‌; இவரோ தகாததொன்‌ 
றையும்‌ நடப்பிக்கவில்லையே” என்று அவனைக்‌ கடிந்து 
கொண்டு, இயேசுவை நோக்கி: “ஆண்ட வரே நீர்‌ உம்முடைய 
ராஜ்யத்தில்‌ வரும்போது அடியேனை நினைத்தருளும்‌” 
என்றான்‌. இயேசு அவனை நோக்கி: “இன்றைக்கு நீ என்னு 
டனேகூடப்‌ பரதீசிலிருப்பாய்‌ என்று மெய்யாகவே உனக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌” என்றார்‌ (லூக்கா 23:39-43). 


221 


சிலுவையிலும்கூட, இயேசுவின்மீதான தாக்குதலை 
சாத்தான்‌ குறைக்கவில்லை. வனாந்தரத்திலே சாத்தான்‌, 





இயேசுவிடம்‌, அவர்‌ சிலுவையில்‌ அறையப்படாமலேயே 
உலகத்தின்‌ இராஜ்யங்களைப்‌ பெற்றுக்கொள்ளமுடியும்‌ என்று 
சொன்னான்‌” (மத்தேயு 4:8-9). இயேசுவின்‌ நேரடியான 
ஊழியத்தின்‌ முடிவு நேரத்தில்‌, பேதுரு இயேசுவிடம்‌ 
சிலுவையை மறந்துவிடும்படி கூறச்‌ சாத்தான்‌ தூண்டினான்‌ 
(மத்தேயு 16:21-23). இப்பொழுது சிலுவையில்‌ இயேசு 
மரிக்கின்ற வேளையில்‌, சாத்தான்‌ ஒரு கள்ளன்‌ மூலமாகப்‌ 
பேசி, இயேசுவைச்‌ சிலுவையிலிருந்து இறங்கி, அதன்மூலமாய்‌ 
மரணத்திற்குக்‌ தப்பித்துக்கொள்ளும்படிக்கு சவால்‌ விடுகிறான்‌. 
தமது ஜீவியகால முழுவதும்‌ இயேசு, தம்மைக்‌ காத்துக்‌ 
கொள்ளும்படி செயல்படுதல்‌ அல்லது தம்மையே பலியாக 
ஒப்புக்கொடுத்தல்‌ என்ற இரு விஷயங்களில்‌ ஒன்றைத்‌ 
தேர்ந்தெடுக்கும்‌ நிலையிலிருந்தார்‌. அவரது சிலுவையில்கூட 
மறுபடியும்‌ அந்த வாய்ப்பு அவருக்குக்‌ கிடைத்தது. 
விசுவாசமில்லாத கள்ளன்‌, அவர்‌ தம்மையே காத்துக்‌ 
கொள்ளும்‌ செயல்பாட்டைத்‌ தேர்ந்தெடுக்க அவரிடம்‌ 





பேசினான்‌: “நீ கிறிஸ்துவானால்‌ உன்னையும்‌, எங்களையும்‌ 
இரட்சித்துக்‌ கொள்‌” (லூக்கா 23:39). சாத்தான்‌ வனாந்தரத்தில்‌ 
“நீ தேவனுடைய குமாரனேயானால்‌, இந்தக்‌ கல்லுகள்‌ 
அப்பங்களாகும்படி சொல்லும்‌” (மத்‌. 4:3) என்று சொன்ன 
அதே அணுகுமுறையை இந்தக்‌ கள்ளனும்‌ கையாண்டான்‌. 
வேறு வார்த்தைகளில்‌ சொல்வதானால்‌, “விசேஷித்த பலன்கள்‌” 
இல்லையென்றால்‌, கிறிஸ்துவாயிருப்பதில்‌ பயனில்லை. அப்‌ 





பலன்களை அனுபவித்து, அதே வேளையில்‌ நீர்‌ யாரென்றும்‌ 
நிரூபியும்‌” என்று அவன்‌ கூறினான்‌. 4.7. ராபர்ட்சன்‌ என்பவரின்‌ 
கூற்றுப்படி, இந்தத்‌ திருடன்‌, “சிறையை உடைக்கும்‌ முயற்சி 
செய்யும்‌ அளவிலேயே” பேசினான்‌. இயேசு அந்தச்‌ 
சிறையுடைப்பைத்‌ தலைமையேற்று நடத்த வேண்டும்‌ என்றும்‌ 
அவன்‌ ஆலோசனை கொடுத்தான்‌. 

விசுவாசத்திற்குள்‌ வந்த கள்ளனோ, இயேசு தம்மையே 
பலியாக்கும்‌ அந்தச்‌ செயலையே விரும்பினான்‌: “ஆண்டவரே, 
நீர்‌ உம்முடைய ராஜ்யத்தில்‌ வரும்போது அடியேனை நினைத்‌ 
கருளும்‌” (லூக்கா 23:42). வேறு வார்த்தைகளில்‌ இதைச்‌ 





222 


சொல்லுவதானால்‌, அவன்‌ இயேசுவிடம்‌, “நீர்‌ சிலுவையிலே 
மரித்து உமது இராஜ்யத்தை ஜெயங்கொள்ளும்‌”” என்று 
உற்சாகப்படுத்தினான்‌. இந்த மனிதனின்‌ விசுவாசம்தான்‌ 
எவ்வளவாயிருந்தது! தண்டனை பெற்ற குற்றவாளியாக 
இயேசுவை அவன்‌ பார்க்கவில்லை; மாறாக ஒரு இராஜாவாகப்‌ 
பார்த்தான்‌! முள்முடிக்குப்‌ பதிலாக மேன்மையான மகுடத்தை 
அவன்‌ கண்டான்‌. இயேசுவின்‌ கைகளிலிருந்த ஆணிகளுக்குப்‌ 
பதிலாக செங்கோலை அவன்‌ கண்டான்‌! இயேசுவின்‌ சரீரத்த 
லிருந்து வெளியேறி அவர்‌ மேல்‌ உறைந்துகிடந்த அவரது 
இரத்தம்‌ அவனுக்கு ராஜரீகமான இரத்தாம்பரமாய்த்‌ 
தோன்றியது. 

இந்த வசனங்களிலும்‌, மறுபடி முழுமைபெறாத வினைச்‌ 
சொற்களே பயன்படுத்தப்‌ பட்டுள்ளன. இரண்டு கள்வார்களு 





இயேசுவின்‌ செவிகளில்‌ இரண்டு விதமான கருத்துக்களை- 
கும்மைக்‌ காத்துக்கொள்வது அல்லது தம்மையே பலியாக 
அளிப்பது-சிலுவையைவிட்டு இறங்குவது அல்லது சிலுவை 
யிலேயே மரிப்பது-என்ற இரு கருத்துக்களை மோத விட்டனர்‌. 

விசுவாசித்த அந்தக்‌ கள்ளனுக்கு இயேசு அளித்த பதில்‌ ஒரு 
நம்பிக்கையின்‌ செய்தியாக இருந்தது: “இன்றைக்கு நீ 
என்னுடனேகூடப்‌ பரதீசிலிருப்பாய்‌ என்று மெய்யாகவே 
உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌” (வ. 43). 

ஆனால்‌, “அந்தக்‌ கள்ளன்‌ இரட்சிக்கப்பட்டது போல 





இன்று இரட்சிக்கப்பட முடியும்‌” என்பது இங்கு சொல்லப்‌ 
படவில்லை (அதிலும்‌ விசேஷமாய்‌, ஞானஸ்நானம்‌ இல்லாமல்‌ 
இரட்சிப்பு உண்டு என்று இங்கு கூறப்படவில்லை)” என்பதைக்‌ 
கவனிக்க வேண்டும்‌. அந்த கள்ளன்‌ இயேசுவின்‌ மரணத்திற்கு 
முன்பு இரட்சிக்கப்பட்டான்‌;” இப்படியாக அவன்‌ பழைய 








பிரமாணத்தின்கீழாக இரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு 
எடுத்துக்காட்டாக விளங்குகிறானே யன்றி, நாம்‌ விசுவாசித்து 
ஞானஸ்நானம்‌ பெறவேண்டிய புதிய பிரமாணத்தின்படியாக 
(கொலோ. 2:14; எபி. 9:16-17)” அவன்‌ இரட்சிப்படையவில்லை 
(மாற்கு 16:16). 

மேலும்‌ இது, “கடைசி நிமிட இரட்சிப்பு” என்ற நம்பிக்‌ 
கையைத்‌ தரும்‌ செய்தியல்ல. நாம்‌ அறிந்தமட்டில்‌, இதுவே 
இயேசுவைப்பற்றி அறிய அக்கள்ளன்‌ பெற்ற முகல்‌ வாய்ப்பு 





223 


ஆகும்‌. மறுபடி மறுபடி சுவிசேஷத்தை ஏற்க மறுத்து கடைசி 
நிமிடத்திற்காக ஓத்திப்போடுபவர்களுக்கு இவன்‌ ஒரு முன்‌ 
மாதிரியல்ல. “பதினோராம்‌ மணி வேளையில்‌”” இரட்சிப்புப்‌ 
பெற நம்பிக்கையாயிருப்பவர்களில்‌ அநேகர்‌ 10:30 மணிக்கு 
மரித்துவிடுகின்றார்கள்‌ என்று யாரோ ஒருவர்‌ கூறியுள்ளார்‌. 
வேறு எவ்வழியில்‌ இயேசுவின்‌ இவ்வார்த்தைகள்‌ 
நம்பிக்கையின்‌ செய்தியாய்‌ உள்ளன? முதல்‌ கள்ளனின்‌ 
ஆலோசனையை அவர்‌ மறுத்து, இந்த இரண்டாம்‌ கள்ளனின்‌ 
ஆலோசனையை ஏற்றுக்கொண்டதால்‌ இது நம்பிக்கையின்‌ 
செய்தியாயிருக்கிறது. “மெய்யாகவே” என்ற வார்த்தை 
“ஆமென்‌” என்ற வார்த்தைக்குரிய கிரேக்கப்‌ பதத்திலிருந்து 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இயேசு கூறியது, “ஆமென்‌! 
அப்படியே ஆகட்டும்‌. எல்லா மனிதரும்‌ பரகீசுக்குச்‌ செல்லும்‌ 





நம்பிக்கையைப்‌ பெற்றுக்கொள்வதற்காக நான்‌ மரிப்பேன்‌! 
தேவனுடைய திட்டத்தை இப்படி நான்‌ முழுமையாக 
நிறைவேற்றுவேன்‌” என்று ஆகும்‌. அப்போது பரலோக 
முழுவதும்‌ நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கவேண்டும்‌. 

இரண்டாவதாக, எல்லா மனிதரும்‌, அவர்கள்‌ வாழ்க்கை 
எவ்வளவுதான்‌ நம்பிக்கையற்றதாகக்‌ காணப்படினும்‌ 
இரட்சிக்கப்படமுடியும்‌ என்பதால்‌ இது நம்பிக்கையின்‌ 
செய்தியாக இருக்கிறது. “ஒரே முறை கேட்டு, ஒரே முறை தேடி, 
ஓரே முறை தட்டி, வாழ்வின்‌ கடைசி நாளில்‌ இந்தத்‌ திருடன்‌ 
இரட்சிக்கப்பட்டான்‌” என்று யாரோ ஒருவர்‌ கூறியுள்ளார்‌. 
இந்தத்‌ திருடன்‌ இவ்விதமாய்‌ இரட்சிக்கப்படக்கூடுமானால்‌, 
நீங்களும்கூட, என்ன செய்திருந்தாலும்‌ இரட்சிக்கப்பட 
முடியும்‌. சிலுவையில்‌ அறையப்படத்‌ தான்‌ தகுதியானவனே 
(லூக்‌. 23:41)" என்று ஒத்துக்கொண்ட இந்தக்‌ குற்றவாளியின்‌ 
வாழ்க்கையைக்‌ காட்டிலும்‌ உங்கள்‌ வாழ்க்கை மோசமா 
யிருக்காது என்பது உறுதி. 

தாம்‌ நேசித்தும்‌, இன்னும்‌ தம்மிடம்‌ திரும்பாதவர்களுக்கு 
கர்த்தரின்‌ நம்பிக்கை காத்திருக்கன்றது. எனவே இதை விட்டு 
விடாதீர்கள்‌. திருடனுக்கு இந்நம்பிக்கை இருக்குமேயானால்‌, 
இன்றுள்ள அப்படிப்பட்டவர்களுக்கும்கூட அந்த நம்பிக்கை 
நிச்சயம்‌ உண்டு! கிறிஸ்துவால்‌ கூடாத காரியம்‌ ஒன்றும்‌ 
இல்லை! 





224 


தனிமைக்கான வார்த்தைகள்‌ 
“அதோ உன்‌ மகன்‌” (யோவான்‌ 19:25-27) 
கல்வாரிக்‌ காட்சியை நாம்‌ காணுகையில்‌, அங்கிருந்த எல்‌ 

லோருமே இயேசுவை நிந்திக்கவில்லை என்பற்காக நாம்‌ நன்றி 
செலுத்துகிறோம்‌. அங்கிருந்த ஒரு சிலர்‌ அவருக்காகக்‌ கவலைப்‌ 
பட்டனர்‌. யோவான்‌, “இயேசுவின்‌ சிலுவையினருகே அவரு 
டைய தாயும்‌, அவருடைய தாயின்‌ சகோதரி கிலெயோப்பா 
மரியாளும்‌, மகதலேனா மரியாளும்‌ நின்றுகொண்டிருந்தார்‌ 
கள்‌” (யோவான்‌ 19:25) என்று குறிப்பிட்டார்‌. வசனம்‌ 26ல்‌ 
அப்போஸ்தலனாகிய யோவானும்‌ அங்கிருந்ததாகக்‌ கூறப்‌ 
படுகிறது. இயேசு தமது அடுத்த வார்த்தைகளை தமது 
தாய்க்கும்‌, யோவானுக்கும்‌ கூறுகிறார்‌: 

அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும்‌ அருகே நின்ற 

குமக்கு அன்பாயிருந்த சீஷனையும்‌ கண்டு, தம்முடைய தாயை 

நோக்கி: “ஸ்திரீயே, அதோ உன்‌ மகன்‌” என்றார்‌. பின்பு அந்தச்‌ 

சீஷனை நோக்கி: “அதோ, உன்‌ தாய்‌” என்றார்‌. அந்நேர முதல்‌ 

அந்தச்‌ சீஷன்‌ அவளைக்‌ தன்னிடமாய்‌ ஏற்றுக்கொண்டான்‌ 

(யோவான்‌ 19:26-27). 

இச்சம்பவத்திலிருந்து அநேக பாடங்களைக்‌ கற்றுக்‌ 

கொள்ள முடியும்‌. முதலாவது இயேசு தமது தாயைப்பற்றி 
அக்கறை எடுத்துக்கொண்டார்‌. “ஒருவன்‌ தன்‌ சொந்த 
ஜனங்களையும்‌. விசேஷமாகக்‌ தன்‌ வீட்டாரையும்‌ விசாரியா 
மற்போனால்‌, அவன்‌ விசுவாசத்தை மறுதலித்தவனும்‌ 
அவிசுவாசியிலும்‌ கெட்டவனுமாயிருப்பான்‌” (1 தீமோ. 5:8). 
இயேசுவின்‌ சகோதரர்கள்‌ அந்நேரத்தில்‌ அவிசுவாசி 
களாயிருந்ததால்‌, ””' அவர்‌ தமது தாயை அவர்களின்‌ பாரமரிப்‌ 
பில்‌ விடவிரும்பவில்லை. எனவே அவளைப்‌ பாதுகாக்கும்‌ 








பொறுப்பை அவர்‌ யோவானிடம்‌ ஒப்படைத்தார்‌.” 

மேலும்‌ இயேசு தமது தாயை நேசித்த போதிலும்‌, அவளை 
வணங்கவில்லை. அவளை அவர்‌ “பரலோகத்தின்‌ அரசி” 
என்றோ “தேவ தாய்‌” என்றோ அழைக்கவில்லை. மாறாக அவர்‌ 
அவளை “ஸ்திரீயே” என்று அழைத்தார்‌. கிரேக்க மொழியில்‌ 
இது ஒரு அவமரியாதையான வார்த்தையல்ல! ஆனால்‌ ஒரு 
பாசமுள்ள வார்த்தையாகும்‌. மரியாளுக்குப்‌ பயன்‌ படுத்தப்‌ 
பட்ட இவ்வார்த்தை தெய்வீகமானவைகளுக்கு அடுத்ததல்ல. 





225 


இவ்விதமாக, இயேசுவின்‌ சொந்த வார்த்தைகள்‌ மரியாள்‌ 
வணக்கத்திற்குப்‌ புறம்பானவைகளாகும்‌. 

இயேசுவின்‌ இவ்வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை இன்‌ 
னும்‌ சற்று ஆழமாகக்‌ கவனிப்போம்‌. கல்வாரியின்‌ மையக்‌ 
காட்சி மரியாள்‌ அல்லது யோவானைப்பற்றியதல்ல; மாறாக 
அது இயேசுவைப்பற்றியதாகும்‌. இக்காட்சியை இயேசுவைக்‌ 
கண்ணோக்கமாய்க்கொண்டு மறுபடி பார்ப்போம்‌. அவார்‌ 
தம்மைப்பற்றியல்ல, மரியாளைப்பற்றிக்‌ கவலையாயிருந்தார்‌. 
“உன்‌ ஆத்துமாவையும்‌ ஒரு பட்டயம்‌ உருவிப்போகும்‌” (லூக்‌. 
2:35) என்று சிமியோன்‌, மரியாளிடம்‌ கூறியிருந்தார்‌. இந்தப்‌ 








பட்டயம்‌ மரியாள்‌ தனது மகனைச்‌ சிலுவையில்‌ கண்டபோது 
தான்‌ ஆழமாய்‌ அவள்‌ ஆத்துமாவை ஊடுருவிற்று. இயேசு 
இக்காட்சியிலிருந்து மரியாள்‌ தப்பிக்கும்படி விரும்பினார்‌. 
“அந்நேர முதல்‌” அந்த சீஷன்‌ அவளைத்‌ தன்‌ வீட்டில்‌ ஏற்றுக்‌ 
கொண்டான்‌” என்பதற்குச்‌ சிலர்‌, மரியாள்‌ அப்பொழுது 
மயக்கமுற்றதாகவும்‌, யோவான்‌ அவளைக்‌ தன்‌ வீட்டிக்குச்‌ 
சுமந்து சென்றதாகவும்‌ பொருள்‌ கொள்கின்றனர்‌. 
இயேசுவின்‌ வார்த்தைகள்‌ மரியாளுக்கு உதவிசெய்தன, '” 
ஆனால்‌ அவர்கள்‌ அவரை எங்கு விட்டுச்‌ சென்றனர்‌? தாயின்‌ 
அன்பான அரவணைப்பின்றி அவரை அவர்கள்‌ விட்டுச்‌ 
சென்றனர்‌. இயேசுவின்‌ வார்த்தைகள்‌ தனிமைக்குரியவைகளா 
யிருந்தன. மரியாள்‌ அவரை விட்டுச்‌ சென்ற சற்று நேரத்தில்‌, 
இயேசுவின்‌ பரலோக பிதாவாகிய தேவனும்‌ அவரைக்‌ 
கைவிட்ட சூழ்நிலை நிலவிற்று. பாவத்தின்‌ வல்லமையைத்‌ 
தோற்கச்செய்ய செய்த போராட்டத்தில்‌ இயேசு தனிமைப்‌ 
படுத்தப்பட்ட காட்சியைத்தான்‌ அங்கு காண்கிறோம்‌. 





தேவ பிரசன்னம்‌ இல்லாமலிருக்கும்‌ நிலையை என்னால்‌ 
புரிந்துகொள்ள முடியாவிட்டாலும்‌, மனித அன்பின்றி 
இருக்கும்‌ சூழ்நிலையை புரிந்துகொள்ள முடிகிறது. தனிமையா 
யிருப்பது என்ன என்பதை நானும்‌ நீங்களும்‌ அறிவோம்‌. 
இயேசு தனிமையில்‌ வெற்றி கண்டதுபோல, நாமும்‌ 
தனிமையில்‌ வெற்றிகாண அவர்‌ நமக்கு உதவி செய்ய முடியும்‌. 


226 


பாடுகளின்‌ வார்த்தைகள்‌ 
“ஏன்‌ என்னைக்‌ கைவிட்டீர்‌?” (மத்‌. 27:46) 

காட்சி பின்வருமாறு அமைந்தது: கொல்கொதாவில்‌ 
திகைப்பூட்டும்‌ வகையில்‌ திடீரென இருள்‌ மூடிற்று, அது 
இயேசுவை, அவரது உருவத்தை எல்லாக்‌ கண்களுக்கும்‌ 
மறைத்தது. கூட்டத்தாரின்‌ உதடுகளிலிருந்து கேலிச்‌ சொற்கள்‌ 
அகன்று போயின. பயமும்‌, திகிலும்‌ ஒவ்வொரு இதயத்தையும்‌ 
ஆட்டிப்‌ படைத்தன. சிலுவையில்‌ அறையுண்டவர்களின்‌ 
பெருமூச்சுகள்‌ புலம்பல்கள்‌ மட்டுமே அவ்வப்போது அந்த 
ஆழமான அமைதியைக்‌ கிழித்துக்கொண்டு இருந்தன. 
இருளிலிருந்து திடீரென்று அவ்வார்த்தைகள்‌ அமைதியை 
உடைத்துக்கொண்டு கிளம்பின: “ஒன்பதாம்‌ மணி நேரத்தில்‌ 
இயேசு: ஏலீ! ஏலீ! லாமா சபக்தானி, என்று மிகுந்த சத்த மிட்டுக்‌ 
கூப்பிட்டார்‌” (மத்தேயு 27:46௮). இயேசு தமது குழந்தைப்‌ 








பருவம்‌ முதலே பயன்படுத்திய இவ்வார்த்தைகள்‌ சங்கீதம்‌ 
22ல்‌'* உள்ளன. மத்தேயு இவ்வார்த்தைகளை, “என்‌ தேவனே! 
என்‌ தேவனே! ஏன்‌ என்னைக்‌ கைவிட்டீர்‌” என்று பொருள்‌ 
தருவதாக விளக்கப்படுத்துகிறார்‌. 

எந்த ஒரு மொழியிலும்‌, “கைவிடப்படுதல்‌” என்ற இவ்‌ 
வார்த்தை மிகுந்த வருத்தத்திற்கு உரிதாய்‌ உள்ளது. கிரேக்க 
மொழியில்‌ இவ்வார்த்தை, “விட்டுவிடுதல்‌,” “கைவிடுதல்‌” 
மற்றும்‌ “கீழே விடுதல்‌” என்ற வார்த்தைகளின்‌ கூட்டுச்‌ 
சொல்லாக உள்ளது. இது தோல்வியுற்று, உதவியற்று இருக்கும்‌ 
நிலையைக்‌ குறிக்கிறது. 

இயேசு மனிதரால்‌ மட்டுமல்ல, தேவனாலும்‌ கைவிடப்‌ 
பட்டார்‌. இது மனிதரின்‌ புரிந்துகொள்ளுதலுக்கும்‌ அப்பால்‌, 





மீட்பின்‌ அற்புதங்களிடம்‌ நம்மை அழைத்துச்‌ செல்லுகிறது. 
ஏசாயா 59:1-2ல்‌ பாவம்‌ நம்மை தேவனைவிட்டுப்‌ பிரிக்கிற 
தென்று காண்கிறோம்‌. 2 கொரிந்தியர்‌ 5:21ல்‌ “பாவமறியாத 
அவரை நமக்காகப்‌ பாவமாக்கினார்‌” என்று படிக்கின்றோம்‌. 


இயேசு “நமக்காகப்‌ பாவமானபோது””” 


நமது பாவங்களுக் 
கான தண்டனையை அவர்‌ பெற்றுக்கொண்டார்‌. பாவத்தின்‌ 
இறுதியான தண்டனை, தேவனால்‌ கைவிடப்படும்‌ ஒரு 


நிலையேயாகும்‌ (2 தெசலோ. 1:9). 


227 


நம்மை இரட்சிக்க இயேசு எவ்வளவாய்‌ சித்தங்‌ கொண்‌ 
டிருந்தார்‌? மத்தேயு 27:46 இத்தூரத்தை நமக்குச்‌ சித்தரிக்‌ 
கின்றது. இயேசு பரலோகத்தின்‌ மாட்சிமையை விட்டு 
இறங்கினார்‌. ஆனால்‌ இன்னும்‌ அதிக தூரம்‌ அவர்‌ சென்றார்‌. 
அவர்‌ இப்பூமியில்‌ ஒரு மனிதனாக, அடிமையாகப்‌ பிறந்தார்‌, 
ஆனால்‌ இன்னும்‌ அதிக தூரம்‌ சென்றார்‌. வெட்கம்‌ மற்றும்‌ 
புறக்கணிக்கப்படுதல்‌ ஆகியவற்றால்‌ அவர்‌ பாடுபட்டார்‌, 
ஆனால்‌ இன்னும்‌ அதிகம்‌ தூரம்‌ அவர்‌ சென்றார்‌. அவர்‌ 
சிலுவைவரை சென்றார்‌, ஆனால்‌ பயணம்‌ இன்னும்‌ முடிய 
வில்லை. நம்மை மீட்பதற்காக, அவர்‌ தேவனால்‌ கைவிடப்‌ 
படும்‌ நிலை வரைக்கும்‌ செல்ல சித்தமானார்‌! 

இதை என்னால்‌ என்றுமே புரிந்துகொள்ள முடிவதில்லை. 
இயேசு இதை எப்படி நமக்காகச்‌ செய்யக்கூடும்‌? இவ்வளவாய்‌ 





அவர்‌ உங்களையும்‌ என்னையும்‌ நேசிக்க முடிந்தது எப்படி? 
சிலுவையில்‌ அவர்‌ எல்லாப்‌ பாவிகளின்‌ பாவங்களுக்கான 
நித்திய தண்டனையை ஒரு குறிப்பிட்ட காலவரையறையில்‌ 
அவர்‌ பெறமுடிந்தது எவ்விதம்‌? இதையெல்லாம்‌ நான்‌ புரிந்து 
கொள்ள முடியவில்லையென்றாலும்‌, இதை விசுவாசத்தால்‌ 
நான்‌ ஏற்றுக்கொள்ள முடியும்‌. “தேவன்‌ அருளிய சொல்லி 
முடியாத ஈவுக்காக” அவருக்கு நான்‌ நன்றி செலுத்துகிறேன்‌ 
(2 கொரிந்தியர்‌ 9:15). 


சோர்வின்‌ வார்த்தைகள்‌ 

“தாகமாயிருக்கிறேன்‌” (யோவான்‌ 19:28) 

பூமியின்மேல்‌ மூன்றுமணி நேரம்‌ இருள்‌ மூடிற்று. சிலுவை 
யைச்‌ சுற்றிலும்‌ இருந்தவர்கள்‌ இனி வெளிச்சமே வராதோ 
என்று எண்ணியிருக்கவேண்டும்‌. நிறைவாக, இந்தச்‌ சோதனை 
முற்றுப்பெற்றது. இருளைக்‌ கிழித்துக்கொண்டு பகலவன்‌ 
கிளம்பினான்‌. இருளின்‌ இளவரசன்‌, நீதியின்‌ குமாரனை 
அழித்துவிடப்‌ பெறுமுயற்சி செய்தும்‌, தோல்வியுற்றான்‌. 
இப்போது முதன்முறையாக இயேசு தன்மைப்‌ பெயர்ச்‌ 
சொல்லைப்‌ பயன்படுத்துகின்றார்‌: அதன்பின்பு, எல்லாம்‌ 
முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேதவாக்கியம்‌ நிறைவேறத்‌ 
தக்கதாக: “தாகமாயிருக்கிறேன்‌” என்றார்‌ (யோவான்‌ 19:28). 


228 


இவ்வார்த்தைகள்‌ எவ்வளவாய்‌ உணர்வுகளைக்‌ கட்டுப்‌ 
படுத்தி வெளியாகின! நானாக இருந்திருந்தால்‌, வலியின்‌ 
துடிப்பினால்‌, நம்பமுடியாத இருதய பாரத்தினால்‌ நீளமாக 
எதையேனும்‌ பேசியிருப்பேன்‌. இயேசு கிரேக்க மொழியில்‌ 
ஒரே ஒரு வார்த்தைதான்‌ பேசினார்‌: “தாகமாயிருக்கிறேன்‌. ” 
அது ஒரு புகாரோ அல்லது வேண்டுகோளோ அல்ல - மாறாக 
உண்மையைக்‌ கூறும்‌ ஒரு சிறிய விளக்கச்‌ சொல்‌-அவ்வளவே! 
இயேசு மாம்சத்திலும்‌, இரத்தத்திலும்‌ இருந்தார்‌ என்பது 
இவ்வார்த்தையிலிருந்து நாம்‌ கற்கும்‌ தெளிவான பாடமாகும்‌. 
நம்மைப்‌ போலவே அவருக்கும்‌ பசி, தாகம்‌ முதலியன 
உண்டாயிருந்தது.'£ எனவே நம்மைக்‌ குறித்து அவர்‌ பரிதபிக்க 
முடியும்‌. 
நம்முடைய பலவீனங்களைக்குறித்துப்‌ பரிதபிக்கக்கூடாத 
பிரதான ஆசாரியர்‌ நமக்கிராமல்‌, ... ஆதலால்‌, நாம்‌ இரக்கத்‌ 
தைப்‌ பெறவும்‌, ஏற்ற சமயத்தில்‌ சகாயஞ்‌ செய்யும்‌ கிருபையை 
அடையவும்‌, தைரியமாய்க்‌ கருபாசனத்கண்டையிலே சேரக்‌ 
கடவோம்‌ (எபிரெயர்‌ 4:15-16). 
இருப்பினும்‌, இவ்வசனம்‌ கூறப்பட்ட வேளையானது 
நமக்கு இதைக்காட்டிலும்‌ முக்கியமான பாடத்தை 
உணர்த்துறெது. “எல்லாம்‌ முடிந்தது” என்று இயேசு அறிந்து, 
அதன்‌ பிறகே இவ்வார்த்தைகளைக்‌ கூறினார்‌. (யோவான்‌ 
19:28). சிலுவையில்‌ அவர்‌ நரக வேதனையை அடைந்து தீர்ந்த 
பின்பே இவ்விதம்‌ கூறினார்‌.” பாவத்தோடு போர்‌ செய்து 
முடித்தபின்பு இயேசு தம்மைக்குறித்து எண்ணிப்பார்த்துக்‌ 
கூறிய மிதமான வார்த்தைகள்‌ ஆகும்‌. ஜெயம்‌ பெற்றவன்‌ 
கொண்ட பலவீனம்போல, நீண்ட தூரம்‌ ஓடி வந்தவன்‌ 
எல்லைக்‌ கோட்டைத்‌ தொட்டு, பிறகு “தாகமாயிருக்கிறேன்‌” 
என்று சொல்வதுபோல இயேசு இங்கு கூறினார்‌. 


வெற்றியின்‌ வார்த்தைகள்‌ 
“முடிந்தது” (யோவான்‌ 19:30) 
வெற்றியின்‌ வார்த்தைகளைச்‌ சொல்வதற்கான வேளை 
அமைந்தது. சிலுவையில்‌ இயேசு மேற்கொண்ட யுத்தத்தின்‌ 
விளைவின்மேல்‌ சந்தேகம்‌ உள்ள எவரும்‌ யோவான்‌ 19:30ஐக்‌ 


229 


கவனிக்க வேண்டும்‌: “இயேசு காடியை வாங்கின பின்பு, 
முடிந்தது என்று சொல்லி ...” 

“முடிந்தது” என்ற இவ்வார்த்தை, மூலபாஷையாகிய 
கிரேக்கத்தில்‌, “டெட்டலேஸ்டாயி” என்றுள்ளது. கிரேக்க 
மொழியில்‌ இது, “அது முடிக்கப்பட்டது, என்றென்றும்‌ 
இச்செயல்‌ செய்யப்பட்டாயிற்று” என்று பொருள்படும்‌. 
டெட்டலேஸ்டாயி என்ற இவ்வார்த்தை விவசாயிகளால்‌ 
பயன்படுத்தப்பட்டது. அவர்கள்‌ மந்தையில்‌ எவ்விதப்‌ 
பழுதுமின்றி ஒரு விலங்குக்குட்டி முழுமையாகப்‌ பிறக்கும்‌ 
போது, அவ்விவசாயி “டெட்டலேஸ்டாயி” “டெட்ட 





லேஸ்டாயி” என்று களிப்புடன்‌ கூறுவார்‌. இவ்வார்த்தை 
ஓவியக்‌ கலைஞர்களால்‌ மற்றும்‌ சிற்பக்‌ கலைஞர்களால்‌ 
பயன்படுத்தப்பட்டது. ஒரு இயற்கைக்‌ காட்சியை வரைந்து 
முடித்த பின்னர்‌ அல்லது சலவைக்கல்லில்‌ ஒரு சிற்பத்தைச்‌ 
செதுக்கி முடித்த பின்னர்‌, சில அடிகள்‌ தூரம்‌ பின்னால்‌ சென்று 





தனது வேலைப்பாடைக்‌ கவனித்துப்‌ பார்ப்பார்‌. திருத்தவோ, 
சேர்க்கவோ எதுவும்‌ இல்லாதபட்சத்தில்‌, அவர்‌ விருப்புடன்‌, 
“டெட்டலேஸ்டாயி! டெட்டலேஸ்டாயி!” என்று முணு 
முணுப்பார்‌. இயேசுவால்‌ இவ்வார்த்தை பயன்படுத்தப்‌ 
பட்டது: “டெட்டலேஸ்டாயி!” அதாவது அவரது ஊழியம்‌ 





முழுமையாய்‌ நிறைவேறிற்று. சிலுவையினடியில்‌ மனிதர்கள்‌, 
“இயேசுவின்‌ வாழ்வு தோல்வியாயிற்று”” என்றனர்‌; ஆனால்‌ 
இயேசு, “இது ஒரு வெற்றியாகும்‌” என்றார்‌. 

“முடிந்தது?” என்று சொல்லும்போது இயேசு தனது 
இவ்வுலக வாழ்வின்‌ முடிவைப்பற்றி மட்டும்‌ குறிப்பிட 
வில்லை. அவர்‌ நிறைவேற்ற வந்த காரியம்‌ நிறைவேற்றப்‌ 
பட்டது என்றும்‌ கூறினார்‌. அவர்‌ நிறைவேற்ற வந்தவைகளில்‌ 
ஒன்று பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையாகும்‌ (மத்‌. 5:17). 
அதை அவர்‌ நிறைவேற்றினார்‌; புதிய உடன்படிக்கை 
அமுலுக்கு வரும்படி பழைய உடன்படிக்கையானது கள்ளப்‌ 
பட்டது (எபிரெயர்‌ 9:12-16; 10:9). பழைய உடன்படிக்கை 








முடித்து வைக்கப்பட்டது (கொலோ. 2:14); நியாயப்‌ 
பிரமாணம்‌ என்ற அளவில்‌ பத்துக்‌ கட்டளைகளின்‌ பிரமாணம்‌ 
முடித்து வைக்கப்பட்டது (2 கொரிந்தியர்‌ 3:1-11); ஏழாம்‌ நாள்‌ 
-ஓய்வுநாள்‌-பிரமாணம்‌ முடிந்துவிட்டது (கொலோ. 2:16). 


230 


இரட்சிப்பின்‌ ஊழியமானது நிறைவேறியது என்பது 
மிகவும்‌ முக்கியமானதாகும்‌. ஏசாயா 538:6ல்‌ உள்ள கடினமான 
பணி நிறைவேறியது. “நாமெல்லாரும்‌ ஆடுகளைப்போல வழி 
தப்பித்‌ இரிந்து அவனவன்‌ தன்தன்‌ வழியிலே போனோம்‌; 
கர்த்தரோ நம்மெல்லாருடைய அக்கிரமத்தையும்‌ அவர்மேல்‌ 
விழப்பண்ணினார்‌.” 1 தீமோத்தேயு 2:6ன்‌ கடினப்பணி நிறை 
வேறிற்று: “எல்லாரையும்‌ மீட்கும்பொருளாகத்‌ தம்மை ஒப்புக்‌ 
கொடுத்தார்‌.” வெளி. 5:9ன்‌ கடினமான பணி நிறைவேறியது: 
“தேவரீர்‌... அடிக்கப்பட்டு, சகல கோத்திரங்களிலும்‌, பாஷைக்‌ 
காரரிலும்‌, ஜனங்களிலும்‌ ஜாதிகளிலுமிருந்து எங்களைத்‌ 
தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்‌ 
கொண்டு ...” 

இவ்விடத்தில்‌ எச்சரிக்கை ஒன்று தேவைப்படுகிறது: இயேசு 
வின்‌ பங்கு நிறைவேறிவிட்டது; மனிதரின்‌ பங்கு இன்னும்‌ 
நிறைவேறவேண்டியதாய்‌ உள்ளது. “மேசியா” என்ற தனது 
பாடலை ஜார்ஜ்‌ பிரெடெரிக்‌ ஹேன்டில்‌ எழுதிமுடித்தபோது, 
“முடிந்தது” என்று சொன்னார்‌. இருப்பினும்‌ பாடல்‌ எழுதும்‌ 
பணி மட்டுமே முடிந்திருந்தது. அப்பாடலுக்கு என்றும்‌ 
நிலைக்கும்வண்ணம்‌ அளிக்கப்படும்‌ இசை, இனி அதற்குத்‌ 
தரப்பட வேண்டியதாயிருந்தது. இயேசுவின்‌ பங்கு நிறைவேறி 
யிருக்கலாம்‌, ஆனால்‌ நமக்கு, “... பயத்தோடும்‌ நடுக்கத்தோடும்‌ 
உங்கள்‌ இரட்சிப்பு நிறைவேறப்‌ பிரயாசப்படுங்கள்‌” (பிலிப்‌. 
2:12; KIV) என்று கூறப்பட்டுள்ளது. 





ஒப்புக்கொடுத்தலின்‌ வார்த்தைகள்‌ 
“உம்முடைய கைகளில்‌” (லூக்கா 23:46) 

துன்பம்‌ எல்லாம்‌ முடிவுக்கு வந்தாயிற்று; பேசுவதற்குச்‌ சில 
வார்த்தைகளே எஞ்சியிருந்தன. இயேசு தமது ஜீவனை விடத்‌ 
தயாரானார்‌. இயேசு: “பிதாவே, உம்முடைய கைகளில்‌ என்‌ 
ஆவியை ஓப்புவிக்கிறேன்‌” என்று மகா சத்தமாய்க்‌ கூப்பிட்டுச்‌ 
சொன்னார்‌; இப்படிச்‌ சொல்லி, ஜீவனை விட்டார்‌ லூக்கா 
23:46). அவர்‌ இத்தனை சீக்கிரத்தில்‌ மரித்துப்‌ போனாரா என்று 
பிலாத்து பின்பு ஆச்சரியப்பட்டான்‌ (மாற்கு 15:44). முன்னதா 
கவே இயேசு “நான்‌ என்‌ ஜீவனை மறுபடியும்‌ அடைந்து 


231 


கொள்ளும்படிக்கு அதைக்‌ கொடுக்கிறபடியினால்‌ பிதா 
என்னில்‌ அன்பாயிருக்கிறார்‌. ஒருவனும்‌ அதை என்னிடத்‌ 
திலிருந்து எடுத்துக்கொள்ளமாட்டான்‌; நானே அதைக்‌ 
கொடுக்கிறேன்‌” என்று கூறியிருந்தார்‌ (யோவான்‌ 10:17-18). 
இயேசுவிடம்‌ மரணம்‌ நெருங்கவில்லை, மாறாக இயேசுவே 
மரணக்கைச்‌ சந்தித்தார்‌. 

சாதாரணமாக மரணமடையுமுன்‌ ஒருவர்‌ தமது தலையைத்‌ 
தூக்குவார்‌ - இது நுரையீரல்களைப்‌ பிராணவாயுவினால்‌ 
நிரப்புவதற்கென்று இயற்கையில்‌ நடக்கும்‌ கடைசி முயற்சி 
யாகும்‌ - பின்பு அவரின்‌ தலை கீழே சாயும்‌. ஆனால்‌ இயேசு, 
“தலையைச்‌ சாய்த்து, ஆவியை ஒப்புக்கொடுத்தார்‌” (யோவான்‌ 
19:30ஆ) - இது இயேசுவே தாமாக முன்வந்து தமது ஜீவனை 
ஒப்புக்கொடுத்ததைத்‌ தெளிவாக்குகின்றது. “அவர்‌ தாமே 
விரும்பியவண்ணம்‌ தமது ஜீவனைக்‌ கொடுத்தார்‌. 
ஏனென்றால்‌, அவர்‌ அதை விரும்பிச்‌ செய்தார்‌, அவர்‌ தாம்‌ 
விரும்பியபடியே செய்தார்‌” என்று அகஸ்தீன்‌ என்பவர்‌ 
கூறினார்‌. 

இரட்சிப்பின்‌ ஊழியத்தை இயேசு நிறைவேற்றிய பின்பு, 
“பிதாவே, உம்முடைய கைகளில்‌ என்‌ ஆவியை ஓப்புவிக்‌ 
கிறேன்‌” என்று கூறினார்‌ (லூக்‌. 23:46). இயேசு தமது வாழ்வை 
தேவனுக்கு ஒப்புவிக்க முடிந்தது. அவ்வாறே நீங்களும்‌ நானும்‌ 
நமது ஆவியைக்‌ தேவனுக்கு ஒப்புக்கொடுக்கவேண்டுமானால்‌, 
இவ்வாழ்க்கையையும்‌ தேவனுக்கு ஒப்புவித்து வாழ வேண்டும்‌. 


முடிவுரை 

சிலுவையில்‌ இயேசு எவ்வளவு பெரிய பாடத்தைக்‌ 
கற்பித்துள்ளார்‌! மன்னிப்பு, நம்பிக்கை, தனிமை, பாடுகள்‌, 
சோர்வு, ஜெயம்‌ மற்றும்‌ ஒப்புக்கொடுத்தல்‌ ஆகியவற்றிற்கான 
பாடங்கள்‌! இப்பாடங்கள்‌ நமது வாழ்க்கைக்குப்‌ பயன்பட 
வேண்டும்‌ என்றால்‌, இவைகளைக்‌ கூறியவருடன்‌ நாம்‌ 
வலுவான உறவை வளர்த்துக்கொள்ள வேண்டும்‌. “நீங்களெல்‌ 
லாரும்‌ கிறிஸ்து இயேசுவைப்பற்றும்‌ விசுவாசத்தினால்‌ தேவனு 
டைய புத்திரராயிருக்கிறீர்களே. ஏனெனில்‌, உங்களில்‌ கிறிஸ்து 
இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்றவர்கள்‌ எத்தனை 
பேரோ, அத்தனைபேரும்‌ கிறிஸ்துவைத்‌ தரித்துக்‌ 





232 


கொண்டீர்களே”” (கலாத்‌. 3:26-27) என்று பவுல்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌. 

விசுவாசம்‌ மற்றும்‌ ஞானஸ்நானத்தினால்‌ கிறிஸ்துவைத்‌ 
குரித்துக்கொண்ட நாம்‌, மரணம்‌ ஏற்பட்டாலும்‌, அவரைப்‌ 
பின்பற்ற விரும்பவேண்டும்‌. இயேசு, “ஒருவன்‌ என்‌ பின்னே 
வர விரும்பினால்‌, அவன்‌ தன்னைத்தான்‌ வெறுத்து, கன்‌ 
சிலுவையை அநுதினமும்‌ எடுத்துக்கொண்டு, என்னைப்‌ 
பின்பற்றக்கடவன்‌” என்று கூறியுள்ளார்‌ (லூக்கா 9:23). இதை 
நாம்‌ செய்தால்‌, எங்கும்‌, எப்பொழுதும்‌ அவரைப்‌ பின்பற்ற 
ஆயத்தமாயிருப்போம்‌! 





காட்‌ சி-உதவிக்‌ குறிப்புகள்‌ 

இப்பாடத்திற்கு நான்‌ பிளானல்‌ போர்டுக்காட்சி ஒன்றைத்‌ 
தயார்‌ செய்கேன்‌. போர்டின்‌ மேல்பகுதியில்‌ பாடத்‌ தலைப்பு 
இருக்கும்‌. இயேசுவைக்‌ குறிக்கும்வகையில்‌ உள்ள உருவம்‌ 
போர்டின்‌ நடுவில்‌ வைக்கப்பட்டு, அதன்‌ மேல்‌ (முன்புறம்‌) 
சிலுவை வடிவம்‌ (இயேசுவுக்கு பிரசங்க மேடை போல்‌ 
தோன்றும்‌ வண்ணம்‌) வடிவமக்கப்பட்டிருந்தது. பிரசங்கம்‌ 
செய்கின்றபோது முக்கிய கருத்துக்களை ஏழு அட்டைகளில்‌ 
எழுதிவைத்து, பிரசங்கம்‌ செய்யும்‌ சமயத்தில்‌ இம்மையப்‌ 
பகுதியைச்‌ சுற்றி அவைகளை ஒவ்வொன்றாக ஓட்ட 
வைத்தேன்‌. ஒரு ஓவர்ஹெட்‌ புரொஜக்டரை வைத்தும்‌ இதே 


போல செய்யப்படலாம்‌. 


குறிப்புகள்‌ 

இந்தப்‌ பிரசங்கத்திற்கான கருத்து அநேக பிரசங்கியார்களால்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளது. இந்தப்‌ பிரசங்கம்‌ அநேக ஆண்டுகளுக்குமுன்‌, பல்வேறுபட்ட 
மூலங்களின்‌ உதவியுடன்‌ தயாரிக்கப்பட்டதாகும்‌. 2தாவீதினுடையது 
நான்காவதாயிருக்கலாம்‌ (2 சாமுவேல்‌ 23:1ஐக்‌ காண்க). “சாத்தானுடைய 
வார்த்தைகளால்‌ இது இயேசுவுக்கு குறிப்பிட்டுக்‌ காட்டப்பட்டது. 
*“உபரிவருமானம்‌ இல்லையென்றால்‌ ...” என்று அமெரிக்கர்கள்‌ சொல்லக்கூடும்‌. 
*இரட்சிப்படைய ஞானஸ்நானம்‌ அவசியமில்லை என்பவர்கள்‌ தங்கள்‌ 
நம்பிக்கையை “நிரூபிக்க?” சிலுவையில்‌ தொங்கிய கள்வனை அடிக்கடி 
உதாரணப்படுத்துன்றனர்‌. “சிலர்‌, இக்கள்வனின்‌ இரட்சிப்பு பற்றி 
ஐயப்படுகின்றனார்‌. ஆனால்‌, “பரசு” என்பது அடிப்படையில்‌, “சந்தோஷம்‌ தரும்‌ 
தோட்டம்‌” என்று பொருள்படும்‌. இது “ஆபிரகாமின்‌ மடி” (லூக்கா 16:23) 
என்பதற்கு இணையானதாகும்‌. நியாயத்‌ தீர்ப்புக்காக நீதிமான்கள்‌ காத்து 


233 


இருக்கின்ற பாதாள உலகத்தை இது குறிக்கிறது. இயேசு மரித்தபின்‌ பாதாளத்திற்குச்‌ 
சென்றதைப்‌ பேதுரு தெளிவாய்க்‌ கூறி விளக்கினார்‌ (அப்‌. 2:27, 31). ஆபிரகாமும்‌, 
லாசருவும்‌ இருந்த இடத்திற்கு இயேசு சென்றதில்‌ ஐயமில்லை. மேலும்‌ 
“அந்நாளிலேயே” அக்கள்ளனும்‌ தம்மோடு பரதீசில்‌ இருப்பான்‌ என்று அவனுக்கு 
வாக்களித்தார்‌. ”“கள்ளன்‌ இரட்சிக்கப்பட்டது” போல நாமும்‌ இரட்சிக்கப்பட 
முடியும்‌ என்பவர்கள்‌ இரட்சிப்பின்‌ நியதியான ஞானஸ்நானத்தை விலக்குகின்றனர்‌. 
வேதம்‌ முழுவதிலும்‌, இக்கள்வனின்‌ மாற்றம்‌ மிக கடினமானதொன்று என்பதை 
அவர்கள்‌ கவனிப்பதில்லை. அநேகர்‌ தங்கள்‌ விசுவாசத்தைக்‌ கைவிட்ட சமயத்தில்‌ 
அவன்‌ விசுவாசத்திற்கு வந்தான்‌. அநேக யூதர்கள்‌ மேசியாவைக்‌ குறித்து தாங்கள்‌ 
கொண்டிருந்த கருத்துக்களினால்‌ அடித்துப்போகப்படுகையில்‌ இக்கள்வன்‌ அந்தக்‌ 
கருத்தை ஜெயங்கொண்டான்‌. எல்லாக்‌ குரல்களும்‌ இயேசுவை கண்டனம்‌ 
பண்ணுகையில்‌ அவன்‌ அவருக்காகக்‌ குரல்‌ கொடுத்தான்‌. மேலும்‌ அவன்‌ சரீரம்‌ 
மற்றும்‌ இருதயத்தில்‌ உணர்ந்த நம்ப இயலாத வலி, உபத்திரவம்‌ இவற்றின்‌ மத்தியில்‌ 
இசைச்‌ செய்தான்‌. “அந்தக்‌ கள்வன்‌ இரட்சிக்கப்பட்டது” போல இன்று யாரேனும்‌ 
தாம்‌ இரட்சிக்கப்பட விரும்புவாரா என்பது சந்தேகமே! “மத்தேயு 20:1-16. £]V யில்‌ 
“Verily” என்றுள்ளது. 'மத்தியிலிருந்த சிலுவை பரபாஸுக்கு உரியதாகும்‌, எனவே 
இவ்விரு கள்ளர்களும்‌ அவனைப்‌ பின்பற்றியிருக்கலாம்‌, ஒருவேளை அவனுடைய 
உதவியாட்களாயிருந்திருக்கலாம்‌. பரபாஸைப்போன்று அவர்களும்‌ கொலை 
மற்றும்‌ கலகம்‌ ஆகிய குற்றங்களைச்‌ செய்திருக்கலாம்‌ (யோவான்‌ 18:40; லூக்கா 
23:19). 

"யோவான்‌ 7:5 இயேசுவின்‌ மரணம்‌ வரைக்கும்‌ அவருடைய சகோதரர்கள்‌ 
அவிசுவாசிகளாயிருந்தபோதிலும்‌, இயேசுவின்‌ உயிர்தெழுதலுக்குப்‌ பின்பு 
அவர்களில்‌ சிலரோ அல்லது எல்லாருமோ கிறிஸ்தவர்களாயினர்‌ (அப்‌. 1:14). 
சட்டரீதியாக இயேசுவின்‌ தகப்பன்‌ என்னப்பட்ட யோசேப்பு மரித்திருந்தார்‌ என்று 
இவ்வசனம்‌ நமக்குக்‌ காட்டுகின்றது. இயேசுவின்‌ நேரடி ஊழியகாலத்தில்‌ 
எவ்விடத்திலும்‌ யோசேப்பு குறிப்பிடப்படவில்லையாதலால்‌, யோசேப்பு, 
இயேசுவுக்கு 30 வயதாகும்முன்னே மரித்திருப்பார்‌. '““ஸ்தஇரீ” என்ற வார்த்தை 
இந்நாட்களில்‌ சில சமூகங்களில்‌ சிறுமைப்படுத்தும்‌ சொல்லாயிருக்கிறது. '*இது 
பெரும்பாலும்‌ “உடனே” என்று குறிப்பிடப்படுகிறது. பெர்க்ளே மொழிபெயர்ப்‌ 
பில்‌ இது “அந்த நேரம்‌ முதல்‌” என்றுள்ளது. 'சிலுவையினருகிலிருப்பது மரியாளுக்கு 
மிகுந்த கடினமானதாயிருந்திருக்கும்‌. அதைவிட்டு அகன்று செல்வது அதை விட 
மிகக்கடினமாயிருந்திருக்கும்‌. இருப்பினும்‌ முடிவாக மரியாளுக்குப்‌ பிரயோஜன 
முண்டாயிற்று. அவள்‌ இயேசுவுடன்‌ கொண்டிருந்த இயற்கையான ஓக்கியத்‌ 
திலிருந்து, கிறிஸ்துவுடன்‌ உள்ள ஆவிக்குரிய ஐக்கியத்திற்கு உயர்த்தப்பட்டாள்‌. 
இயேசுவை மகனாய்‌ கொண்டிருப்பதைப்‌ பார்க்கிலும்‌ அவரைத்‌ தமது இரட்ச 
கராகக்‌ கொண்டது அதிக மேன்மையானது என்று அவள்‌ கண்டாள்‌. '“வசனம்‌ 1. 
”KIVயில்‌ மொழிநடை. “மத்தேயு 4:2 மற்றும்‌ யோவான்‌ 4லும்‌ காண்க. '“இயேசு 
நமக்காக சிலுவையில்‌ “நரகத்தின்‌ தண்டனையை” அனுபவித்தார்‌ என்று 
சொல்லுவதில்‌ எவ்வித அவமதிப்பும்‌ இல்லை (2 தெச. 1:7-9). “சிலுவையில்‌ அறைதல்‌ 
என்பது முக்கியமான உடலுறுப்புகளை நேரடியாகப்‌ பாதிப்பதில்லை, எனவே 
சிலுவையிலறையப்பட்ட குற்றவாளிகள்‌ மரணம்‌ அடைய சில நாட்கள்‌ ஆவதுண்டு. 
இரண்டு கள்வர்களின்‌ மரணத்தைத்‌ துரிதப்படுத்து வதற்காகப்‌ படை வீரர்கள்‌ 
அவர்களின்‌ கால்களை முறித்தனர்‌ (யோவான்‌ 19:3114). இதன்மூலம்‌ அவர்கள்‌ 
தங்கள்‌ சரீரங்களை உயர்த்தி ஆழமாக மூச்சு வாங்குவதைத்‌ தடைசெய்து, 
மூச்சடைப்பு ஏற்படும்படி செய்தனர்‌. 


234 


எம்மாவுக்கு செல்லும்‌ சாலை 
[லூக்கா 24:15-56] 


நான்‌ சிறு பையனாக இருந்த பொழுது “சாலை” பற்றிய 
திரைப்படங்களைப்‌ பெரிதும்‌ விரும்பினேன்‌. பிங்‌ கிராஸ்பியும்‌ 
பாப்‌ ஹோப்பும்‌ நடித்த “ஜான்ஸிபார்‌ செல்லும்‌ சாலை” (1941), 
“மொராக்கோ செல்லும்‌ சாலை” (1942), “பாலி செல்லும்‌ 
சாலை” (1952) போன்றவை. வேதத்தில்‌ லூக்கா 24ல்‌ “சாலை 
வரலாறு” ஒன்றுள்ளது.' இருப்பினும்‌ அநேக வருடங்கள்‌ 
முன்னதாக நான்‌ பார்த்துக்‌ களித்த திரைப்படங்களில்‌ உள்ளது 
போன்ற நகைச்சுவை எதுவும்‌ இதில்‌ கிடையாது, மாறாக 
ஆவிக்குரிய அனுபவங்கள்‌ அதிகமாய்க்‌ காணப்படும்‌ அழகான, 
வரலாறு ஆகும்‌ இது. 

நமது வேத வசனப்பகுதியில்‌ இருந்து நான்‌ எடுத்துத்தர 
விரும்பும்‌ பாடம்‌, வசனம்‌ 21ல்‌ உள்ளது; கிலெயோப்பாவும்‌ 
அவன்‌ சிநேகிதனும்‌ “அவரே இஸ்ரவேலை மீட்டிரட்சிப்பவர்‌ 
என்று நாங்கள்‌ நம்பியிருந்கோம்‌”” என்றனர்‌. இவ்வசனத்தின்‌ 
பாடம்‌ நம்பிக்கையைப்‌ பற்றியதாகும்‌. நமது பாடத்தில்‌ 
நம்பிக்கை அற்றுப்‌ போவதைப்‌ பற்றியும்‌, பின்பு நம்பிக்கை 
உயிர்ப்பிக்கப்படுதல்‌ பற்றியும்‌ பார்ப்போம்‌. 








நம்பிக்கை அற்றுப்‌ போனது 
(லூக்கா 24:13-14) 
உயிர்த்தெழுதலைப்‌ பற்றிய லூக்காவின்‌ வசனங்களை நாம்‌ 
படிக்கும்போது, வாரத்தின்‌ முதல்‌ நாளில்‌ கல்லறைக்கு வந்து 
இரண்டு தூதா்களைக்‌ கண்டதாகச்‌ சாட்சியளித்த ஸ்திரீ்களைப்‌ 
பற்றி படிக்கிறோம்‌ (வ. 1-7). அவர்கள்‌ வந்து “பதினொரு 
வருக்கும்‌ மற்ற எல்லாருக்கும்‌” (வ. 9) இதை அறிவித்த பிறகு, 
பேதுரு கல்லறைக்குச்‌ சென்று அது காலியாக இருக்கக்‌ கண்டார்‌ 


235 


(வ. 12). வசனம்‌ 13க்கு முன்னதாக உயிர்த்தெழுந்து தோன்றி 
யதுபற்றி நாம்‌ படிக்கிறது இல்லை.” இதுவே முதலாவது 
முறையாகும்‌. 

“அன்றையத்தினமே அவர்களில்‌ இரண்டு பேர்‌ எருசலே 
முக்கு ஏழு அல்லது எட்டு மைல்‌ தூரமான எம்மாவு என்னும்‌ 
கிராமத்துக்குப்‌ போனார்கள்‌” (வ. 13) என்பதிலிருந்து நமது 
பாடம்‌ துவங்குகிறது. ஸ்திரீகள்‌, கல்லறை வெறுமையாயிருக்‌ 
கக்‌ கண்ட அதே நாளில்‌ இச்சம்பவம்‌ நடந்தது. “அவர்களில்‌ 
இரண்டு பேர்‌” என்பது வசனம்‌ 9ல்‌ குறிப்பிட்டுள்ள 
“மற்றெல்லாருக்கும்‌” என்ற இயேசுவின்‌ மற்ற சீஷர்கள்‌ என்ற 
பெரிய குழுவில்‌ உள்ள இரண்டு பேரைக்‌ குறிக்கிறது. 
அவர்களில்‌ ஒருவர்‌ பெயர்‌ கிலெயோப்பா ஆகும்‌ (வ. 18)”; 
இன்னோருவருடைய பெயர்‌ நமக்குக்‌ கூறப்படவில்லை. ஒரு 
வேளை அது கிலெயோப்பாவின்‌ மனைவியாக இருக்கலாம்‌.” 
எருசலேமிலிருந்து அவர்கள்‌ வீடு” இருக்கும்‌ சிறிய ஊராகிய 
எம்மாவு” நோக்கி அவ்விருவரும்‌ சென்று கொண்டிருந்தனர்‌. 

“வீட்டுக்குச்‌ செல்லுதல்‌” என்பது எவ்வளவு விசேஷமான 
வார்த்தைகள்‌! நான்‌ வீட்டை விட்டு வெளியே எங்காவது 
தூரத்தில்‌ இருக்கும்போது, வீட்டுக்குத்‌ திரும்பும்வரை 
நாட்களை எண்ணுவதுண்டு.” இவ்விருவரும்‌ சந்தோஷமாயி 
ருந்திருப்பார்கள்‌ என்று நாம்‌ எதிர்ப்பார்க்கக்கூடும்‌. அவார்‌ 
களைச்‌ சுற்றிலும்‌ வசந்தகாலத்தின்‌ இரம்மியம்‌ சூழ்ந்திருந்தது. 
புற்கள்‌ பச்சையாகத்‌ தொடங்கியிருந்தன, மரங்கள்‌ துளிர்‌ 
விட்டு, மலர்கள்‌ மலரத்‌ தொடங்கி, பறவைகள்‌ பாடிக்‌ 
கொண்டிருந்தன. ஆனால்‌ இவைகளில்‌ ஒன்றையும்‌ அவ்விரு 
சீஷர்களும்‌ கவனிக்கவில்லை. அவர்கள்‌ மெதுவாக நடந்து 
கொண்டி ருந்தனர்‌, அவர்கள்‌ முகங்களில்‌ கண்ணீர்க்‌ கணவாய்‌ 
நிறைந்திருந்தது.” ஏனென்றால்‌ ஒரு சவ அடக்கத்தை முடித்து 
விட்டு அவர்கள்‌ வீடு திரும்பிக்‌ கொண்டிருந்தனர்‌. கோடிக்‌ 
கணக்கான கண்ணீர்க்‌ துளிகளால்‌ நனைந்த லட்சக்கணக்கான 
பாதங்கள்‌ செல்லும்‌ இக்கடினமான பாதையில்‌, உங்களில்‌ 
அநேகரும்‌ சென்றிருப்பீர்கள்‌. இருப்பினும்‌, அவர்கள்‌ தாங்கள்‌ 
மிகவும்‌ நேசித்த ஒருவருடைய சவ அடக்கத்திற்கு மட்டும்‌ 
சென்று திரும்பவில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ நம்பிக்கையை 
அதிகமாய்‌ வைத்திருந்த ஒருவருடைய அடக்கத்திற்குச்‌ சென்று 


236 


திரும்பிக்‌ கொண்டிருந்தனர்‌; அவர்கள்‌ இயேசுவின்‌ அடக்கத்‌ 
திற்கு சென்று திரும்பிக்‌ கொண்டிருந்தனர்‌. இவ்விதமாய்‌ 
அவர்கள்‌ மெதுவாக கவலையுடன்‌ நடந்து கொண்டிருந்தனர்‌. 

“போகையில்‌ இந்த வர்த்தமானங்கள்‌ யாவையுங்குறித்து 
அவர்கள்‌ ஒருவரோடொருவர்‌ பேசிக்கொண்டார்கள்‌” (வ. 14). 
“யாவையும்‌” என்ற வார்த்தையைக்‌ கவனியுங்கள்‌. அவர்கள்‌ 
இயேசுவின்‌ மரணத்தைப்பற்றி மட்டுமல்ல, கல்லறையிலிருந்து 
ஸ்திரீகள்‌ கொண்டுவந்த செய்தி மற்றும்‌ பேதுரு யோவான்‌ 
காலியாயிருந்த கல்லறையைக்‌ கண்டது இவையாவையும்‌ 
பற்றிப்‌ பேசினார்கள்‌. வசனம்‌ 15ல்‌, “பேசி, சம்பாஷித்துக்‌ 
கொண்டு” சென்றனர்‌ மற்றும்‌ வசனம்‌ 17ல்‌ “ஒருவருக்கொருவர்‌ 
காரியங்களை சொல்லி கொண்டனர்‌” என்றுள்ளது. மூல 
பாஷையில்‌ இந்த இடத்தில்‌ அவர்கள்‌ சொல்லாடல்‌ நிகழ்த்திக்‌ 
கொண்டிருந்தனர்‌ என்று குறிப்பிட்டுள்ளது. அவர்கள்‌ பேசி, 
உரையாடி, விவாதித்து, ஆராய்ந்து, சிந்தித்து தங்கள்‌ கருத்துக்‌ 
களை வெளிப்படுத்தினர்‌. பேசினவைகளையே மறுபடி, 
மறுபடி பேசியும்‌ ஒரு முடிவுக்கு வரவில்லை. 

இப்படிப்பட்ட பாதையில்‌ நம்மில்‌ அநேகரும்‌ பயணம்‌ 
செய்துள்ளோம்‌. நாம்‌ கவலை மற்றும்‌ தனிமை ஆகியவைகளை 





உணர்ந்திருக்கிறோம்‌. தேவன்‌ மரிக்கவில்லை, ஆனாலும்‌ அவர்‌ 
நம்மிடமிருந்து வெகு தூரத்தில்‌ இருக்கிறார்‌ என்று எண்ணி 
யிருக்கிறோம்‌. நாம்‌ கலங்கிப்போய்‌, சந்தேகம்‌ நிரம்பி, நமது 
இருதயத்தின்‌ நம்பிக்கை முற்றிலும்‌ அற்றுப்போனதாக 
உணர்ந்திருக்கிறோம்‌. ஒவ்வொன்றையும்‌ ஆராய்கையில்‌ 
குழப்பம்‌ அதிகமாகிறது. எம்மாவு சாலையில்‌ சென்ற அவ்விரு 
சீஷா்கள்போலத்‌ தள்ளாடி நடந்திருக்கிறோம்‌. 


நம்பிக்கை மறுபடியும்‌ 
தூண்டப்பட்டது லூக்கா 24:15-17) 
“இப்படி அவர்கள்‌ பேசி, சம்பாஷித்துக்‌ கொண்டிருக்கை 
யில்‌, இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து 
போனார்‌” (வ. 15). அவர்கள்‌ மெதுவாக நடக்கையில்‌ அவர்‌ 
களுக்குப்‌ பின்னே காலடி ஓசையைக்‌ கேட்டனர்‌. ஒருவேளை 
அவர்கள்‌ பின்னே திரும்பிப்‌ பார்த்து, வேற்றாள்‌ வருவதைக்‌ 


237 


கண்டு, சற்று வேகமாக நடந்திருக்கலாம்‌. இருப்பினும்‌ அந்த 
வேற்றாளும்‌ அவர்களுடனே கூட நடந்து வந்தார்‌. 

“அனாலும்‌ அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய 
கண்கள்‌ மறைக்கப்பட்டி ருந்தது,” என்று வசனம்‌ 16 கூறுகிறது. 
அதாவது, “அவரை அறியக்கூடாதபடிக்கு அவர்கள்‌ கண்கள்‌ 
மறைக்கப்பட்டது.” அவர்கள்‌ இயேசுவை அடையாளம்‌ 
காண முடியாமல்‌ போனது ஏன்‌ என்று எனக்கு தெரியவில்லை. 
ஒருவேளை, “மறைக்கப்பட்டிருந்தது” என்ற வார்த்தைகள்‌ 
தெய்வீக இடைப்படுதலைக்‌ குறிக்கலாம்‌. ஏற்ற வேளை 
வரும்வரை அவர்கள்‌ இயேசுவை யார்‌ என்று அறியாமலிருக்‌ 
கும்படி தேவனே அங்கு கிரியை செய்திருக்கலாம்‌ (வ. 31ஜக்‌ 
கவனிக்கவும்‌). 

இயேசுவின்‌ உயிர்த்தெழுந்த சரீரம்‌ அவரது முந்தைய சரீரம்‌ 
போல இல்லாதிருந்ததால்‌ அவர்கள்‌ இயேசுவை அடையாளம்‌ 
கண்டு பிடிக்க முடியாமல்‌ போனது இன்னொரு காரணமா 
யிருக்கலாம்‌. மாற்கு, “அதன்‌ பின்பு அவர்களில்‌ இரண்டு பேர்‌ 
ஒரு கிராமத்திற்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு 
மறுரூபமாய்த்‌ தரிசனமானார்‌” (மாற்கு 16:12) என்று 
எழுதினார்‌. அவருடைய உயிர்த்தெழுந்த சரீரம்‌ அவரது 
முந்தைய சரீரத்திலிருந்து சில வகையில்‌ மாறுபட்டிருந்ததாக 
நாம்‌ அறிகிறோம்‌ (1 கொரிந்தியர்‌ 15:44). உதாரணமாக, தமது 
உயிர்த்தெழுந்த சரீரத்துடன்‌ அவர்‌, பூட்டியிருந்த கதவுகளைத்‌ 
தாண்டி நடக்க முடிந்தது. மேலும்‌, மற்ற சிலரும்‌ கூட 
இயேசுவை துவக்கத்தில்‌ அடையாளம்‌ காண முடியாதிருந்தது 
(யோவான்‌ 20:14; 21:4; மத்தேயு 28:17); கல்லறையில்‌ 
மகதலேனா மரியாள்‌, கலிலேயாக்‌ கடலில்‌ சீஷர்கள்‌." தங்கள்‌ 











அன்புக்குரிய இயேசுவை அவர்கள்‌ அடையாளம்‌ காணக்‌ 
கூடாமல்‌ போனதை இது விளக்கப்‌ படுத்துறெது. 
இப்பிரச்சனையின்‌ ஒரு பகுதி அவ்விரு சீஷர்களின்‌ 
இருதயத்தில்‌ இருந்ததோ என்று நான்‌ சந்தேகப்படுகிறேன்‌. 
கல்லறை முழுவதையும்‌ அவர்கள்‌ கண்டனர்‌; ரோம அரசாங்‌ 
கத்தின்‌ சிவப்பு முத்திரையுடன்‌ கூடிய பெரிய கல்‌ அதை 
மூடியிருந்தும்‌, உயிர்த்தெழுந்த கர்த்தரை அவர்கள்‌ காண 
முடியாதிருந்தது. இயேசு தமது சீஷர்களிடம்‌ அடிக்கடி தமது 
மரணம்‌ மற்றும்‌ உயிர்த்தெழுதல்பற்றிக்‌ கூறியிருந்தார்‌.” 





238 


எடுத்துக்காட்டாக, மறுரூப மலையிலிருந்து இறங்கி 
வருகையில்‌, இயேசு தமது சீஷர்களிடம்‌, “மனுஷகுமாரன்‌ 
மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும்வரைக்கும்‌ இந்தத்‌ 
தரிசனத்தை ஒருவருக்கும்‌ சொல்லவேண்டாம்‌” (மத்தேயு 17:9) 
என்று கட்டளையிட்டார்‌. அதே அதிகாரத்தின்‌ பின்‌ பகுதியில்‌, 
அவர்‌ அவர்களிடம்‌, “மனுஷகுமாரன்‌ மனுஷர்‌ கைகளில்‌ 
ஒப்புக்‌ கொடுக்கப்படுவார்‌. அவர்கள்‌ அவரைக்‌ கொலை 





செய்வார்கள்‌; ஆகிலும்‌ மூன்றாம்‌ நாளிலே உயிர்த்தெழுந்த 
ருப்பார்‌” (மத்தேயு 17:9, 22-23) என்று கூறினார்‌. வேறு 
வார்த்கைளில்‌ சொல்வதென்றால்‌, இயேசு தாம்‌ கூறியபடியே 
தெய்வீகத்‌ திட்டத்தில்‌ தாம்‌ இருக்கவேண்டிய நிலையைக்‌ 
காத்துக்‌ கொண்டார்‌. இருப்பினும்‌ மற்றவர்கள்‌ கொண்ட 
குப்பெண்ணமானது, அவர்களால்‌ அவரைப்‌ புரிந்து 
கொள்ளாதபடி செய்தது (மத்தேயு 13:15). மேசியா எப்படி 
மரிக்கக்‌ கூடும்‌ என்று சீஷர்கள்‌ கொண்டிருந்த எண்ணமே, 
அவர்கள்‌ அவர்‌ தான்‌ இயேசு என்று புரிந்துகொள்ளாதபடிக்கு 
“தடையாய்‌” இருந்த முக்கிய காரணம்‌ ஆகும்‌. 

காரணம்‌ எதுவாயிருப்பினும்‌, அவர்கள்‌ அவரை அடை 
யாளம்‌ கண்டுகொள்ளவில்லை. '” இயேசு அவர்கள்‌ கண்களை 
இறந்து, அவர்கள்‌ புரிந்து கொள்ளும்படி செய்யவிருந்தார்‌. “அப்‌ 
பொழுது அவர்‌ அவர்களை நோக்க: நீங்கள்‌ துக்கமுகமுள்ளவர்‌ 
களாய்‌ வழி நடந்து, ஒருவருக்கொருவர்‌ சொல்லிக்‌ கொள்ளுகிற 
காரியங்கள்‌ என்னவென்று கேட்டார்‌” (வ. 17) இயேசுவின்‌ 
வார்த்தைகள்‌, அவர்கள்‌ பாதையில்‌ அவர்களை நிறுத்தியது. ஒரு 
வேளை சற்று நேரம்‌ அவர்கள்‌ மனம்‌ புண்பட்டிருக்கலாம்‌. 
துக்கம்‌ என்பது இரகசியமானதாகும்‌. நமது இருதயம்‌ துக்கத்தி 
னால்‌ நிறைந்திருக்கும்போது நம்மில்‌ அநேகர்‌, அந்நியர்களிடம்‌ 
பேச விரும்புவதில்லை. 





இருப்பினும்‌, கிலெயோப்பா நிறைவாக, “இந்நாட்களில்‌ 
எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர்‌ அந்நியரா 
யிருக்கிறீரோ” (வ. 18) என்று பதில்‌ அளித்தார்‌. அவருடைய 
பதிலில்‌ இருந்த கடிந்துகொள்ளும்‌ தொனியானது, ஒரு 
நாட்டில்‌ நடப்பவைகள்‌, அந்நாட்டைச்‌ சேராத அந்நியர்‌ 
களுக்கு அறிவிக்கப்படுவதில்லை என்பதை வெளிப்படுத்து 
கிறது. “இது ஒரு மூலையிலே நடந்த காரியமல்ல” (அப்‌. 26:269. 


239 


குங்கள்‌ அருகில்‌ நின்ற அம்மனிதர்‌ நடந்தவைகள்பற்றிக்‌ 
கேள்விப்படக்‌ கூடவில்லை என்பதை கிலெயோப்பாவினால்‌ 
நம்பக்‌ கூடாதிருந்தது. 

இருப்பினும்‌ இயேசு தமது உணர்வை வெளிக்காட்டாமல்‌, 
“எவைகள்‌ என்றார்‌” (வ. 19௮). “அதற்கு அவர்கள்‌; நசரேய 
னாகிய இயேசுவைக்‌ குறித்தவைகளே;'* அவர்‌ தேவனுக்கு 
முன்பாகவும்‌ ஜனங்களெல்லாருக்கு முன்பாகவும்‌ செய்கை 
யிலும்‌, வாக்கிலும்‌ வல்லமையுள்ள தீர்க்ககரிசியாயிருந்தார்‌” 
(வ. 19). கஷர்களின்‌ விசுவாச அளவைக்‌ கவனியுங்கள்‌, அவர்‌ 
கள்‌ இயேசுவை - மோசேயைப்‌ போல்‌ ஒரு - பெரிய தீர்க்கதரிசி 
என்று விசுவாசித்தனர்‌ - (அப்‌. 3:22; 7:37). அவர்‌ வாக்கிலும்‌ 
செய்கையிலும்‌ வல்லவர்‌ என்று விசுவாசித்தனர்‌; அவர்கள்‌ 
அவருடைய அற்புதங்களைக்‌ கண்டு, அவருடைய போதனை 
களைக்‌ கேட்டிருந்தனர்‌. இருப்பினும்‌, அவர்கள்‌ விசுவாசம்‌ 
குன்றியது, அவர்கள்‌ இயேசுவை முழுமையாக-அவரால்‌ 
எல்லாம்‌ முடியும்‌ என்பதை-இன்னும்‌ அறியாமலிருந்தார்கள்‌. 

“அறியாதிருந்த”” அந்த அந்நியரிடம்‌, கிலெயோப்பா 
தொடர்ந்து விளக்கமளித்தார்‌: “நம்முடைய பிரதான ஆசாரி 
யரும்‌ அதிகாரிகளும்‌ அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்து, 
சிலுவையில்‌ அறைந்தார்கள்‌? (வ. 20).'£ பின்பு அவர்‌ 
கவலையுடன்‌, “அவரே இஸ்ரவேலை மீட்டிரட்சிப்பவர்‌ என்று 
நாங்கள்‌ நம்பியிருந்தோம்‌” (வ. 21௮). ஒரு வேளை, கிலெயோப்‌ 
பாவும்‌ அவர்‌ கூட்டாளியும்‌, இயேசு முந்தின வாரத்தில்‌ 
எருசலேமில்‌ ஆடம்பர பவனி வந்தபோது, தெருவில்‌ 
அவருடன்‌ சென்ற கூட்டத்தில்‌ கலந்துகொண்டு “ஓசன்னா” 
என்று சத்தமிட்டிருக்கலாம்‌. அவர்கள்‌ எதிர்பார்ப்பு பெரியதா 
யிருந்தது, ஆனால்‌ பின்னால்‌ அது வீணாயிற்று என்பதாகத்‌ 
தோன்றியது. “இஸ்ரவேலை மீட்டிரட்சிப்பவர்‌” என்பது 
ஆவிக்குரிய இரட்சிப்பைக்‌ குறிப்பிடவில்லை; மாறாக, 
சாரத்திற்குரிய இரட்சிப்பைக்‌ குறிக்கிறது. மேசியா வல்லமை 
யோடும்‌, புகழோடும்‌ வந்து இஸ்ரவேலை மீட்டுக்‌ கொள்வ 
தற்காக ரோம அரசாங்கத்தை அழிப்பார்‌ என்று அவர்கள்‌ 
எதிர்பார்த்தனர்‌, சலுவையானது அவர்களின்‌ கனவுகளோடு 
ஒப்பிடத்தக்கதாயிருக்கவில்லை. “நம்பியிருந்தோம்‌” என்பது 
இறந்தகால வினைச்‌ சொல்லாய்‌ உள்ளது. எனவே அவர்கள்‌ 


240 


நம்பிக்கையற்றுப்‌ போனார்கள்‌ என்று அறிகிறோம்‌. 
ஒருவேளை நமக்குக்கூட, நமது நம்பிக்கைகள்‌ இப்படி 
சிதறியிருக்கலாம்‌. இது நடக்கும்‌ என்று நம்பியிருக்கலாம்‌ 
அல்லது அது நடக்கும்‌ என்று எதிர்பார்த்திருந்திருக்கலாம்‌. பிறகு 
ஒன்றுமே நடக்காமல்‌ போய்‌, நமது எண்ணங்கள்‌ ஈடேறாத 
சூழ்நிலை நமக்கு அமைந்துவிடலாம்‌. 
கிலெயோப்பா தொடர்ந்து பேசுமுன்‌ தன்‌ தலையை 





எதிர்மறையாய்‌ அசைத்திருப்பார்‌ என்று என்னால்‌ யூகிக்க 
முடிகிறது: “இவைகள்‌ சம்பவித்து இன்று மூன்று நாளாகிறது” 
(வ. 21ஆ). “மூன்று நாள்‌” என்ற வார்த்தை நமக்கு ஒரு விசே 
ஷித்த அர்த்தம்‌ தருவதாயுள்ளது. “மூன்றாம்‌ நாளில்‌ மரித்தோரி 
லிருந்து எழுந்திருப்பதாக இயேசு கூறினார்‌”? அனால்‌ கிலெ 
யோப்பா அதை அந்த அர்த்தத்தில்‌ சொல்லவில்லை. மாறாக 
அவர்‌, “இயேசு மரித்து நெடுநேரமாகிவிட்டது. ஏதேனும்‌ 
நடக்குமோவென்று எதிர்பார்த்துக்‌ காத்திருந்தோம்‌, ஆனால்‌ 
எதுவும்‌ நடக்கவில்லை. இன்று மூன்றாம்‌ நாள்‌ ஆகிறது- 
ஏறக்குறைய இருட்டாயிற்று-ஒன்றும்‌ நடைபெறவில்லை. 
எனவே நாங்கள்‌ வீட்டிற்குச்‌ செல்லுகிறோம்‌” என்று கூறினார்‌. 

நமது புரிந்துகொள்ளுதல்‌ சரியாக இல்லாத பட்சத்தில்‌, 
நமது நோக்கங்கள்‌ மறைந்து நமது நம்பிக்கை அணைந்து 
போகும்‌. 











அவ்விரு சீஷர்களும்‌ எண்ணம்‌ நிறைவேறாமல்‌, நம்பிக்கை 

யற்று, ஆதாரமிழந்துமட்டும்‌ போகவில்லை; அவர்கள்‌ 
குழப்பமும்‌ அடைந்திருந்தனர்‌. கிலெயோப்பா, அவர்களின்‌ 
குழப்பத்தைப்‌ பின்வருமாறு வெளிப்படுத்தினார்‌: 

ஆனாலும்‌ எங்கள்‌ கூட்டத்தைச்‌ சேர்ந்த சில ஸ்திரீகள்‌ 

அதிகாலமே கல்லறையினிடத்திற்குப்போய்‌, அவருடைய 

சரீரத்தைக்‌ காணாமல்‌, திரும்பிவந்து, அவர்‌ உயிரோடிருக்‌ 

கிறார்‌ என்று சொன்ன தேவதூதரைத்‌ தரிசித்தோம்‌ என்று 

சொல்லி, எங்களைப்‌ பிரமிக்கப்பண்ணினார்கள்‌ (வ. 22-23). 





அந்த ஸ்திரீகள்‌ “பதினொருவருக்கும்‌, மற்றெல்லாருக்கும்‌” 
(வ. 9) அதை அறிவித்தபோது, “இவர்களுடைய வார்த்தைகள்‌ 
அவர்களுக்கு வீண்‌ பேச்சாகத்‌ தோன்றினதினால்‌, அவர்கள்‌ 
இவர்களை நம்பவில்லை” என்று வசனம்‌ 11ல்‌ குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளது. ௩1/மொழிபெயர்ப்பில்‌, இது, “அவர்களின்‌ 


241 


வார்த்தைகள்‌ இவர்களுக்கு வீண்‌ கட்டுக்கதையாகத்‌ தோன்றி 
யது” என்றுள்ளது. பெண்களால்‌ புணையப்பட்ட கட்டுக்‌ 
ககைகள்‌ அநேகம்‌ அவர்கள்‌ வசமிருந்தன. 

இன்றைய நாட்களில்‌ அவிசுவாசிகள்‌, இந்த அப்போஸ்தலர்‌ 
களைப்பற்றிக்‌ கூறுகையில்‌, அவர்கள்‌ ஒரு ஏமாற்றும்‌ கூட்டத்‌ 
தார்‌ என்றும்‌, உயிர்த்தெழுதல்‌ பற்றிய எந்தவொரு விஷயத்தை 
யும்‌ உடனே கவர்ந்துகொண்டவர்களென்றும்‌ கூறுகின்றனர்‌. 
ஆனால்‌ சீஷர்கள்‌ உயிர்த்தெழுதலை எதிர்பார்க்கவில்லை. 
அவர்களை நம்பச்‌ செய்ய, வல்லமையான ஆகாரம்‌ தேவைப்‌ 
பட்டது என்பதே உண்மை. 





கிலெயோப்பா தமது விளக்கத்தைப்‌ பின்வரும்மாறு 
முடித்தார்‌: “அப்பொழுது எங்களிலே சிலர்‌ கல்லறையி 
னிடத்திற்குப்‌ போய்‌, ஸ்திரீகள்‌ சொன்னபடியே கண்டார்கள்‌; 
அவரையோ காணவில்லை என்றார்கள்‌” (வ. 24). இங்கு 
“சிலர்‌” என்பது பேதுருவையும்‌, யோவானையும்‌ குறிக்கும்‌ 
லூக்கா 24:12; யோவான்‌ 20:1-10). கிலெயோப்பாவும்‌ அவர்‌ 
கூட்டாளியும்‌ ஒரு அற்புதம்‌ நடந்தது என்பதை 
ஒப்புக்கொண்டனர்‌. கல்லறை காலியாக இருந்தது. இயேசுவின்‌ 
சரீரம்‌ காணப்படவில்லை, அதற்கு என்ன நடந்தது என்று 
அவர்கள்‌ அறியவில்லை. இருப்பினும்‌ இந்நிரூபணத்தை 
இன்னும்‌ அவர்கள்‌ கவனிக்கவில்லை. மாறாக அது அவர்களைக்‌ 
குழப்பியது. '* 

இயேசு பொறுமையோடு கவனித்துக்‌ கேட்டார்‌. இப்‌ 
போது அவர்‌ பேசினார்‌. அவரது முகல்‌ வார்த்தைகள்‌ கிலெ 





யோப்பாவையும்‌ அவரது கூட்டாளியையும்‌ திகைக்கச்‌ 
செய்திருக்க வேண்டும்‌: “அப்பொழுது அவர்‌ அவர்களை 
நோக்கி: தீர்க்கதரிசிகள்‌ சொன்ன யாவையும்‌ விசுவாசிக்‌ 
கிறதற்குப்‌ புத்தியில்லாத மந்த இருதயமுள்ளவார்களே””” (வ. 
25). கிரேக்க மொழியில்‌ “மதியீனமானவன்‌” என்பதைக்‌ குறிக்க 
நான்கு வார்த்தைகள்‌ உள்ளன. இவைகளில்‌ இயேசு பயன்‌ 
படுத்தியது பலவீனமானதும்‌, குறைவாக மனதை உறுத்தக்‌ 
கூடியதாகும்‌. புதிய ஆங்கில வேதாகமத்தில்‌, “எவ்வளவு 
மந்தமாயிருக்கறீர்கள்‌!” என்றுள்ளது. ஒரு மொழி நடையில்‌!” 
இது “எவ்வளவு கடினமாயிருக்கிறீர்கள்‌”” என்றுள்ளது. 
இயேசுவின்‌ வார்த்தைகள்‌ எப்படி மொழிபெயர்க்கப்‌ 


242 


பட்டுள்ளது என்பது இங்கு அவசியமற்றது ஏனென்றால்‌ இது 
பாராட்டுரையல்ல! 

இயேசு இவ்வார்த்தைகளை வன்மையாகக்‌ கூறினார்‌ 
என்பதில்‌ எனக்கு ஐயம்‌ உண்டு. அவர்‌ மென்மையாக, தமது 





குரலில்‌ வருத்தத்துடன்‌ பேசுவதை கற்பனை செய்து பாருங்கள்‌. 
மேசியா மற்றும்‌ அவரது ஊழியம்பற்றி சீஷார்கள்‌ - இயேசுவின்‌ 
அனைத்து சீஷார்களும்‌ - புரிந்துகொள்ள அனைத்து வாய்ப்புக்‌ 
களும்‌ அளிக்கப்பட்டிருந்தது. மனித குலத்தின்‌ பாவங்களுக்காக 
மேசியா பாடுபட வேண்டியதின்‌ அவசியத்தைத்‌ தீர்க்கதரிசிகள்‌ 








தெளிவாகக்‌ கூறியிருந்தனர்‌. மேசியாவைப்பற்றி ஆதியாகமம்‌ 
3:15ல்‌ கூறப்பட்ட முதலாவது கீர்க்கதரிசனத்தில்‌ சாத்தானு 
டைய வல்மையை உடைத்தெறிய, அவர்‌ அவனால்‌ நசுக்கப்‌ 
பட வேண்டிய அவசியத்தைப்பற்றிக்‌ கூறப்பட்டது. சங்கதம்‌ 
22ல்‌ அவரது கைகளும்‌ கால்களும்‌ ஊடுருவப்படுதல்பற்றிக்‌ 
கூறப்படுகிறது (வ. 16). மேலும்‌ இது, “என்‌ தேவனே! என்‌ 
தேவனே! ஏன்‌ என்னைக்‌ கைவிட்டீர்‌” என்று இயேசு 
சிலுவையில்‌ கூறிய அதே வார்த்தைகளை முன்னுரைத்துத்‌ 
தொடங்குகின்றது (வ. 1). ஏசாயா 53ம்‌ அதிகாரம்‌, பாடுபடும்‌ 





ஒரு ஊழியரையே முழுமையாக மையப்பொருளாய்‌ 
கொண்டது. வசனம்‌ 5ல்‌ “நம்முடைய மீறுதல்களினிமித்தம்‌ 
அவர்‌ காயப்பட்டு, நம்முடைய அக்ரெமங்களினிமித்தம்‌ அவர்‌ 
நொறுக்கப்பட்டார்‌” என்று குறிப்பிட்டுள்ளது. 

சீஷார்களின்‌ பிரச்சனை, இங்கு இயேசு கூறிய “யாவையும்‌” 
என்ற வார்த்தையின்மூலம்‌ தெளிவாக்கப்படுகிறது: “தர்க்க 
குரிசிகள்‌ சொன்ன யாவையும்‌ விசுவாசிக்கிறதற்குப்‌ புத்தியில்‌ 
லாத மந்த இருதயமுள்ளவர்களே”. தீர்க்கதரிசிகள்‌ பேசிய 
வற்றில்‌ ஒரு பகுதியை சீஷர்கள்‌ விசுவாசித்தனர்‌; மேசியா ஒரு 
ராஜாவாக, ஆளுபவராக வருவார்‌ என்ற பகுதிகளை அவர்கள்‌ 
விரும்பினர்‌. ஆனால்‌ மேசியாவின்‌ பாடுகள்பற்றி கூறப்பட்ட 
தீர்க்கதரிசனக்‌ குறிப்புக்களை அவர்கள்‌ விரும்பவில்லை. 
வேதவசனத்தைப்‌ பொறுத்தமட்டில்‌, “கத்தரித்தல்‌-மற்றும்‌- 
ஓட்டுதல்‌” என்று பர்ட்டன்‌ காஃப்மன்‌ கூறும்‌ அணுகுமுறையி 
னால்‌ அவர்கள்‌ பாவம்‌ செய்தவா்களானார்கள்‌.” 

இன்றைய நாட்களிலும்‌ கூட அநேகர்‌ தேவ வசனத்தை 
“கத்தரித்தல்‌-மற்றும்‌-ஓட்டுதல்‌”' என்ற அணுகுமுறையில்‌ 


243 


பயன்படுத்துகின்றனர்‌. தேவ அன்புபற்றி வேத வசனம்‌ 
கூறவதை அவர்கள்‌ விரும்புவதில்லை, அன்பு காட்டும்‌ தேவன்‌ 
என்ற கருத்தை விரும்புகின்ற அளவிற்கு, தேவனுக்குப்‌ 
பயப்படுதல்‌ என்ற கருத்தை அவர்கள்‌ விரும்புவதில்லை. நித்திய 
பரலோகம்பற்றி வேதம்‌ கூறும்‌ போதனைகளை அவர்கள்‌ 
வரவேற்கின்றனர்‌; ஆனால்‌ நித்திய நரகம்‌ பற்றிய கருத்தை 
அவர்கள்‌ வெளியே எறிந்து விடுகின்றனர்‌. தேவன்‌ கூறிய 
யாவற்றையும்‌ விசுவாசிக்க நமக்கு விருப்பமில்லையென்றால்‌, 
நம்மை இயேசு, “புத்தியில்லாத மந்த இருதயமுள்ளவர்கள்‌” 
என்றுதான்‌ சொல்வார்‌. 

இயேசு தொடர்ந்து: “கிறிஸ்து (அதாவது மேசியா)” 
இவ்விதமாகப்‌ பாடுபடவும்‌, தமது மகிமையில்‌ பிரவேசிக்கவும்‌ 
வேண்டியதில்லையா?” (வ. 26) என்றார்‌. “வேண்டியது” என்ற 
பதம்‌ கிரேக்க மொழியில்‌ முற்றிலும்‌ அவசியம்‌ என்று பொருள்‌ 
படும்‌ “ம்‌” என்ற வார்த்தையினால்‌ குறிக்கப்பட்டுள்ளது. 
சிலுவை என்பது விருப்பத்தேர்வு அல்ல; மாறாக அது 
மனிதனை மீட்கும்படியாக தேவன்‌ கொண்டுள்ள திட்டத்தின்‌ 
மிக முக்கிய பங்காகும்‌. 

மேசியா பாடுபடவேண்டும்‌ என்ற கருத்துத்தான்‌ 
சீஷர்களுக்கு இடறலாயிருந்தது. “பாடுபடும்‌ மேசியா” என்ற 
கருத்து ஒரு முரண்பாடாகவே அவர்களுக்குத்‌ தோன்றியது. 
ஏசாயா 53 போன்ற வசனப்பகுதிகளை ரபீக்கள்‌ போதிக்‌ 
கையில்‌, மேசியாவுக்கு மகிமைகளை மட்டும்‌ குறிப்பிட்டு, 
உபத்திரவங்கள்‌ மற்றும்‌ பாடுகள்‌ யூத ஜனங்கள்மேல்‌ 
வருவதாகப்‌ போதிப்பார்கள்‌. இவ்வாறாக, சிலுவையானது 
யூதருக்கு “இடறலாய்‌” இருந்ததாகப்‌ பவுல்‌ கூறினார்‌ (1 கொரி. 
1:23). பாடுகளும்‌, மகிமையும்‌ ஒன்றுசேர இணைக்கப்‌ 
பட்டிருப்பதாக இயேசு சுட்டிக்காட்டினார்‌- உண்மையில்‌, 
பாடுகளின்‌ வழியேதான்‌ மகிமைக்குச்‌ செல்லமுடியும்‌. சிலுவை 
யில்லையேல்‌ கிரீடம்‌ இல்லை.” 

இந்த சீஷர்கள்‌ விசுவாசிக்கும்படியாக இயேசு என்ன 
செய்ய இயலும்‌? “மோசே முதலிய சகல தர்க்கதரிசிகளும்‌ 
எழுதின வேத வாக்கியங்களெல்லாவற்றிலும்‌ தம்மைக்‌ 
குறித்துச்‌ சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்துக்‌ 
காண்பித்தார்‌?” (வ. 27). இயேசுவின்‌ பிரசன்னம்‌ எப்படி 


244 


வல்லமையுள்ளதாய்‌ இருந்ததோ, அதே அளவு அவர்‌ வசனங்‌ 
களையும்‌ வல்லமையுடன்‌ பயன்படுத்தினார்‌. நாமும்‌ இதையே 
செய்யவேண்டும்‌ (ரோமர்‌ 10:17). 

பழைய ஏற்பாட்டைக்‌ குறித்த முறையான வேதபாட 
வகுப்பை இயேசு அவ்விரு சீஷர்களுக்கும்‌ போதித்த அந்த 
பிரசங்கத்தைக்‌ கேட்கும்படி நீங்கள்‌ அங்கு இருந்திருக்க 
விரும்பவில்லையா? மாதிரிகளையோ, நிழல்களையோ 
குறிக்காமல்‌ மேசியாவைப்பற்றி மட்டும்‌ குறிப்பிடக்கூடிய 
தூர்க்கதரிசனங்கள்‌ முன்னூறுக்கும்‌ மேற்பட்ட வைகள்‌ பழைய 
ஏற்பாட்டில்‌ உள்ளன. அநேகமாக இயேசு, மோசே எழுதிய 
முதல்‌ புத்தகத்தில்‌, முதல்‌ பாகத்தில்‌, மனிதனுடைய விழுந்து 
போன நிலையின்‌ காரணமாக தேவன்‌ “ஸ்திரீயின்‌ வித்து” 
பற்றிய அளித்த முதலாவது வாக்குத்தத்தம்பற்றி (ஆதி. 3:15) 
ஆரம்பித்திருக்க வேண்டும்‌. அவர்‌, மேசியாவுக்கு முன்பு 
வருறெவர்பற்றி மல்கியா கூறிய தீர்க்கதரிசனத்தையும்‌ 





(மல்கி.3:111) எடுத்துக்‌ காட்டியிருக்க வேண்டும்‌. அந்தப்‌ 
பிரசங்கம்‌ எவ்வளவு நன்றாயிருந்திருக்கும்‌! 

இயேசு இதை செய்த விதம்‌ எப்படியிருந்திருக்கும்‌ என்று 
எண்ணுகிறீர்கள்‌? “இதோ எனது வேதாகமம்‌ எனது கைப்‌ 
பையில்‌ உள்ளது, அதில்‌ ஏற்கனவே குறிப்புகள்‌ குறிக்கப்பட்டு 
ஆரம்பிக்கத்‌ தயாராக உள்ளன. உங்கள்‌ வேதாகமங்களை 
எடுத்துக்கொள்ளுங்கள்‌. நாம்‌ நடந்து செல்லும்போதே வேத 
வசனங்களை நான்‌ உங்களுக்குக்‌ குறிப்பிடுகிறேன்‌. முதலாவது 
ஆதியாகமம்‌ 3:15ஐ எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌?” என்று 
கூறியிருப்பாரா? அவர்‌ இப்படிக்‌ கூறவில்லை என்று நீங்கள்‌ 
அறிவீர்கள்‌, அந்நாட்களில்‌ சாதாரண மனிதர்களின்‌ கைகளில்‌ 
வேத புத்தகமோ அதன்‌ பாகங்களோ இருந்ததில்லை. ”* இயேசு 
தமது சிந்தையில்‌ வேத வசனங்களை வைத்திருந்ததால்‌, அவர்‌ 
அவைகளைப்‌ படித்து மனதில்‌ நிறுத்தியிருந்ததால்‌ அந்த 
பயணிகளை வேதவசனங்களினுூடாகப்‌ பயணம்‌ பண்ணும்படி 
செய்ய அவரால்‌ முடிந்தது.” மேலும்‌ அந்த “அந்நியர்‌” கூறிய 
யாவும்‌ உண்மைதான்‌ என்று அறியும்வண்ணம்‌ அவ்விரு 





சீஷார்களும்‌, வசனங்களில்‌ போதிய அளவு பழக்கம்‌ உள்ளவர்‌ 
களாக இருந்திருக்க வேண்டும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ தலையை 
அசைத்து, “அது சரியே! ஆம்‌ அதைப்பற்றித்தான்‌ கூறுகிறது! 


245 


இதைப்பற்றி நாங்கள்‌ இவ்விதமாய்‌ முன்பு சிந்திக்கவில்லை!” 
என்று கூறுவதை என்னால்‌ கற்பனையில்‌ பார்க்க முடிகிறது. 
பழைய ஏற்பாட்டினூடாக இயேசு அவர்களை நடத்திச்‌ 
சென்றபோது, அவர்கள்‌ இருதயங்களில்‌ நம்பிக்கையானது 
மறுபடியும்‌ தூண்டப்பட்டது. அதன்பிறகு அவர்கள்‌ 
கூறியதைக்‌ கவனியுங்கள்‌: “... வழியிலே அவர்‌ நம்முடன்‌ பேசி, 
வேதவாக்கியங்களை நமக்கு விளங்கக்காட்டினபொழுது, 
நம்முடைய இருதயம்‌ நமக்குள்ளே கொழுந்துவிட்டு 
எரியவில்லையா?” (வ. 32). ஏறக்குறைய அணைந்துபோயிருந்த 
நம்பிக்கைச்‌ சுடரானது மறுபடியும்‌ பற்றியெரிய ஆரம்பித்தது. 
நடந்தவைகள்‌ எல்லாம்‌ மறுபடியும்‌ அர்த்கமுள்ளவைகளானது. 
வேக வசனங்கள்‌ சிலுவையானது தோல்வியின்‌ அடையாள 





மில்லை மாறாக வெற்றியின்‌ வாக்குத்தத்தம்‌ என்று போதிக்‌ 
கின்றன. மேலும்‌, மேசியாவின்‌ மரணத்திற்குப்பின்‌ அவரது 
உயிர்த்தெழுதல்‌ நடைபெறும்‌ என்றும்‌ வசனம்‌ போதித்தது, 
நம்பிக்கை மறுபடியும்‌ தூண்டப்பட்டது! 


நம்பிக்கை உணரப்பட்டது 
(லூக்கா 24:28-32) 
இயேசு அவ்விரு சீஷர்களுக்கும்‌ வேத வசனங்களைத்‌ 
தொடர்ந்து விவரித்துச்‌ செல்லுகையில்‌, திடீரென அவர்கள்‌ 
தாங்கள்‌ சேரவேண்டிய இடத்திற்கு வந்துவிட்டதை உணர்ந்த 
னர்‌. “அத்தருணத்தில்‌ தாங்கள்‌ போகிற கிராமத்துக்குச்‌ 
சமீபமானார்கள்‌” (வ. 28௮). நேரம்‌ அவ்வளவு விரைவாய்க்‌ 
கடந்ததில்‌ அவர்கள்‌ வியப்படைந்ததில்‌ சந்தேகமேயில்லை! 
“அப்பொழுது அவர்‌ அப்புறம்‌ போகிறவர்போலக்‌ காண்பித்‌ 








தார்‌” (வ. 28ஆ). இயேசு அவர்களோடு விளையாடவில்லை. 
மற்ற சந்தர்ப்பங்களில்‌ இருந்தது போலவே அங்கும்‌ அவர்‌ 
நடத்தை நிலையானதாகவே இருந்தது, இயேசு தம்மை 
ஒருவரிடத்திலும்‌ பலவந்தம்‌ பண்ணுவதில்லை. அவ்விரு 
சீஷர்களும்‌ அவரை அங்கு தங்கும்படி வற்புறுத்தியிரா 
விட்டால்‌ அவர்‌ அங்கு தங்கியிருக்க மாட்டார்‌. இதுதான்‌ 
இச்சம்பவத்தின்‌ கீர்வான பாகம்‌ ஆகும்‌! இயேசு ஒருவேளை 
அப்புறம்‌ போயிருந்தால்‌, அவ்விரு சீஷா்களும்‌ உயிரித்தெழுந்த 





246 


கர்த்தருடன்‌ தாங்கள்‌ இருந்தோம்‌ என்பதை என்றும்‌ 
அறிந்திருக்க மாட்டார்கள்‌.” (தேவன்‌ உங்கள்‌ வாழ்க்கையிலும்‌ 
கூட ஒரு திட்டம்‌ வைத்திருக்கிறார்‌. ஆனால்‌ அதை அவர்‌ 
உங்கள்‌ மீது பலவந்தம்‌ பண்ணுவது இல்லை. அவருடைய 
சித்தத்திற்கிணைய உங்கள்‌ வாழ்வை ஒப்புக்கொடுக்கும்‌ அந்தத்‌ 
தீர்மானத்தை நீங்கள்தான்‌ மேற்கொள்ளவேண்டும்‌. அதை 
நீங்கள்‌ செய்யவில்லையென்றால்‌, தேவன்‌ தமது பொக்கி 
ஷத்தில்‌ உங்களுக்கென்று வைத்துள்ளதை நீங்கள்‌ என்றைக்கும்‌ 
அறியமாட்டீர்கள்‌). 

“அவர்கள்‌ அவரை நோக்கி; நீர்‌ எங்களுடனே தங்கியிரும்‌, 
சாயங்காலமாயிற்று, பொழுதும்‌ போயிற்று, என்று அவரை 
வருந்திக்‌ கேட்டுக்கொண்டார்கள்‌” (வ. 29௮). NIV மொழி 
பெயர்ப்பில்‌, “அவர்கள்‌ மிகவும்‌ வருந்திக்‌ கேட்டுக்கொண்ட 
னர்‌” என்றுள்ளது (வ. 29௮). ஒருவர்‌ நம்மோடு தங்கவேண்டு 
மென்று நாம்‌ விரும்பும்போது அவரை எவ்வளவாய்‌ வருந்திக்‌ 
கேட்கவேண்டும்‌ என்று நாம்‌ அறிவோமல்லவா? அதே சமயம்‌ 
நாம்‌ நமது உணவையும்‌, பழக்கவழக்கத்தையும்‌ சேமிக்க, 
பாதுகாத்துக்கொள்ள விரும்பினால்‌ அதை எப்படிச்‌ செய்வ 
தென்றும்‌ நாம்‌ அறிவோம்‌. “சென்று வாருங்கள்‌ நாம்‌ வேறொரு 
சமயம்‌ சந்திப்போம்‌” என்றோ அல்லது “வேறொரு நாளில்‌ 
விரைவில்‌ நாம்‌ இணைந்து மதிய உணவு உண்ண வேண்டும்‌” 
என்றோ கூறி அவர்களை அனுப்பி வைத்துவிடுவோம்‌. அவ்‌ 
விரு சீஷா்களும்‌ இயேசு அங்கு தங்க வேண்டும்‌ என்று உண்மை 
யாகவே விரும்பினார்கள்‌, எனவே அவரை அவர்கள்‌ மிகவும்‌ 
வருந்திக்‌ கேட்டுக்கொண்டனர்‌: “ஏறக்குறைய இருட்டாகி 
விட்டது. சாலையில்‌ உள்ளவற்றைக்‌ காண்பது கடினம்‌. அத்‌ 
துடன்‌ திருடர்கள்‌ மற்றும்‌ காட்டு மிருகங்களால்‌ அபாயமும்‌ 
ஏற்படலாம்‌, எனவே வாருங்கள்‌ இன்றிரவு எங்களோடு தங்கிக்‌ 
கொள்ளுங்கள்‌. ” 

இயேசு அவர்களின்‌ வேண்டுகோளுக்குச்‌ செவிசாய்த்தார்‌: 
“அப்பொழுது அவர்‌ அவர்களுடனே தங்கும்படி உள்ளே 
போனார்‌” (வ. 29௮). இயேசு தம்மை அழைப்பவர்களின்‌ 
வாழ்க்கைக்குள்ளாகப்‌ பிரவேசிக்கிறார்‌ (வெளி. 3:20). 

“அவர்களோடே அவர்‌ பந்தியிருக்கையில்‌, அவர்‌ 
அப்பத்தை எடுத்து, ஆசீர்வதித்து, அதைப்பிட்டு அவர்களுக்குக்‌ 





247 


கொடுத்தார்‌” (வ. 30). சாதாரணமாக, விருந்து கொடுப்பவர்‌ 
தாம்‌ அப்பத்திற்காக ஜெபம்‌ பண்ணி, மற்றவர்களுக்கு அதைக்‌ 
கொடுப்பது வழக்கம்‌. ஆனால்‌ இயேசுவைப்பற்றிய மதிப்பீடு 
அவர்களிடம்‌ பெருகியிருந்தபடியினால்‌, விருந்தளிப்பவரின்‌ 
செயல்பாட்டை அவர்‌ செய்யும்படியாக அவர்கள்‌ கேட்டுக்‌ 
கொண்டனர்‌. அவ்விடத்தில்‌ இயேசு தாம்‌ அதற்கு முன்னதாக 
அடிக்கடி செய்திருந்த அதே செயலைச்‌ செய்தார்‌. ஐயாயிரம்‌ 
பேரை போஷித்தபோதும்‌ (லூக்‌. 9:16), கர்த்தருடைய பந்தியை 
ஏற்படுத்தியபோதும்‌ பயன்படுத்தப்பட்ட அதே வார்த்தைகள்‌ 
இங்கும்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன. இயேசுவோடு பயணம்‌ 
செய்த அவ்விருவரும்‌, அதற்கு முன்பு நூற்றுக்கணக்கான 
முறைகள்‌ அவர்‌ அப்பத்தை ஆசீர்வதித்து அதைப்‌ பிட்டுத்‌ 
குந்தகைக்‌ கண்டுள்ளனர்‌. 

இயேசு நன்றி கூறியபோது, அவர்கள்‌ திடீரென்று அவர்‌ 
யார்‌ என்பதை உணர்ந்தனர்‌. “அப்பொழுது அவர்களுடைய 
கண்கள்‌ திறக்கப்பட்டு,” அவரை அறிந்தார்கள்‌” (வ. 31௮). 
இதற்கு முன்னால்‌ அவர்கள்‌ ஏன்‌ அவரை அறியவில்லை 
இப்பொழுது மட்டும்‌ திடீரென்று எப்படி அவரை அறிந்தார்‌ 
கள்‌ என்பதெல்லாம்‌ நமக்குத்‌ தெரியாது. வசனம்‌ 35ல்‌, 
“அப்பத்தைப்‌ பிட்கையில்‌ அவர்கள்‌ அவரை அறிந்து கொண்ட 
தாகக்‌” கூறப்படுகிறது. ஒருவேளை அவர்‌ நன்றி செலுத்தி 
அப்பத்தைப்‌ பிட்டுக்‌ கொடுப்பதில்‌ ஒரு தனித்தன்மையான 
வழியைக்‌ கொண்டிருந்திருக்கலாம்‌. 


























ஒருவேளை, அவர்‌ ஜெபிப்பதில்‌ வித்தியாசப்பட்ட வழி 
முறையைக்‌ கையாண்டிருக்கலாம்‌: உதாரணமாக, “எங்கள்‌ 
பிதாவே” (மத்‌. 6:9) என்று சொல்வதற்குப்‌ பதில்‌, “என்‌ பிதாவே” 
(யோவான்‌ 10:29) என்று கூறியிருக்கலாம்‌. ஒருவேளை இயேசு 
அப்பத்தை தமது கரங்களில்‌ பிடித்த போது, அவரது கரங்களில்‌ 
ஆணிகளால்‌ ஏற்பட்ட துளைகளை அவ்விரு சீஷர்களும்‌ 
கண்டிருக்கலாம்‌. ஒருவேளை இயேசு தமது கரங்களில்‌ 
அப்பத்தை எடுத்தபோது, ஏற்கனவே தேவனால்‌ ஏற்பட்டிருந்த 
தடை (வ. 16) நீக்கப்பட்டி ருக்கலாம்‌. அது எவ்விதம்‌ ஏற்பட்டது 
என்று சரியாக எனக்கு தெரியாது, ஆனால்‌ அவர்‌ இயேசு 





என்பதை அவர்கள்‌ திடீரென்று அறிந்தார்கள்‌.”” சந்தேகமே 
யில்லை! இயேசு உயிர்த்து விட்டார்‌! 


248 


அடுத்த கூற்றானது ஆரம்பத்தில்‌, எதிர்‌உட்சக்காட்சி 
போலுள்ளது, அவர்கள்‌ இயேசுவை அறிந்து கொண்டனர்‌, 
எனவே அவருக்கு, அந்தத்‌ தருணமே, அவர்களுக்குப்‌ 
போதித்து, நம்பிக்கையூட்ட சரியானதாயிருந்திருக்க வேண்டும்‌. 
ஆனால்‌ நாம்‌; “உடனே அவர்‌ அவர்களுக்கு மறைந்துபோனாரா்‌” 
(வ. 31௮) என்று வாசிக்கிறோம்‌. அவர்‌ எழுந்து கதவு வழியே 
நடந்து சென்றார்‌ என்று அர்த்தமல்ல. மாறாக, முதல்‌ நொடி 
அவர்‌ அங்கிருந்தார்‌, அடுத்த நொடியில்‌ அவர்‌ அங்கில்லை! 
மறைந்து விட்டார்‌! 





இயேசு அவ்விரு சீஷர்களையும்‌ கைவிட்டுவிடவில்லை, 
வசனம்‌ 36ல்‌, கிலெயோப்பாவும்‌ அவர்‌ கூட்டாளியும்‌ அதே 
இரவின்‌ பிற்பகுதியில்‌ அப்போஸ்தகலர்களிடம்‌ சென்று பேசிக்‌ 
கொண்டிருக்கையில்‌ மறுபடியும்‌ இயேசு அவர்களுக்குத்‌ 
தரிசனமானார்‌ என்று கூறப்பட்டுள்ளது. இயேசு தமது சீஷர்‌ 
களுக்கு ஒரு செய்தியை அனுப்பினார்‌. அவரது மரணத்திற்கு 
முன்பு, அவர்‌ தமது சரீரத்தில்‌ ஒரு வரையறைக்குட்‌ 
பட்டிருந்தார்‌. அவர்களைப்‌ போன்றே அவரும்‌ மனித கால்‌ 
களால்‌ நடந்து, மனித கைகளால்‌ வேலை செய்து, மனிதக்‌ 
கண்களால்‌ பார்த்தார்‌. இப்பொழுதோ அவர்‌ தமது உயிர்த்‌ 
தெழுந்த சரீரத்துடன்‌ கல்‌ மற்றும்‌ மரத்தின்‌ ஊடாகக்‌ கடந்து 
நடந்து செல்ல முடிந்தது. இதன்மூலம்‌, “இப்பொழுது நான்‌ 
வரையறைகளுக்கு அப்பாற்பட்டிருக்கிறேன்‌! எப்பொழுதும்‌, 
எந்த இடத்திலும்‌ என்னால்‌ இருக்க முடியும்‌! நான்‌ பரலோகத்‌ 
இற்கு ஏறிச்‌ சென்றாலும்‌, நீங்கள்‌ இருக்கும்‌ இடங்களில்‌ 
உங்களோடு கூட இருந்து, உங்களைப்‌ பலப்படுத்தி, உங்களுக்கு 
உதவி செய்ய என்னால்‌ முடியும்‌” என்பதை அவர்களுக்கு 





செய்தியாகத்‌ தந்தார்‌. நம்‌ அனைவருக்கும்‌ தேவையான 
செய்தியும்‌ இதுவே. 

அவ்விரு சீஷர்களுக்கு இப்போது எல்லாம்‌ தெளிவாயிற்று. 
அப்பொழுது அவர்கள்‌ ஒருவரையொருவர்‌ நோக்கி: “வழியிலே 
அவர்‌ நம்முடனே பேசி, வேகவாக்கியங்களை நமக்கு விளங்கக்‌ 
காட்டினபொழுது, நம்முடைய இருதயம்‌ நமக்குள்ளே 
கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொன்னார்கள்‌” 
(வ. 32). மூல பாஷையில்‌ “விளங்கக்காட்டின” என்ற வார்த்தை 
வசனம்‌ 31ல்‌ “திறக்கப்பட்டு? என்ற வார்த்தைக்கு 


249 


ஓத்திருக்கிறது.”” வேதவாக்கியங்கள்‌ விளக்கப்படுத்தப்பட்‌ 
குன்‌ மூலம்‌ அவர்கள்‌ கண்கள்‌ திறக்கப்படத்‌ தொடங்கிற்று. 





நம்பிக்கை ஒத்திகை பார்க்கப்பட்டது 
(லூக்கா 24:33-36) 

எம்மாவு சீஷார்களின்‌ இருதயங்களில்‌ எரிந்துகொண்டிருந்த 
நம்பிக்கை அவ்விருவராலும்‌ அவர்களுக்குள்ளாகவே அடக்கி 
வைக்கக்‌ கூடியதாயிருக்கவில்லை. அடுத்த நாள்வரை கூட 
பொறுக்காமல்‌, அதே இரவில்‌ அது மற்றவர்களுடன்‌ பகிர்ந்து 
கொள்ளப்பட வேண்டியதாய்‌ இருந்தது. (“கிறிஸ்துவின்‌ 
செய்தியானது மற்றவர்களுடன்‌ பகிர்ந்துகொள்ளும்போது 
தான்‌ உங்களுடையதாறெது” என்று ஒருவர்‌ கூறியுள்ளார்‌). 
“அந்நேரமே (அதாவது உடனே) எழுந்திருந்து, எருசலேமுக்குத்‌ 
திரும்பிப்‌ போய்‌” (வ. 33௮7. அந்த இரவு பயணம்‌ வேண்டாம்‌ 
என்பதற்கு இயேசுவிடம்‌ செய்த வாதங்களையெல்லாம்‌ 
அவர்கள்‌ மறந்துபோயினர்‌, விரைவாக இரவிலேயே புறப்‌ 
பட்டனர்‌. அப்போதுதான்‌ ஏழு மைல்‌ தூரம்‌ கால்நடையாய்‌ 
நடந்து வந்திருந்தனர்‌; மறுபடியும்‌ அதே ஏழு மைல்‌ திரும்பிச்‌ 
செல்லக்‌ தயாராயினர்‌, அது பலமணி நேரப்‌ பயணமாகும்‌. 

கிலெயோப்பாவும்‌ அவரது பயணக்‌ கூட்டாளியும்‌, 





“எருசலேமுக்குத்‌ திரும்பிப்‌ போய்‌, பதினொருவரும்‌,” அவர்க 
ளோடிருந்தவர்களும்‌ கூடியிருக்கக்கண்டு” (வ. 33ஆ). அது 
இரவு 10, 11 அல்லது 12 மணியாகக்‌ கூட இருந்திருக்கலாம்‌. 
எருசலேமில்‌ இருந்த சீஷர்கள்‌ கால நேரம்‌ பார்த்துக்‌ கொண்டி 
ருக்கவில்லை. நடந்து முடிந்த திகைப்பான விஷயங்களை 
ஆராய்ச்சி செய்யும்படி அவர்கள்‌ கூடியிருந்தனர்‌. வசனம்‌ 34ல்‌ 
அவர்கள்‌ கலந்துரையாடியதாகக்‌ கூறப்படுகிறது: “கர்த்தர்‌ 
மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார்‌ 
என்று அவர்கள்‌ சொல்லக்கேட்டு.” கர்த்தர்‌ சீமோனுக்குத்‌ 
தரிசனமானார்‌ என்ற சமீபத்திய அற்புதத்தைப்பற்றி 
அக்கூட்டத்தார்‌ உணர்வுப்பூர்வமாய்‌ பேசிக்கொண்டிருந்த 
னர்‌!” இருப்பினும்‌ அந்த சமயத்தில்‌ எல்லா சீஷர்களும்‌ 
விசுவாசிக்கவில்லை என்பதை மாற்கு சுவிசேஷம்‌ தெளிவாக்கு 
கிறது (மாற்கு 16:11, 14). 


250 


அவ்விரு பயணிகளும்‌, தங்கள்‌ சாட்சியத்தையும்‌ அவ்‌ 
விடத்தில்‌ சேர்த்தனர்‌: “வழியில்‌ நடந்தவைகளையும்‌, அவார்‌ 
அப்பத்தைப்‌ பிட்கையில்‌ தாங்கள்‌ அவரை அறிந்துகொண்ட 
தையும்‌ விவரித்துச்‌ சொன்னார்கள்‌” (வ. 35). அங்கிருந்த 
அநேகர்‌, முன்னோக்கிச்‌ சாய்ந்து, ஆர்வத்துடன்‌ கவனித்து, 
அவர்கள்‌ முகங்களில்‌ ஒரு தீர்மானம்‌ உண்டானதையும்‌, மற்ற 
சிலர்‌ இன்னும்‌ இடலறடைந்ததையும்‌ என்னால்‌ கற்பனை 





செய்துபார்க்க முடிகிறது. மாற்கு 16:13, “அவர்களும்‌ (கிலெ 
யோப்பாவும்‌ அவர்‌ கூட்டாளியும்‌) போய்‌, அதை மற்றவர்‌ 
களுக்கு அறிவித்தார்கள்‌; அவர்களையும்‌ அவர்கள்‌ நம்ப 
வில்லை. ” ஒரு விஷயம்‌ உறுதியாய்‌ தெரிகிறது: கிலெயோப்பா 
வும்‌, அவர்‌ கூட்டாளியும்‌ தங்கள்‌ விசுவாசத்தில்‌ இடறவில்லை, 
அவர்கள்‌ கர்த்தரை அறிந்தார்கள்‌; அவர்‌ உயிர்த்துவிட்டார்‌ 
என்று அறிந்தார்கள்‌.” 

அவர்கள்‌ பேசிக்கொண்டிருக்கையில்‌, திடீரென்று இயேசு 
அங்கு தோன்றினார்‌! “இவைகளைக்‌ குறித்து அவர்கள்‌ பேசிக்‌ 
கொண்டிருக்கையில்‌, இயேசு தாமே அவர்கள்‌ நடுவிலே நின்று” 
(வ. 36௮). இந்தச்‌ சம்பவத்தை இன்னும்‌ அதிகமாய்‌ விவரிக்க 
நேரம்‌ இல்லை. இவ்விடத்தில்‌ பாடத்தை நாம்‌ முடிக்கின்‌ 
றோம்‌. தங்கள்‌ நம்பிக்கை மரித்துப்போன நிலையில்‌ 
பயணத்தைத்‌ தொடங்கிய இருவர்‌ தங்கள்‌ நம்பிக்கை உயிர்ப்‌ 
படைந்த நிலையில்‌ பயணத்தை முடித்தனர்‌! 


முடிவுரை 

உங்கள்‌ நம்பிக்கையின்‌ தன்மைபற்றி எனக்கு எதுவும்‌ 
தெரியாது-அது பிரகாசமாய்‌ எரிகிறதா, அல்லது விட்டுவிட்டு 
எரிகிறதா அல்லது அணைந்துபோன நிலையில்‌ உள்ளதா 
என்பது எனக்குத்‌ தெரியாது. எம்மாவு சீஷர்களைப்‌ போல 
உங்கள்‌ நம்பிக்கை ஏறக்குறைய மரித்த நிலையில்‌ இருந்தால்‌, 
இயேசுவின்‌ உயிர்த்தெழுதல்‌ என்ற அஸ்திபாரத்தின்மேல்‌ 
உங்கள்‌ விசுவாசத்தை நிலைப்படுத்துவதன்‌ மூலம்‌ உங்கள்‌ 
நம்பிக்கையை உயிர்ப்பிக்க முடியும்‌. பேதுரு, “நம்முடைய 
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ பிதாவாகிய தேவனுக்கு 
ஸ்தோத்திரம்‌ உண்டாவதாக; அவர்‌, இயேசு கிறிஸ்து 
மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, அழியாததும்‌, மாசற்றதும்‌ 


251 


வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கேதுவாக, ஜீவனுள்ள நம்பிக்கை 
உண்டாகும்படி, தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை 
மறுபடியும்‌ ஜெறிப்பித்தார்‌” என்று எழுதினார்‌ (1 பேதுரு 1:3-4). 

உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பற்கேதுவான அநேக 
விஷயங்களைப்‌ பார்த்தோம்‌: காலியான கல்லறைபற்றிய 
உண்மை, இயேசுவின்‌ விசுவாசியான சீஷர்களின்‌ இருதயங்‌ 
களில்‌ ஏற்பட்ட எழுச்சிமிகு மாற்றம்‌. குற்றம்‌ சாட்டப்பட 
இயலாத சாட்சிகள்‌.” நமது வேதபாடப்‌ பகுதியில்‌ 34ம்‌ 
வசனத்தில்‌ உள்ள, “கர்த்தர்‌ மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார்‌” 
என்ற ஜெயமான வார்த்தைகளை எதிரொலிக்க நமக்கு அநேக 
காரணங்கள்‌ உள்ளன. 

எப்படியிருந்தாலும்‌, அப்பத்தைப்பற்றி அறிந்து 
கொண்டால்‌ மட்டும்‌ அது பசியை ஆற்றாது; கண்ணீரைப்பற்றி 
அறிந்துகொண்டால்‌ மட்டும்‌ அது தாகத்தைத்‌ தணிக்காது. அது 
போலவே உயிர்த்தெழுதலைப்பற்றி அறிந்துகொண்டால்‌ 





மட்டும்‌ அது உங்கள்‌ இருதயத்தை நம்பிக்கையினால்‌ நிரப்பாது. 
நீங்கள்‌ அதை முதலில்‌ நம்பவேண்டும்‌, பிறகு அந்த விசுவா 
சத்தை முதலாவது அவரோடுகூட தண்ணீர்க்‌ கல்லறை 
யிலிருந்து ஞானஸ்நானத்திலே உயிர்ப்பிக்கப்படுதல்‌ மூலமாக 





வும்‌, பிறகு அன்றாடம்‌ அவருடன்‌ புதிய ஜீவனுள்ளவர்களாய்‌ 
நடந்துகொள்ளுதல்‌ மூலமாகவும்‌ வெளிப்படுத்த வேண்டும்‌ 
(ரோமர்‌ 6:3-6). 

கிலெயோப்பாவும்‌ அவர்‌ கூட்டாளியும்‌ அவர்கள்‌ 
இல்லத்தில்‌ இயேசுவோடு அமர்ந்தபோது, அது ஒரு சாதாரண 
வீட்டில்‌, சாதாரண அப்பத்தை உட்கொண்ட சாதாரண 





உணவாகவே இருந்தது, பிறகு அசாதாரணமானதொன்று 
நடந்தேறியது. உங்களுக்கும்கூட இந்தநாள்‌ சாதாரணமான 
தாய்த்‌ தோன்றலாம்‌; ஆனால்‌ கர்த்தரின்‌ சித்தத்திற்கு நீங்கள்‌ 
உங்களை ஒப்புக்‌ கொடுத்தால்‌ இன்றையநாள்‌ உங்களுக்கு 
அசாதாரணமான நாள்‌ ஆகும்‌!” 


குறிப்புகள்‌ 

'இப்பாடத்தின்‌ புறக்குறிப்பு இன்றைக்கான சத்தியத்தின்‌, “புதிய ஏற்பாட்டு 
ஆராய்ச்சி” (ஜூலை 1993) என்ற இதழில்‌ வெளியாயிற்று. 2K]Vயில்‌ “tரயsted” 
என்றுள்ளது. ஆனால்‌ மூலபாஷையில்‌ “1100௦” என்பதற்குரிய வார்த்தை உள்ளது. 


252 


“மற்ற சுவிசேஷங்களில்‌, எம்மாவுக்குச்‌ செல்லும்‌ சாலையில்‌ இரு பயணிகளுக்குத்‌ 
தரிசனம்‌ தரும்‌ முன்னரே, இயேசு மகதலேனா மரியாள்‌ மற்றும்‌ சில ஸ்திரீகளுக்குத்‌ 
தரிசனம்‌ தந்ததாக கூறுகின்றன. நான்கு சுவிசேஷ நூல்களும்‌ ஒன்றுக்கொன்று 
துணையாக நின்று நமக்கு விஷயங்களை அறிவிக்கின்றன. இயேசுவின்‌ 
உயிர்த்தெழுதல்‌ மற்றும்‌ தரிசனங்கள்‌ பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள 
வேண்டுமென்றால்‌ ஒருவர்‌ நான்கு சுவிசேஷ நூல்களையும்‌ ஒப்பிட்டுக்‌ கற்க 
வேண்டும்‌. “கிலோயோப்பாவைப்‌ பற்றி நமக்கு ஒன்றும்‌ தெரியாது. ஒரு பாரம்பர 
வரலாற்றில்‌, கலெயோப்பா யோசேப்பின்‌ சகோதரன்‌, அதாவது இயேசுவின்‌ 
சிற்றப்பா முறையாவார்‌ என்று கூறுகிறது, ஆனாலும்‌ இதை உறுதிப்படுத்த ஒன்றும்‌ 
ஆகாரம்‌ இல்லை. “ஒரு பழங்காலப்‌ பாரம்பரியம்‌, பெயர்‌ தெரியாத இந்த சீஷன்‌ 
லூக்காவாக இருக்கலாம்‌ என்று கூறுகிறது. ஆனால்‌ “நம்முடைய பிரதான 
ஆசாரியரும்‌ அதிகாரிகளும்‌” (வ. 20) என்ற வார்த்தைகள்‌ அவ்விருவருமே யூதர்கள்‌ 
தாம்‌ என்று சுட்டிக்காட்டுகின்றது. பெயர்‌ தெரியாத இந்த சீஷன்‌ பேதுருவாய்‌ 
இருக்கலாம்‌ என்று சிலர்‌ கூறுகின்றனர்‌, ஆனால்‌ இந்த சாத்தியக்‌ கூறும்‌ கூட வசனம்‌ 
34ன்‌ மூலம்‌ நீக்கப்படுகிறது. பெயர்‌ தெரியாத இந்த சீஷன்‌ ஒரு ஆணாகவே 
வருணிக்கப்படுறொரர்‌. NASB யில்‌, வசனம்‌ 25ல்‌ “மந்த இருதயமுள்ள மனிதர்களே” 
என்றுள்ளது. ஆனால்‌ “மனிதர்களே” என்பது மொழிபெயர்ப்பாளரால்‌ தரப்பட்ட 
வார்த்தையாகும்‌. அது (குமிழில்‌ உள்ளது போல) “மந்த இருதயமுள்ளவர்களே” 
என்று தான்‌ இருக்கவேண்டும்‌. வசனம்‌ 29ல்‌ அவர்கள்‌ ஒரே வீட்டில்‌ இருந்ததாகக்‌ 
கூறப்படுவதால்‌, அது “கிலெயோப்பாவின்‌ மனைவி”யாக இருக்கலாம்‌ என்பதே 
ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே யூகம்‌ ஆகும்‌. “இச்சம்பவத்தின்‌ 28 மற்றும்‌ 29ம்‌ 
வசனங்களின்மூலம்‌ அவர்கள்‌ வீடு எம்மாவு என்ற கிராமத்தில்‌ இருந்ததாக 
அறிகிறோம்‌. “எம்மாவு எங்கிருந்தது என்பது நிச்சயமாய்‌ தெரியாது, அநேக 
அறிஞர்கள்‌, இந்த ஊர்‌ எருசலேமிருந்து மேற்கே அல்லது வடகிழக்கே 
இருந்திருக்கலாம்‌ என்று கருதுகின்றனர்‌. இன்றைய நாட்களில்‌ அவ்வூரைக்‌ 
குறிப்பதாக (பாரம்பரியமாக) ஒரு இடம்‌ சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆனால்‌ இது 
எருசலேமிருந்து ஏழு மைல்‌ அல்ல மாறாக 19 மைல்‌ தூரத்தில்‌ உள்ளது. “புதிய 
இடங்களைப்‌ பார்த்து, பல செயல்களைச்‌ செய்வது எனக்கு மிகுந்த 
மகிழ்ச்சியளிக்கும்‌ ஒரு விஷயமாகும்‌. ஆனால்‌ எனது வீட்டைக்‌ காட்டிலும்‌ வேறு 
எவ்விடமும்‌ நான்‌ செளகரியமாக உணர்ந்ததில்லை. வெளியிலிருக்கும்போது நான்‌ 
வீடு திரும்பும்‌ நாட்களை மட்டும்‌ கணக்கிடாமல்‌ அதுவரை செய்யவேண்டிய சிறு 
வேலைகளையும்‌ கணக்கிட்டுக்‌ கொண்டிருப்பேன்‌: “இந்தப்‌ படுக்கையில்‌ இன்னும்‌ 
மூன்று இரவுகள்‌ தான்‌! இந்தக்‌ குளியல்‌ தொட்டியில்‌ இன்னும்‌ இரண்டு குளியல்‌ 
தான்‌! இன்னும்‌ நான்கு முறைதான்‌ இங்கு முகச்சவரம்‌.” நான்‌ நிறைவாக வீடு 
திரும்பும்போது நிறுத்தங்களைக்‌ கூடக்‌ கணக்கிடுவதுண்டு: “இன்னும்‌ அடுத்து ஒரே 
நிறுத்தம்தான்‌! அடுத்த ஒன்னரை மணி நேரப்‌ பயணம்தான்‌!” “வசனம்‌ 17ல்‌ அவர்கள்‌ 
“துக்கமுகமுள்ளவர்களாய்‌” காணப்பட்டனர்‌ என்றுள்ளது. இது NIVயில்‌ “அவர்கள்‌ 
முகம்‌ தொங்கிப்‌ போயிருந்தது” என்றுள்ளது. '']V யில்‌ இவ்விடத்தில்‌ மூலநூலின்‌ 
வசனம்‌ அப்படியே மொழி பெயர்ப்பாகியுள்ளது. மற்ற மொழிபெயர்ப்புகள்‌ 
“அவர்கள்‌ அவரை அடையாளம்‌ காணாதபடி வைக்கப்பட்டனர்‌?” (NIV); 
“அவர்களது கண்கள்‌ அவரை அடையாளம்‌ காணாதபடி வைக்கப்பட்டன” (RSV). 

"இந்த சம்பவத்தின்‌ பிற்பகுதியில்‌, இயேசு எல்லா சீஷர்களுக்கும்‌ நிறைவாகக்‌ 
காட்சியளித்தபோது, முதலில்‌ அவர்கள்‌, அவரை ஒரு ஆவி என்று எண்ணினர்‌ 
லூக்கா 24:37). “மத்தேயு 12:38-40; யோ. 2:19-21 முதலியன. "இந்தக்‌ காரணங்களும்‌ 
-வேறு சிலவும்‌ - ஒன்றிணைந்து அவர்கள்‌ இயேசுவை அடையாளம்‌ காணாதபடிக்கு 
தடைசெய்தன. '“அந்நாட்களில்‌ மற்றவர்கள்‌ சிலருக்கும்‌ “இயேசு” என்ற பெயர்‌ 
இருந்தது (“யோசுவா” என்ற வார்த்தை கிரேக்க மொழியில்‌ “இயேசு” எனப்படுகிறது 


253 


என்பதை நினைவில்‌ வையுங்கள்‌). எனவேதான்‌ கிலெயோப்பா இந்த இயேசு யார்‌ 
என்பதை “ஒன்றும்‌ அறியாத அந்தப்‌ பயணிக்கு?” தெளிவாக விளங்கப்‌ 
பண்ணுவதற்காக, “நசரேயனாகிய இயேசு” என்றார்‌. “பிலாத்து அல்லது மற்ற ரோம 
அலுவலர்களை “நமது அதிகாரிகள்‌” என்று யூதர்கள்‌ குறிப்பிடுவது சந்தேகமே! 
எனவே கிலெயோப்பா இவ்விடத்தில்‌ ரோமர்கள்‌ மற்றும்‌ சிலுவையில்‌ அறைவதில்‌ 
அவர்களின்‌ பங்குபற்றிப்‌ பேசியிருக்க வாய்ப்பில்லை. அத்தகைய கூற்று 
இந்நாட்களில்‌ “எபிரெயருக்கு விரோதமானது” என்று முத்திரை குத்தப்படும்‌, 
ஆனால்‌ இந்தக்‌ கூற்று ஒரு யூதர்‌ கூறியதாகும்‌. எந்த ஒரு குழுவின்‌ தப்பெண்ணமும்‌ 
அல்லது இழிவாக நடத்தப்படுதலும்‌ எப்பொழுதும்‌ நியாயப்படுத்தப்பட முடியாது, 
ஆனால்‌ வேதம்‌ சிலுவையில்‌ அறைந்த முழுக்‌ குற்றமும்‌ யூதர்கள்‌ மற்றும்‌ அவர்கள்‌ 
தலைவர்கள்‌ மேல்தான்‌ சுமத்துகின்றது (அப்‌. 2:23). '“மத்தேயு 16:21; 17:23 முதலியன. 
”பதினொருவரில்‌ அநேகர்‌ உட்பட, இயேசுவின்‌ சீஷர்கள்‌ அனைவருடைய 
இருதயங்களிலும்‌ நடந்து கொண்டிருந்த போராட்டத்தை, அந்த இரு சீஷா்களின்‌ 
கூற்று வெளியாக்கிற்று. '*K]Vயில்‌, “ஓ மதியீனமுள்ளவர்களே” என்றுள்ளது. 
காட்டன்‌ பேட்ச்‌ மொழிபெயர்ப்பு. “ஜேம்ஸ்‌ பர்ட்டன்‌ காஃப்மென்‌, லூக்கா 
விளக்கவுரை (அபிலைன்‌, டெக்ஸ்‌: A.C... பிரஸ்‌, 1975), 467. 

“மேசியா” என்ற எபிரெய வார்த்தை கிரேக்க மொழியில்‌ “கிறிஸ்து”” 
எனப்படுகிறது. இரு வார்த்தைகளுமே, “அபிஷேகம்‌ பண்ணப்பட்டவர்‌” என்ற 
பொருள்‌ தருவதாகும்‌. ”“கர்த்தரே செய்யும்‌” என்ற இளைஞர்களுக்கான ஒரு 
பாடலில்‌, “சிலுவையை நீ சுமக்காவிட்டால்‌ கிரீடத்தை அணியமுடியாது” என்ற 
வார்த்தைகள்‌ உள்ளன. “ஆரோக்கியம்‌ மற்றும்‌ ஐசுவரியமான சுவிசேஷத்தை” 
அறிவிப்பவர்கள்‌, தேவன்‌ மேல்‌ விசுவாசமுள்ள ஒருவருக்கு என்றும்‌ பிரச்சனைகள்‌ 
வருவதில்லை என்கின்றனர்‌. ஆனால்‌ பவுல்‌, “நாம்‌ அநேக உபத்திரவங்களின்‌ வழியாக 
தேவனுடைய இராஜ்யத்தில்‌ பிரவேசிக்கவேண்டும்‌” (அப்‌. 14:22) என்றார்‌. 
“ஏசாயாவின்‌ கீர்க்ககரிசனத்தை எத்தியோப்பிய மந்திரி கையில்‌ வைத்திருந்தது (அப்‌. 
8) ஒரு அபூர்வமான நிகழ்ச்சியாகும்‌; அந்நூலை அவர்‌ நிச்சயமாகவே அதிக விலை 
கொடுத்து வாங்கியிருக்க வேண்டும்‌. “லூக்கா 2:52 மற்றும்‌ சில வசனங்கள்‌, இயேசு 
வேதம்பற்றிய தமது அறிவை நம்மைப்‌ போலவே அவைகளைக்‌ கற்றுத்தான்‌ 
பெற்றுக்கொண்டார்‌ என்று நான்‌ நம்புகிறேன்‌. “உண்மையில்‌, அவர்கள்‌ அவரைத்‌ 
தங்கும்படி வற்புறுத்தியிருக்காவிட்டால்‌, நாம்‌ கிலெயோப்பாவைப்பற்றிக்‌ 
கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம்‌. “யாரெல்லாம்‌ இயேசுவின்‌ சித்தத்திற்குத்‌ 
தங்களை ஒப்புக்‌ கொடுக்கிறார்களோ, அவர்கள்‌ அனைவருடைய வாழ்க்கையிலும்‌ 
இயேசு பிரவேசிக்கறார்‌ (மத்தேயு 7:21-23).””இந்த குறிப்பிட்ட சொற்றொடர்‌ வேத 
வசனங்களில்‌ அடிக்கடி பயன்பட்டுள்ளது (2 இராஜா 6:17). நம்மில்‌ 
அநேகருக்கும்கூட கண்கள்‌ திறக்கப்பட வேண்டியது அவசியமாய்‌ உள்ளது. 
“காட்டன்‌ பேட்ச்‌ மொழிபெயர்ப்பில்‌, “அவர்கள்‌ மேல்‌ அது உதித்தது” என்றுள்ளது. 
யில்‌ “அவர்‌ எங்களுக்கு வேத வசனத்தைத்‌ திறந்து காட்டினார்‌” என்றுள்ளது. 
*யூதாஸுக்குப்‌ பதிலாக வேறொருவர்‌ தேர்ந்தெடுக்கப்படும்வரை “பதினொருவர்‌” 
என்ற பதம்‌ பயன்பட்டது. இதை நான்‌ இங்கு கூறக்காரணம்‌, இணை வசனத்தில்‌, 
இயேசு தமது அப்போஸ்தலர்களுக்கு முதல்முறை (உயிர்த்த பின்பு) 
தரிசனமானபோது தோமா அங்கு இல்லை என்பதுதான்‌. 

“இந்தத்‌ தரிசனம்‌ பற்றிய விபரங்கள்‌ நமக்குத்‌ தரப்படவில்லை, ஆனால்‌ 1கொரி. 
15:5ல்‌ பவுலும்‌ இதைப்பற்றிக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. வேதத்தில்‌ கூறப்படாத மாபெரும்‌ 
சம்பவம்‌; தன்னை மறுதலித்தவருக்கு இயேசு அளித்த விசேஷ தரிசனம்‌! “வசனம்‌ 
35ல்‌ “அறிதல்‌?” என்ற பொருளில்‌ உள்ள கிரேக்க வார்த்தை ஆங்கிலத்தில்‌ 
“அடையாளம்‌ கண்டார்கள்‌” என்று உள்ளது (K]Vயைக்‌ காண்க). “எம்மாவு 
சீஷார்களுக்குதக்‌ தரிசனம்‌ தந்தது போல, கர்த்தர்‌ நமக்கு விசேஷ தரிசனம்‌ தரமாட்டார்‌. 





254 


ஆனால்‌ ஏவப்பட்டு எழுதிய வசனங்கள்‌ இதற்கெனப்‌ பயன்படுகின்றன (யோவான்‌ 
20:30-31). “ஒரு பிரசங்கத்தில்‌, “ஒரு சாதாரண கட்டிடத்தில்‌, ஒரு சாதாரணப்‌ 
பிரசங்கியார்‌ பிரசங்கிக்கும்‌ ஒரு சாதாரண ஞாயிற்றுக்கிழமையாக இது இருக்கலாம்‌. 
... ஆனால்‌ கர்த்தருடைய சித்தத்திற்கு இன்று நீங்கள்‌ உங்களை ஒப்புக்‌ கொடுத்தால்‌ 
இது அசாதாரணமானதாகும்‌” என்று நான்‌ குறிப்பிட்டேன்‌. 


நன னன ன னன்‌ 4 


இயேசுவின்‌ பாதத்தில்‌ 

இயேசு கிறிஸ்துவை மனிதர்கள்‌ வணங்கியபோது உடைந்த 
இருதயத்தோடு அவருடைய பாதத்தில்‌ விழவில்லை, மாறாக 
ஆச்சரியமான அன்போடு வணங்குகின்றனர்‌. இவ்வளவு பெரிய 
வல்லமையை எதிர்கொள்ள முடியாது என்று ஒருவரும்‌ 
சொல்லவில்லை. மாறாக, ஆச்சரியமான தெய்வீகமான அன்பு 
என்‌ வாழ்க்கையை, என்‌ ஆத்துமாவை, எனக்குள்ள எல்லா 
வற்றையும்‌ கேட்கின்றது” என்றே சொல்கின்றனர்‌. ஒருவர்‌, 
கீழ்ப்படியும்படி நான்‌ தாக்கப்பட்டேன்‌, என்று சொல்லாமல்‌ 
ஆச்சரியத்திலும்‌, அன்பிலும்‌, புகழ்ச்சியிலும்‌, நான்‌ மறைந்து 

போனேன்‌, என்று சொல்லுகின்றார்‌. 
பிலிப்பியர்‌ 
வில்லியம்‌ பார்க்ளே 


255 


சுவிசேஷங்களின்‌ ஒற்றுமை: 


k fD xék>uz\V™ ப 
kKVE'A V\ 4 fk 


வாரம்‌ 1 - சிறப்பு: “தேவனின்‌ ஈவு அவருடைய குமாரனே.” 
வாரம்‌ 2 
1. ஊழியத்திற்கு முன்னதாக இயேசுவின்‌ வாழ்க்கை 
1. லூக்காவின்‌ முன்னுரை மற்றும்‌ அர்ப்பணிப்பு. 
லூக்கா 1:1-4. 
2. யோவானைப்பற்றிய அறிமுகம்‌. யோவான்‌ 1:1-18. 
3. மத்தேயு கூறுகின்றபடி இயேசுவின்‌ வம்சவரலாறு. 
மத்தேயு 1:1-17. 
4. லூக்கா கூறுகன்றபடி இயேசுவின்‌ வம்சவரலாறு. 
லூக்கா 3:23-38. 
5. யோவான்‌ ஸ்நானனின்‌ பிறப்பு பற்றி சகரியாவுக்கு 
அறிவிப்பு. லூக்கா 1:5-25. 

. இயேசுவின்‌ பிறப்பு பற்றிய அறிவிப்பு. லூக்கா 1:26-38. 
. இயேசுவின்‌ தாயாகிய மரியாள்‌, யோவான்‌ ஸ்நானனின்‌ 
காயாகிய எலிசபெக்கைச்‌ சந்தித்தல்‌. லூக்கா 1:39-56. 
8. யோவான்‌ ஸ்நானனின்‌ பிறப்பும்‌, அவனது முன்‌ 

பருவ வாழ்வும்‌. லூக்கா 1:57-80. 


ஓ 





~ 





வாரம்‌ 3 
9. யோசேப்புக்கு இயேசுவின்‌ பிறப்பு பற்றிய அறிவிப்பு. 
மத்தேயு 1:18-25. 
10. இயேசுவின்‌ பிறப்பு. லூக்கா 2:1-7. 
11. இயேசுவின்‌ பிறப்பு பற்றி தூதர்கள்‌, மேய்ப்பரிடம்‌ 
அறிவித்தல்‌. லூக்கா 2:8-20. 
12. விருத்தசேதனம்‌, ஆலய ஆராதனை மற்றும்‌ 





256 


இயேசுவுக்குப்‌ பெயரிடுதல்‌. லூக்கா 2:21-39. 
13. புதிதாய்ப்‌ பிறந்த ராஜாவான இயேசுவைக்‌ காண, 
கிழக்கிலிருந்து ஞானிகள்‌ வருதல்‌. மத்தேயு 2:1-12. 
14. எகிப்திற்குத்‌ தப்பிச்‌ செல்லுதலும்‌, பெத்லகேமில்‌ 
குழந்தைகள்‌ கொல்லப்படுதலும்‌. மத்தேயு 2:13-18. 
15. குழந்தை இயேசு எகிப்திலிருந்து நாசரேத்துக்கு 
கொண்டுவரப்படுகல்‌. மத்தேயு 2:19-23; லூக்கா 2:39. 
16. நாசரேத்தூரில்‌ இயேசுவின்‌ வாழ்க்கை மற்றும்‌ அவர்‌ 
தமது பன்னிரு வயதில்‌ எருசலேமுக்குச்‌ செல்லுதல்‌. 
லூக்கா 2:40-52. 


வாரம்‌ 4 
11. முன்னோடியான யோவான்‌ ஸ்நானனின்‌ ஊழியம்‌ 
ஆரம்பித்தல்‌ 
1. யோவான்‌ ஸ்நானனும்‌ அவரது பிரசங்கமும்‌. மத்தேயு 
3:1-12; மாற்கு 1:1-8; லூக்கா 3:1-18. 
111. இயேசுவின்‌ ஊழியம்‌ தொடக்கம்‌ 
1. இயேசு, யோர்தான்‌ நதியில்‌ யோவான்‌ ஸ்நானன்‌ 
மூலம்‌ ஞானஸ்நானம்‌ பெறுதல்‌. மத்தேயு 3:13-17; 
மாற்கு 1:9-11; லூக்கா 3:21-22. 
2. இயேசு வனாந்தரத்தில்‌ சோதிக்கப்படுதல்‌. மத்தேயு 
4:1-11; மாற்கு 1:12-13; லூக்கா 4:1-13. 
3. இயேசுவைப்‌ பற்றிய யோவானின்‌ முதல்‌ சாட்சியம்‌. 
யோவான்‌ 1:19-34. 


வாரம்‌ 5 
4. இயேசு தமது முதல்‌ சீஷர்களை அழைத்தல்‌. 
யோவான்‌ 1:35-51. 
5. கலிலேயாவின்‌ கானாவூரில்‌ இயேசுவின்‌ முதல்‌ அற்புதம்‌. 
யோவான்‌ 2:1-11. 
6. கப்பர்நகூமில்‌ இயேசு முதன்‌ முறை தங்குதல்‌. 
யோவான்‌ 2:12. 
1V. முதலாம்‌ பஸ்காவிலிருந்து இரண்டாம்‌ பஸ்கா வரை. 
1. இயேசுவின்‌ ஊழியத்தில்‌ அவர்‌ முதலாம்‌ பஸ்காவில்‌ 
கலந்து கொள்ளுதல்‌. 
1) இயேசு தேவாலயக்கைச்‌ சுத்திகரித்தல்‌. 





257 


யோவான்‌ 2:13-25. 
2) இயேசு நிக்கொகேமுவுடன்‌ பேசுதல்‌. யோவான்‌ 
3:1-21. 
2. யூதேயாவில்‌ முதல்‌ ஊழியம்‌ - யோவானின்‌ இரண்‌ 
டாவது சாட்சியம்‌. யோவான்‌ 3:22-36. 


வாரம்‌ 6 
3. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்குச்‌ 
செல்லு கல்‌. 
1) கலிலேயாவுக்குச்‌ செல்லக்‌ காரணம்‌. 
மத்தேயு 4:12; மாற்கு 1:14; லூக்கா 3:19-20; 
யோவான்‌ 4:1-4. 
2) சீகாரில்‌ யாக்கோபின்‌ ணெற்றருகில்‌. 
யோவான்‌ 4:5-42. 
3) கலிலேயாவுக்கு வந்து சேருதல்‌. லூக்கா 4:14; 
யோவான்‌ 4:43-45, 
4. இயேசுவின்‌ போதனைகளின்‌ பொதுக்‌ கருத்துக்கள்‌. 
மத்தேயு 4:17; மாற்கு 1:14-15; லூக்கா 4:14-15. 
5. கானாவூரில்‌ இரண்டாம்‌ அற்புதம்‌. யோவான்‌ 4:46-54. 
6. கப்பர்நகூமில்‌ இயேசு இரண்டாம்‌ முறை தற்காலி 
கமாய்‌ தங்குதல்‌. மத்தேயு 4:13-16. 
7. நான்கு மீன்‌ பிடிப்பவர்கள்‌ தம்மைப்‌ பின்பற்றும்படி 
இயேசு அழைத்தல்‌. மத்தேயு 4:18-22; மாற்கு 1:16-20; 
லூக்கா 5:1-11. 





வாரம்‌ 7 - சிறப்பு: “இயேசுவைப்‌ பின்பற்றவும்‌ அவரது சீஷரா 
யிருக்கவும்‌ அழைப்பு.” 
வாரம்‌ 8 
8. பிசாசு பிடித்த ஒருவனை ஜெப ஆலயத்தில்‌ 
குணப்படுத்துதல்‌. மாற்கு 1:21-28; லூக்கா 4:31-37. 
9. பேதுருவின்‌ மாமியையும்‌ மற்றும்‌ அநேகரையும்‌ 
குணப்படுத்துதல்‌. மத்தேயு 8:14-17; மாற்கு 1:29-34; 
லூக்கா 4:38-41. 
10. கலிலேயா முழுவதிலும்‌ இயேசு பயணம்‌ சென்று 
ஊழியம்‌ புரிதல்‌. மத்தேயு 4:23-25; மாற்கு 1:35-39; 
லூக்கா 4:42-44. 


258 


11. குஷ்டரோகி ஒருவனை குணப்படுத்தி இயேசு அதிக 
சந்தோஷத்தை உண்டாக்குதல்‌. மத்தேயு 8:2-4; மாற்கு 
1:40-45; லூக்கா 5:12-16. 

12. கப்பர்நகூமில்‌ திமிர்வாதக்காரன்‌ ஒருவனைக்‌ 
குணமாக்குதல்‌. மத்தேயு 9:2-8; மாற்கு 2:1-12; 
லூக்கா 5:17-26. 

13. மத்தேயுவை அழைத்தல்‌. மத்தேயு 9:9; மாற்கு 2:13-14; 
லூக்கா 5:27-28. 


வாரம்‌ 9 
V. இரண்டாம்‌ பஸ்காவிலிருந்து மூன்றாம்‌ பஸ்கா வரை 
1. ஓய்வு நாளில்‌ இயேசு ஒருவனை குணப்படுத்தி, தனது 
செயல்‌ சரியானதென்று நிரூபித்தல்‌. யோவான்‌ 5:1-47. 
2. இயேசு, தமது சீஷர்கள்‌ ஓய்வு நாளில்‌ கதிர்‌ கொய்து 
உண்டது சரியானதென்று நிரூபித்தல்‌. மத்தேயு 12:1-8; 
மாற்கு 2:23-28; லூக்கா 6:1-5. 
3. இயேசு ஓய்வு நாளில்‌, சூம்பின கையுடைய ஒருவனை 
குணப்படுத்தி, தனது செயல்‌ சரியானகென்று நிரூபித்‌ 
தல்‌. மத்தேயு 12:9-14; மாற்கு 3:1-6; லூக்கா 6:6-11. 
4. கலிலேயாக்‌ கடலினருகில்‌ இயேசு திரளான ஜனங்களை 
குணப்படுத்துதல்‌. மத்தேயு 12:13-21; மாற்கு 3:7-12. 
5. இயேசு ஜெபித்து, பின்‌ பன்னிரு அப்போஸ்தலார்களைத்‌ 
தெரிந்து கொள்ளுதல்‌. மத்தேயு 10:2-4; மாற்கு 3:13-19; 
லூக்கா 6:12-16. 


வாரம்‌ 10 
6. மலைப்பிரசங்கம்‌ 

1) அறிமுக வார்த்தைகள்‌. மத்தேயு 5:1-2; லூக்கா 
6:17-20. 

2) பாக்கியங்கள்‌: மேசியாவின்‌ குடிமக்களுக்கு 
வாக்குத்தத்தங்கள்‌. மத்தேயு 5:3-12; லூக்கா 6:20-26. 

3) மேசியாவின்‌ குடிமக்களுடைய செல்வாக்கும்‌, 
கடமைகளும்‌. மத்தேயு 5:13-16. 

4) மேசியாவின்‌ போதனைக்கும்‌, பழைய ஏற்பாட்டு 
பாரம்பரிய போதனைக்கும்‌ உள்ள உறவு. மத்தேயு 
5:17-48; லூக்கா 6:27-30, 32-36. 


259 


5) தர்மம்‌ பண்ணுதல்‌, ஜெபித்தல்‌, மற்றும்‌ உபவாசம்‌ 
இருத்தல்‌ ஆகியவை வெளியரங்கமாக அல்ல 
மாறாக, உண்மையாக செய்யப்படுதல்‌ வேண்டும்‌. 
மத்தேயு 6:1-18. 


வாரம்‌ 11 
6) பரலோக பொக்கிஷங்களின்‌ பாதுகாப்பு, 
பூலோகத்துக்குரிய கவலைகளில்‌ இருந்து 
முரண்படுதலைக்‌ காட்டுதல்‌. மத்தேயு 6:19-34. 
7) நியாயந்தூர்த்தல்‌ பற்றிய விதி. மத்தேயு 7:1-6; 
லூக்கா 6:37-42. 
8) ஜெபத்தைப்‌ பற்றிய போதனை. மத்தேயு 7:7-11. 
9) பொன்‌ விதி. மத்தேயு 7:7-12; லூக்கா 6:31. 
10) இரண்டு வழிகளும்‌, கள்ளதர்க்கதரிசிகளும்‌. 
மத்தேயு 7:13-23; லூக்கா 6:43-45. 
11) முடிவுரை மற்றும்‌ பயன்பாடு. மத்தேயு 7:24-29; 
லூக்கா 6:46-49. 


வாரம்‌ 12 —_—_ 

7. நூற்றுக்கதிபதியின்‌ வேலைக்காரனைக்‌ 
குணப்படுத்துதல்‌. மத்தேயு 8:1, 5-13; லூக்கா 7:1-10. 

8. விதவையின்‌ மரித்த மகனை இயேசு உயிரோடு 
எழுப்புதல்‌. லூக்கா 7:11-17. 

9. இயேசுவைப்‌ பற்றி யோவான்‌ ஸ்நானன்‌ 
விசாரித்தலும்‌, அதற்கு இயேசுவின்‌ பதிலும்‌. 
மத்தேயு 11:2-30; லூக்கா 7:18-35. 

10. பரிசேயன்‌ ஒருவனுடைய வீட்டில்‌ இயேசுவின்‌ 
பாதம்‌ அபிஷேகம்‌ செய்யப்படுதல்‌. லூக்கா 7:36-50. 


வாரம்‌ 13 - சிறப்பு “நமது உலக தேவைகளுக்குத்‌ தேவனை 
நம்பக்‌ கற்றுக்கொள்ளுதல்‌. ” 

வாரம்‌ 14 
11. கலிலேயாவில்‌ மேலும்‌ பிரயாணம்‌ செய்கல்‌. 

லூக்கா 8:1-3. 


12. யூதர்கள்‌ தேவுதூஷணக்‌ குற்றம்‌ சாட்டுதல்‌. மத்தேயு 
12:22-37; மாற்கு 3:19-30; லூக்கா 11:14-23. 


260 


13. அடையாளம்‌ தேடினவர்களும்‌, கிளர்ச்சியுற்ற ஒரு 
ஸ்திரீயும்‌ கடிந்துரைக்கப்படுதல்‌. மத்தேயு 12:38-50; 
லூக்கா 11:24-36. 

14. தமது தாய்‌ மற்றும்‌ சகோதரர்பற்றிய கிறிஸ்துவின்‌ 
உபதேசம்‌. மத்தேயு 12:46-50; மாற்கு 3:31-35; 
லூக்கா 8:19-21. 


வாரம்‌ 15 ௨_—_ 

15. பரிசேயன்‌ ஒருவனின்‌ வீட்டில்‌ உணவு உண்ணுகையில்‌, 

பரிசேயர்‌ குழுவை இயேசு கடிந்து கொள்ளுதல்‌. லூக்கா 
11:37-54. 

16. மாய்மாலம்‌, உலக கவலைகள்‌, ஜாக்கிரதையாய்‌ 
இருத்தல்‌ மற்றும்‌ தமக்கு நேரிடவிருக்கும்‌ பாடுகள்‌ 
பற்றிய இயேசுவின்‌ உபதேசங்கள்‌. லூக்கா 12:1-59. 

17. மனந்திரும்ப கட்டளை, காய்க்காத அத்திமரத்தின்‌ 
உவமை. லூக்கா 13:1-9. 





வாரம்‌ 16 
18. உவமைகளின்‌ மாபெரும்‌ முதல்‌ அணி. 

1) அறிமுகம்‌. மத்தேயு 13:1-3; மாற்கு 4:1-2; லூக்கா 8:4. 

2) விதைப்பவன்‌ உவமை. மத்தேயு 13:3-23; மாற்கு 
4:3-25; லூக்கா 8:5-18. 

3) விதை தானாகவே முளைத்தல்‌ பற்றிய உவமை. 
மாற்கு 4:26-29. 

4) களைகளின்‌ உவமை. மத்தேயு 13:24-30. 

5) கடுகு விதையின்‌ உவமை மற்றும்‌ புளித்தமாவின்‌ 
உவமை. மத்தேயு 13:31-32; மாற்கு 4:30-34. 

6) களைகளின்‌ உவமை பற்றிய விளக்கம்‌. 
மத்தேயு 13:36-43. 

7) புதையல்‌, முத்து, வலை பற்றிய உவமை. 
மத்தேயு 13:44-53. 


வாரம்‌ 17 
19. இயேசு புயலை அமர்த்துகிறார்‌. மத்தேயு 8:18-27; 
மாற்கு 4:35-41; லூக்கா 8:22-25. 
20. கெர்கெசேனரில்‌ பிசாசு பிடித்திருந்த 
இருவரைக்‌ குணமாக்குதல்‌. மத்தேயு 8:28-34; 9:1; 


261 


மாற்கு 5:1-21; லூக்கா 8:26-40. 
21. மத்தேயுவின்‌ விருந்து, உபவாசம்‌ பற்றிய உரையாடல்‌. 
மத்தேயு 9:10-17; மாற்கு 2:15-22; லூக்கா 5:29-39. 





வாரம்‌ 18 -—_—_ 

22. யாவீருவின்‌ மகளும்‌, பெரும்பாடுள்ள ஒரு ஸ்ரீயும்‌. 
மத்தேயு 9:18-26; மாற்கு 5:22-43; லூக்கா 8:41-56. 

23. பார்வையில்லாதவர்களையும்‌, பிசாசு பிடித்த 
ஊமையனையும்‌ குணமாக்குகல்‌. மத்தேயு 9:27-34. 

24. இயேசு நாசரேத்‌ செல்லுதல்‌ அங்கு புறக்கணிக்கப்‌ 
படுதல்‌. மத்தேயு 13:54-58; மாற்கு 6:1-6; 
லூக்கா 4:16-31. 


வாரம்‌ 19 - சிறப்பு: “நமது பொக்கிஷம்‌ எங்கேயுள்ளது?” 


வாரம்‌ 20 

25. கலிலேயாவில்‌ மூன்றாம்‌ பிரயாணம்‌, பன்னிருவருக்கு 
அறிவுரையளித்து அனுப்புதல்‌. மத்தேயு 9:35-38; 10:1, 
5-42; 11:1; மாற்கு 6:6-13; லூக்கா 9:1-6. 

26. ஏரோது அந்திப்பா இயேசுவை யோவான்‌ ஸ்நானன்‌ 
என்று கருதுதல்‌. மத்தேயு 14:1-12; மாற்கு 6:14-29; 
லூக்கா 9:7-9. 

27. ஏரோதுவின்‌ எல்லைகளிலிருந்து முதன்முறையாக 
விலகுதல்‌, திரும்ப வருதல்‌. 

1) பன்னிருவர்‌ திரும்பி வருதல்‌, கலிலேயா கடலின்‌ 
கிழக்குக்‌ கரையில்‌ இளைப்பாறுதல்‌. மத்தேயு 14:13; 
மாற்கு 6:30-32; லூக்கா 9:10; யோவான்‌ 6:1. 





வாரம்‌ 21 

2) ஐயாயிரம்‌ பேருக்கு உணவளித்தல்‌. மத்தேயு 
14:13-21; மாற்கு 6:33-44; லூக்கா 9:11-17; 
யோவான்‌ 6:2-14. 

3) பன்னிருவரும்‌ படகில்‌ திரும்பிச்‌ செல்லுதல்‌, 
இயேசு தண்ணீரின்‌ மேல்‌ நடத்தல்‌. 
மத்தேயு 14:22-36; மாற்கு 6:45-56; 
யோவான்‌ 6:15-21. 

28. ஆவிக்குரிய உணவு மற்றும்‌ உண்மையான சீஷத்துவம்‌ 
பற்றிய உரையாடல்‌, பேதுருவின்‌ அறிக்கை 


262 


யோவான்‌ 6:22-71. 


வாரம்‌ 22 பபப 
V1. மூன்றாம்‌ பஸ்காவிலிருந்து இயேசு பெத்தானிக்குவரும்‌ 
வரை நடந்தவைகள்‌ 
1. மூன்றாம்‌ பஸ்கா (சிலர்‌ இதற்கு இயேசு செல்லவில்லை 
என நினைக்கின்றனர்‌) பாரம்பரியத்தைக்‌ 
கைக்கொள்வதில்லை என்று இயேசுவை சில 
வேதபாரகர்கள்‌ கண்டனம்‌ பண்ணினார்கள்‌. மத்தேயு 
15:1-20; மாற்கு 7:1-23; யோவான்‌ 7:1. 
2. ஏரோதின்‌ எல்லைகளிலிருந்து இரண்டாம்‌ 
முறையாக விலகுதல்‌. மத்தேயு 15:21; மாற்கு 7:24. 
3. பெனிக்கேய ஸ்திரீயின்‌ மகளைக்‌ குணமாக்குதல்‌ 
மத்தேயு 15:22-28; மாற்கு 7:25-30. 
4. மறுபடியும்‌ இயேசு ஏரோதுவின்‌ எல்லைகளைத்‌ 
தவிர்த்தல்‌. மத்தேயு 15:29; மாற்கு 7:31. 
5. செவிடன்‌ ஒருவன்‌ குணமடைதல்‌ மற்றும்‌ நாலாயிரம்‌ 





பேருக்கு உணவளித்தல்‌. மத்தேயு 15:30-38; 
மாற்கு 7:32-8:9. 


வாரம்‌ 23 
6. ஏரோதுவின்‌ எல்லைகளிலிருந்து மூன்றாம்‌ முறை 
விலகுதல்‌. 
1) பரிசேயரின்‌ புளித்தமாவு, பார்வையற்ற 
ஒருவனைக்‌ குணமாக்குதல்‌. மத்தேயு 15:39- 16:12; 
மாற்கு 8:10-26. 
2) பேதுருவின்‌ மாபெரும்‌ அறிக்கை. மத்தேயு 
16:13-20; மாற்கு 8:27-30; லூக்கா 9:18-21. 
3) பாடுகளை முன்னறிவித்தல்‌, பேதுரு கடிந்து 
கொள்ளுதல்‌. மத்தேயு 16:21-28; மாற்கு 8:31-39; 
9:1; லூக்கா 9:22-27. 
4) மறுரூபமடைதல்‌. எலியாவைப்பற்றியவைகள்‌. 
மத்தேயு 17:1-13; மாற்கு 9:2-13; லூக்கா 9:28-36. 
வாரம்‌ 24 பபப 
5) பிசாசு பிடித்த பையனைக்‌ குணமாக்குதல்‌. மத்தேயு 
17:14-20; மாற்கு 9:14-29; லூக்கா 9:37-43. 


263 


6) கலிலேயாவுக்குத்‌ திரும்புதல்‌. பாடுகளை 
முன்னறிவித்தல்‌. மத்தேயு 17:21-23; மாற்கு 9:30-32; 
லூக்கா 9:43-45, 

7. இயேசு வரிப்பணம்‌ செலுத்துதல்‌. மத்தேயு 17:24-27. 





8. தவறான நோக்கங்கள்‌, சிறுபிள்ளைக்குரிய குணங்கள்‌ 
இவற்றிற்கிடையே உள்ள மாறுபாடுகள்‌. மத்தேயு 
18:1-14; மாற்கு 9:33-50; லூக்கா 9:46-50. 


வாரம்‌ 22 - சிறப்பு: “அரசுடன்‌ கிறிஸ்தவர்களுக்குள்ள உறவு.” 


வாரம்‌ 26 

9. சகோதரர்களுக்கிடையில்‌ பாவமும்‌ அதை 
மன்னித்தலும்‌. மத்தேயு 18:15-35. 

10. இயேசுவின்‌ சகோதரர்கள்‌ அவரை யூதேயாவுக்குச்‌ 
செல்லும்படி அறிவுரை கூறுதல்‌. யோவான்‌ 7:2-9. 

11. எருசலேமுக்கு அந்தரங்கப்‌ பயணம்‌. லூக்கா 9:51-56; 
யோவான்‌ 7:10 

12. கிறிஸ்துவின்‌ ஊழியத்திற்காய்‌ தியாகம்‌ செய்தல்‌ 
பற்றியவைகள்‌. லூக்கா 9:57-62. 

13. கூடாரத்‌ திருவிழாவின்போது ஆலயத்தில்‌. 
யோவான்‌ 7:11-52. 

14. விபசாரத்தில்‌ பிடிக்கப்பட்ட ஸ்திரீ. 
யோவான்‌ 7:53-8:11. 


வாரம்‌ 27 
15. மேசியா என்று தம்மைக்‌ கூறிக்‌ கொண்டதால்‌, 
இயேசுவைக்‌ கல்லால்‌ எறிய முயற்சி நடத்தல்‌. 
யோவான்‌ 8:12-59. 
16. பிறவிக்‌ குருடனைப்‌ பற்றின விவாதம்‌. 
யோவான்‌ 9:1-41. 
17. நல்ல மேய்ப்பன்‌ பற்றிய உரையாடல்‌. 





யோவான்‌ 10:1-21. 


வாரம்‌ 2_-_-_-_------ பபப பபப 
18. எழுபது போர்‌ ஊழியம்‌ செய்தலும்‌ திரும்பி வருதலும்‌. 
லூக்கா 10:1-24. 
19. நல்ல சமாரியன்‌ பற்றிய உவமை. லூக்கா 10:25-37. 
20. இயேசு, மார்த்தாள்‌ - மரியாளின்‌ விருந்தினராகச்‌ 


264 


செல்லுதல்‌. லூக்கா 10:38-42. 

21. ஜெபம்‌ கற்றுத்‌ தந்து உற்சாகப்படுத்துகல்‌. 
லூக்கா 11:1-13. 

22. ஓய்வுநாளில்‌ குணமாக்குதல்‌. கடுகு விதையும்‌, 
புளித்த மாவும்‌. லூக்கா 13:10-21. 

23. பிரதிஷ்டைப்‌ பண்டிகை, யூதர்கள்‌ இயேசுவைக்‌ 
கல்லால்‌ எறிய முயற்தி செய்தல்‌, அவர்‌ பெரேயா 
பகுதிக்குச்‌ சென்று இளைப்பாறுகல்‌. 
யோவான்‌ 10:22-42. 

24. குறுகிய வாசல்‌, ஏரோது பற்றி எச்சரிக்கை. 
லூக்கா 13:22-35. 


வாரம்‌ 29 

25. பரிசேயருடன்‌ உணவருந்துதல்‌, ஓய்வு நாளில்‌ 
குணமாக்குதலும்‌, அதன்‌ மூலம்‌ தரப்படும்‌, 
மூன்று பாடங்களும்‌. லூக்கா 14:1-24. 

26. சீஷனாயிருக்கக்‌ கொடுக்க வேண்டிய விலை பற்றிக்‌ 
கணக்கிடுதல்‌ அவசியம்‌. லூக்கா 14:25-35. 

27. உவமைகளின்‌ இரண்டாவது மாபெரும்‌ அணி. 
1) முன்னுரை. லூக்கா 15:1-2. 
2) காணாமற்போன ஆட்டின்‌ உவமை லூக்கா 15:3-7. 





3) காணாமற்போன காசின்‌ உவமை லூக்கா 15:8-10. 
4) காணாமற்போன மகனின்‌ உவமை 
லூக்கா 15:11-32. 
5) அநீதியுள்ள உக்கிராணக்காரனின்‌ உவமை. 
லூக்கா 16:1-18. 
6) லாசருவும்‌ ஐசுவரியவானும்‌. லூக்கா 16:19-31. 


வாரம்‌ 30 
7) குற்றங்கள்‌, விசுவாசம்‌ மற்றும்‌ ஊழியம்‌ பற்றியவை. 
லூக்கா 17:1-10. 

28. பெரேயாவிலிருந்து பெத்தானிக்கு, லாசருவை 
எழுப்புதல்‌. யோவான்‌ 11:1-46. 

29. சனதொரீன்‌ சங்கத்தாரின்‌ கட்டளை, இயேசு 
இளைப்பாறுதல்‌. யோவான்‌ 11:47-54. 

30. எருசலேமுக்குப்‌ பிரயாணம்‌, பத்து குஷ்டரோகிகள்‌, 


265 


இராஜ்யத்தைப்‌ பற்றியவைகள்‌. லூக்கா 17:11-87. 
31 விடாது கேட்ட விதவையின்‌ உவமை. 
லூக்கா 18:1-8. 
32. பரிசேயன்‌ - ஆயக்காரன்‌ ஆகியோரின்‌ உவமை. 
லூக்கா 18:9-14. 


வாரம்‌ 31- சிறப்பு: “ஐசுவரியத்தின்‌ அபாயங்கள்‌. ” 


வாரம்‌ 32 

33. எருசலேமுக்குப்‌ பிரயாணம்‌, விவாகரத்தைப்‌ 
பற்றியவைகள்‌. மத்தேயு 19:1-12; மாற்கு 10:1-12. 

34. சிறுபிள்ளைகளை ஆசீர்வதித்தல்‌, சிறுபிள்ளைகள்‌ 
போல்‌ ஆகுதலைப்‌ பற்றியவைகள்‌. 
மத்தேயு 19:13-15; மாற்கு 10:13-16; லூக்கா 18:15-17. 

35. ஆஅஸ்தியுள்ள ஒரு வாலிபன்‌. ஐசுவரியத்தின்‌ 
அபாயங்கள்‌. தியாகம்‌ செய்வதினால்‌ கடைக்கும்‌ 
பலன்கள்‌. திராட்சத்‌ தோட்டத்தின்‌ வேலையாட்கள்‌ 
பற்றிய உவமை. மத்‌. 19:16-20:16; மாற்கு 10:17-31; 
லூக்கா 18:18-30. 


வாரம்‌ 33 
36. தமது பாடுகளை முன்னறிவித்தல்‌. அதிகப்படியான 
அபிலாஷைகளைக்‌ கடிந்து கொள்ளுதல்‌. 
மத்தேயு 20:17-28; மாற்கு 10:32-45; லூக்கா 18:31-34. 
37. பார்த்திமேயுவும்‌ அவன்‌ கூட்டாளியும்‌ 
குணமடைதல்‌. மத்தேயு 20:29-34; மாற்கு 10:46-52; 
லூக்கா 18:35-43. 
38. சகேயு. இராத்தல்களின்‌ உவமை. எருசலேமுக்கு 
இயேசுவின்‌ பிரயாணம்‌. லூக்கா 19:1-28. 
வாரம்‌ 34 
VIL. இயேசுவின்‌ ஊழியத்தில்‌ கடைசி வாரம்‌. நான்காவது 
பஸ்கா, மற்றும்‌ சலுவையிலறையப்படுதல்‌ 
1. இயேசு பெத்தானி வந்தடைகலும்‌, இராவிருந்தும்‌ 
(வெள்ளிக்கிழமை மதியம்முதல்‌ சனிக்கிழமை இரவு 
வரை [மார்ச்‌ 31 மற்றும்‌ ஏப்ரல்‌ 1, கி.பி. 302]. 
மத்தேயு 26:6-13; மாற்கு 14:3-9; யோவான்‌ 11:55-57; 
12:1-11. 


266 


2. ஜனங்களின்‌ ஆரவாரத்துடன்‌ இயேசு எருசலேமில்‌ 
நுழைதல்‌. (ஞாயிறு [அதாவது, கி.பி. 30, ஏப்ரல்‌ 2]) 
அன்று பெத்தானியிலிருந்து எருசலேம்‌ சென்று 
மறுபடியும்‌ பெத்தானி வருதல்‌). மத்தேயு 21:1-12, 
14-17; மாற்கு 11:1-11; லூக்கா 19:29-44; 
யோவான்‌ 12:12-19. 

3. காய்க்காத அத்திமரம்‌. ஆலயத்தைச்‌ சுத்திகரித்தல்‌. 
(இங்கள்‌ அன்று பெத்தானியிலிருந்து எருசலேம்‌ 
செல்லும்‌ சாலையில்‌) மத்தேயு 21:18-19, 12-13; 
மாற்கு 11:12-18; லூக்கா 19:45-48. 

4. அத்திமரம்‌ பட்டுப்‌ போயிருக்கக்‌ காணுதல்‌. (செவ்வாய்‌ 
அன்று பெத்தானியில்‌ இருந்து எருசலேம்‌ செல்லும்‌ 
சாலையில்‌). மத்தேயு 21:20-22; மாற்கு 11:19-26; 
லூக்கா 21:37-38. 





வாறம்‌ இத எ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அ அள 
5. அவரது அதிகாரத்தைக்‌ குறித்த கேள்விகளுக்கு, இயேசு 
மூன்றாவது மாபெரும்‌ அணியாகிய உவமைகளைக்‌ 
கூறுகின்றார்‌. (செவ்வாய்‌ அன்று தேவாலய முற்றத்தில்‌). 
1) அறிமுகம்‌. மத்தேயு 21:23-27; மாற்கு 11:27-33; 
லூக்கா 20:1-8. 
2) இரண்டு குமாரர்களின்‌ உவமை. மத்தேயு 21:28-32. 
3) கொடிய வேலைக்காரர்களின்‌ உவமை. மத்தேயு 
21:33-46; மாற்கு 12:1-12; லூக்கா 20:9-19. 
4) இராஜா மகனின்‌ கல்யாண உவமை. 
மத்தேயு 22:1-14. 
6. யூத அதிகாரிகள்‌ இயேசுவை சிக்கலில்‌ அகப்படுத்தத்‌ 
தேடுதல்‌. (செவ்வாய்‌ கிழமை - தேவாலய முற்றம்‌). 
1) பரிசேயரும்‌, ஏரோதியரும்‌ வரிகொடுத்தல்பற்றிக்‌ 
கேட்டல்‌. மத்தேயு 22:15-22; மாற்கு 12:13-17; 
லூக்கா 20:20-26. 
வாரம்‌ 36 பபப 
2) சதுசேயா்கள்‌ உயிர்த்தெழுதல்பற்றிக்‌ கேட்டல்‌. 
மத்தேயு 22:23-33; மாற்கு 12:18-27; 
லூக்கா 20:27-39. 


267 


7. 


3) ஒரு நியாய சாதுரியன்‌ பெரிய கற்பனை பற்றி 
கேட்டல்‌. மத்தேயு 22:34-40; மாற்கு 12:28-34; 
லூக்கா 20:40. 

4) யாராலும்‌ பதில்‌ தரமுடியாத இயேசுவின்‌ கேள்வி. 
மத்தேயு 22:41-46; மாற்கு 12:35-37; 
லூக்கா 20:41-44. 

இயேசுவின்‌ வெளியரங்கமான கடைசி உரை. அவர்‌ 

வேதபாரகர்‌, பரிசேயர்‌ ஆகியோருக்கு கூறின சாபங்‌ 

கள்‌. (செவ்வாய்க்கிழமை அன்று தேவாலய முற்றத்தில்‌) 

மத்தேயு 23:1-39; மாற்கு 12:38-40; லூக்கா 20:45-47. 


வாரம்‌ 37 - சிறப்பு: “நாம்‌ கொடுத்தலை இயேசு கவனிக்கும்‌ 


போது எதைப்‌ பார்க்கிறார்‌?” 


வாரங்கள்‌ 38 & 39 


8. 


10. 


11. 


காணிக்கைகளையும்‌, ஏழை விதவையின்‌ இரண்டு 
செப்புக்‌ காசுகளையும்‌ கவனித்தல்‌ (செவ்வாய்க்கிழமை 
அன்று - தேவாலயத்தின்‌ காணிக்கைப்‌ பெட்டியருகில்‌). 
மாற்கு 12:41-44; லூக்கா 21:1-4. 


. சில கிரேக்கர்கள்‌ இயேசுவைத்‌ தேடுகிறார்கள்‌. 


எல்லா மனுஷரையும்‌ தம்மிடத்தில்‌ இழுத்துக்கொள்ளப்‌ 
போவதாக இயேசு முன்னுரைக்கிறார்‌. (செவ்வாய்க்‌ 
கிழமை - தேவாலயம்‌) யோவான்‌ 12:20-50. 
எருசலேமின்‌ அழிவு முன்னுரைக்கப்படுகல்‌. மத்தேயு 
24:11-35; மாற்கு 13:1-31; லூக்கா 21:5-33. 
கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகை. மத்தேயு 24:36-51; 
மாற்கு 13:32-37; லூக்கா 21:34-37. 


வாரம்‌ 40 


12. 


13. 


268 


நமது கர்த்தரின்‌ உரை முடிவுக்கு வருதல்‌. கன்னிகை 
கள்‌ மற்றும்‌ தாலந்துகளின்‌ உவமைகள்‌. இறுதி நியாயத்‌ 
தீர்ப்பு. (செவ்வாய்க்ழெமை-ஒலிவமலை?) 

மத்தேயு 25:1-46. 

தமது மரணத்திற்காக அதிகாரிகள்‌ திட்ட மிடுதலையும்‌. 
யூதாஸ்காரியோத்‌ பேரம்‌ பேசுதலையும்‌ இயேசு முன்னு 
ரைத்தல்‌. (செவ்வாய்க்கிழமை சூரியன்‌ மறைந்த பின்பு 
ஒலிவமலை, பெத்தானி மற்றும்‌ எருசலேம்‌ - இது 


யூதர்களால்‌ புதன்கிழமை என்று கணக்கிடப்பட்டது) 
மத்தேயு 26:1-5, 14-16; மாற்கு 14:1-2, 10-11; 
லூக்கா 22:1-6. 

14. பஸ்காவுக்கு ஆயத்தம்‌ செய்தல்‌. யார்‌ பெரியவன்‌ 
என்று சீஷர்கள்‌ தர்க்கம்‌ செய்தல்‌. (வியாழக்கிழமை 
மதியம்‌ மற்றும்‌ [சூரியன்‌ மறைந்த பின்னர்‌] வெள்ளிக்‌ 
கிழமையின்‌ துவக்கம்‌, பெத்தானியில்‌ இருந்து 
எருசலேமுக்கு) மத்தேயு 26:17-20; மாற்கு 14:12-17; 
லூக்கா 22:7-18, 24-30. 


வாரம்‌ 41 

15. பஸ்கா பண்டிகை. இயேசு சீஷா்களின்‌ கால்களைக்‌ 
கழுவுதல்‌. (வியாழன்‌ மாலை அதாவது வெள்ளி 
தொடக்கம்‌-எருசலேம்‌) யோவான்‌ 13:1-20. 

16. யூதாஸ்‌ காட்டிக்‌ கொடுத்தலும்‌, பேதுரு மறுதலித்தலும்‌ 
முன்னுரைக்கப்படுதல்‌. (அவரது சிலுவை மரணத்திற்கு 
முன்‌ - எருசலேமில்‌). மத்தேயு 26:21-25, 31-35; மாற்கு 
14:18-21, 27-31; லூக்கா 22:21-23, 31-38; 
யோவான்‌ 13:21-38. 

17. கர்த்தருடைய பந்தி ஸ்தாபிக்கப்படுதல்‌. (அவரது 
மரணத்துக்கு முந்தைய மாலை நேரம்‌ - எருசலேம்‌) 
மத்தேயு 26:26-29; மாற்கு 14:22-25; லூக்கா 22:19-20; 

1 கொரி. 11:23-26. 
வாரம்‌ 42 

18. அவரது சீஷா்களிடம்‌ பிரிவு பெறும்‌ உரையாடல்‌ 
(அவரது மரணத்துக்கு முந்தைய மாலைநேரம்‌ - 
எருசலேம்‌) யோவான்‌ 14-16. 

19. கர்த்தருடைய ஜெபம்‌. (அவரது மரணத்துக்கு 
முந்தைய மாலை நேரம்‌ - எருசலேம்‌) யோவான்‌ 17. 





வாரம்‌ 43 - சிறப்பு: “இயேசு நமக்காக எதைக்‌ கொடுத்தார்‌?” 
வாரம்‌ 44 -—-—————————————————————— 
20. கெத்சமெனேக்குச்‌ செல்லுதலும்‌, அங்கு இயேசுவின்‌ 
துயரமும்‌. (ஓலிவமலை மற்றும்‌ கெதரோன்‌ ஆற்றுக்கு 


இடையில்‌ இருந்த ஒரு தோட்டம்‌ ஆகும்‌ - வியாழன்‌ 
பின்னிரவு அல்லது வெள்ளி சூரிய உதயத்திற்கு 


269 


முன்பு) மத்தேயு 26:30, 36-46; மாற்கு 14:26, 32-42; 
லூக்கா 22:39-46; யோவான்‌ 18:1. 

21. இயேசு காட்டிக்கொடுக்கப்படுதல்‌, கைது செய்யப்‌ 
படுதல்‌, மற்றும்‌ கைவிடப்படுகல்‌. (வெள்ளிக்கிழமை 
சூரிய உதயத்திற்கு முன்‌ கெத்சமெனேயில்‌) மத்தேயு 
26:47-56; மாற்கு 14:43-52; லூக்கா 22:47-53; 
யோவான்‌ 18:2-11. 

22. யூதர்களின்‌ விசாரணையில்‌ முதல்‌ நிலை. அன்னா 
சோதித்தறிதல்‌. (வெள்ளி சூரிய உதயத்திற்கு முன்பு 
- எருசலேம்‌) யோவான்‌ 18:12-14, 19-23. 

23. யூதர்களின்‌ விசாரணையில்‌ இரண்டாம்‌ நிலை. 
கைப்பா மற்றும்‌ சனதெரீன்‌ சங்கத்தாரால்‌ இயேசு 
தீர்ப்பிடப்படுதல்‌. (வெள்ளி சூரிய உதயத்திற்குமுன்‌ - 
எருசலேமில்‌ கைப்பாவின்‌ அரண்மனை) மத்தேயு 26:57, 
29-68; மாற்கு 14:53, 55-65; லூக்கா 22:54, 63-65; 
யோவான்‌ 18:24. 


வாரம்‌ 45 ௨_______— 

24. பேதுரு இயேசுவை மூன்று முறை மறுதலித்தல்‌. (பிர 
தான ஆசாரியனின்‌ அரண்மனை முற்றம்‌, எருச 
லேம்‌ - வெள்ளிக்கிழமை சூரியன்‌ உதிக்கச்‌ சற்று முன்ன 
தாக) மத்தேயு 26:58, 69-75; மாற்கு 14:54, 66-72; 
லூக்கா 22:54-62; யோவான்‌ 18:15-18, 25-27. 

25. யூதூர்களின்‌ விசாரணையில்‌ மூன்றாம்‌ நிலை சனதொரன்‌ 
சங்கத்தாரால்‌ இயேசு “முறைப்படி ” தீர்ப்பளிக்கப்பட்டு, 
பிலாத்துவினிடம்‌ அழைத்துச்‌ செல்லப்படுகல்‌. 
(வெள்ளிக்கிழமை அதிகாலை - எருசலேம்‌). மத்தேயு 
27:1-2; மாற்கு 15:1; லூக்கா 22:66-23:1; 
யோவான்‌ 18:28. 





26. ரோமருடைய விசாரணையின்‌ முகல்‌ நிலை. 
பிலாத்துவின்‌ முன்பாக இயேசு முதல்முறையாக 
நிற்றல்‌. (வெள்ளிக்‌ கிழமை அதிகாலை - எருசலேம்‌) 
மத்தேயு 27:11-14; மாற்கு 15:2-5; லூக்கா 23:2-5; 
யோவான்‌ 18:28-38. 

27. ரோமருடைய விசாரணையின்‌ இரண்டாம்‌ நிலை. 
ஏரோது அந்திப்பாவின்‌ முன்பாக இயேசு. (வெள்ளிக்‌ 


270 


கிழமை அதிகாலை - எருசலேம்‌) லூக்கா 23:6-12. 

28. ரோமருடைய விசாரணையின்‌ மூன்றாம்‌ நிலை. 
பிலாத்து தயக்கத்துடன்‌ இயேசுவுக்குத்‌ கீர்ப்பளித்தல்‌. 
(வெள்ளிக்கிழமை சூரிய உதயத்தின்‌ போது) மத்தேயு 
27:15-30; மாற்கு 15:6-19; லூக்கா 23:13-25; 
யோவான்‌ 18:39-19:16. 


வாரம்‌ 46 
29. யூதாஸின்‌ மனஸ்தாபமும்‌, தற்கொலையும்‌. (தேவா 
லயத்திற்குள்ளும்‌, எருசலேம்‌ நகர மதிலுக்குப்‌ புறம்‌ 

பேயும்‌-வெள்ளிக்ழெமை காலை) மத்தேயு 27:3-10; 

அப்‌. 1:18-19. 

30. சிலுவையிலறையப்படுதல்‌. 

1) சிலுவைக்குச்‌ செல்லும்‌ பாகையில்‌. (எருசலேமுக்கு 
உள்ளும்‌, புறமும்‌ - வெள்ளிக்கிழமை காலை) 
மத்தேயு 27:31-84; மாற்கு 15:20-23; லூக்கா 23:26-33; 
யோவான்‌ 19:17. 

2) இயேசு சிலுவையில்‌ அறையப்பட்டு, 
திட்டப்படுதல்‌. முகல்‌ மூன்று மணி நேரத்தில்‌ 
அவர்‌ உரைத்த மூன்று வசனங்கள்‌. (வெள்ளிக்கிழமை 
காலை 9 மணி முகல்‌ மதியம்வரறை) மத்தேயு 27:35-44; 
மாற்கு 15:24-32; லூக்கா 23:33-43; 
யோவான்‌ 19:18-27. 

3) மூன்று மணி நேரம்‌ காரிருள்‌ சூழுதல்‌. பின்‌ 
நான்கு வசனங்கள்‌ கூறி முடித்ததும்‌ இயேசு 
உயிர்‌ துறந்தார்‌. (வெள்ளிக்கிழமை மதியம்முதல்‌ 
மாலை 3.00 மணி வரை) மத்தேயு 27:45-56; மாற்கு 
15:33-41; லூக்கா 23:44-49; யோவான்‌ 19:28-30. 


வாரம்‌ 47 

4) இயேசு மரித்தவராகக்‌ காணப்படுதல்‌. அவரது 
சரீரம்‌ கல்லறையில்‌ புதைக்கப்பட்டு, 
காவல்காரர்களால்‌ காவல்பண்ணப்படுகல்‌ 
(வெள்ளிக்கிழமை பிற்பகல்‌ - சூரிய அஸ்தமன 
நேரம்‌ [மாலை சுமார்‌ 6 மணி]) மத்தேயு 27:57-66; 
மாற்கு 14:42-47; லூக்கா 23:50-56; 
யோவான்‌ 19:31-42. 


271 


VI. இயேசுவின்‌ உயிர்த்தெழுதல்‌, தரிசனங்கள்‌ மற்றும்‌ அவர்‌ 
பரத்துக்கு ஏறுதல்‌. (யூதேயா மற்றும்‌ கலிலேயாவில்‌ கி.பி. 

30 வசந்த காலத்தில்‌ நாற்பது நாட்கள்‌?) 

1. தூதர்கள்‌ அவரது உயிர்த்தெழுதலைச்‌ சில பெண்களுக்கு 
அறிவித்தல்‌. பேதுருவும்‌ யோவானும்‌ வெறும்‌ 
கல்லறையினிடம்‌ செல்லுதல்‌. (ஞாயிறு அதிகாலை - 
யோசேப்பின்‌ தோட்டம்‌). மத்தேயு 28:1-8; மாற்கு 
16:1-8; லூக்கா 24:1-8, 12; யோவான்‌ 20:1-10. 

2. உயிர்த்த கிறிஸ்து முதல்‌ மற்றும்‌ இரண்டாம்முறை 
காட்சியளித்தல்‌. அப்போஸ்கலர்களால்‌, உயிர்த்‌ 





தெழுதல்‌ தெரிவிக்கப்படுதல்‌. (ஞாயிறுகாலை - எருச 
லேம்‌). மத்தேயு 28:9-10; மாற்கு 16:9-11; லூக்கா 24:9-11; 
யோவான்‌ 20:11-18. 

3. காவல்காரரில்‌ சிலர்‌ யூத அதிகாரிகளுக்குத்‌ 
தெரிவித்தல்‌. மத்தேயு 28:11-15. 

4. மூன்றாம்‌ மற்றும்‌ நான்காம்முறை இயேசு காட்சி 
யளித்தல்‌. (ஞாயிறு பிற்பகல்‌). மாற்கு 16:12-13; 
லூக்கா 24:13-35; 1 கொரிந்தியர்‌ 15:5. 





வாரம்‌ 48 

5. ஐந்தாம்முறை இயேசு காட்சியளித்தல்‌ (ஞாயிறு 
மாலை - எருசலேம்‌) மாற்கு 16:14; லூக்கா 24:36-43; 
யோவான்‌ 20:19-25. 

6. ஆறாம்முறை இயேசு காட்சியளித்தல்‌. (உயிர்த்‌ 
தெழுந்த ஒரு வாரம்‌ கழித்து ஞாயிற்றுக்கிழமை) 
யோவான்‌ 20:26-31; 1 கொரிந்தியர்‌ 15:5. 

7. ஏழாம்முறை இயேசு காட்சியளித்தல்‌ (கலிலேயாக்‌ 
கடல்‌) யோவான்‌ 21:1-25. 

8. எட்டாம்முறை இயேசு காட்சியளித்தல்‌ (கலிலே 
யாவில்‌ உள்ள ஒரு மலை) மத்தேயு 28:16-17; 

1 கொரிந்தியர்‌ 15:6. 

9. பிரதான கட்டளை கொடுக்கப்படுதல்‌ (எட்டாவது 
காட்சியளித்தலின்போது இருந்த நேரமும்‌, 
இடமுமே) மத்தேயு 28:18-20; மாற்கு 16:15-18; 
லூக்கா 24:46-47. 

10. ஒன்பதாம்‌ மற்றும்‌ பத்தாம்முறை இயேசு 


272 


காட்சியளித்தல்‌ (எருசலேம்‌) லூக்கா 24:44-49; 
அப்‌. 1:3-8; கொரிந்தியர்‌ 15:7. 

11. பரத்துக்கேறுகல்‌ (எருசலேமுக்கும்‌ பெத்தானியாவுக்‌ 
கும்‌ இடையில்‌ ஒலிவமலையின்‌ மேல்‌) மாற்கு 16:19-20; 
லூக்கா 24:50-53; அப்‌. 1:9-12. 

12. பரத்துக்கேறின பின்பு (பவுலுக்கு) இயேசு தரிசன 
மாகுதல்‌. 1 கொரிந்தியர்‌ 15:8; அப்‌. 20:35 லும்‌ காண்க. 


273 


